THE 


CHINTAMANL 


FIRST BOOK , 

5 , 


CALLED 


I NÁMAGAL IL AMB AM ; 


WITH 


THE COMMENTARY OF 


NACHINÁR KINIYÁR ; 


AND WITH 


ANALYSIS AND NOTES IN ENGLISH , 

TAMIL AND ENGLISH INDEXES , 
AND AN ENGLISH INTRODUCTION EXPLAINING 
THE JAINA SYSTEM UPON WHICH THE WORK IS BASED ; 


BY 


REV. H. BOWER , 


WITH THE ASSISTANCE OF 


E. MUTPAIYA PILLAI . 


Marras : 


PRINTED . BY , W. LAURIE , AT THE CHRISTIAN KNOWLEDGE SOCIETY S 
PRESS , NO . 18 , CHURCH STREET , VEPERY. 

1868 : 


15 


PREFACE . 


: 


THE First Book of the Chintamani haying been prescribed 
by the Syndicate of the Madras University , for the B. A. Degree , 
for the year 1870 , I ventured to write to the Director of 
Public Instruction offering to print the work , should sufficient 
encouragement be held out by Government ; and having been 
encouraged by the Director to proceed , I now lay the result 
before the Public . 


The printing of the Chintámani was more than once projected . 
About 20 years ago, the late Rev. W. H. Drew published a Pros 
pectus with a specimen of the work ; but his premature death 
put an end to the great undertaking. About 10 years ago, a 
Jaina Tamil Munshi , named Sastram Aiyar, who was for more 
than 20 years in my service, and who had also been employed by 
Mr. Drew , urged upon me the desirableness of carrying out Mr. 
Drew s intentions, and I accordingly got the work copied out 
on paper from an ólai original, and had it compared, revised and 
corrected . When the whole Book was . thus ready , the Rev. H. 
M. Scudder, D. D. , M. D. , of the American Mission , purchased the 
Manuscript from me, on the understanding that he would print it . 
As I just then had more important work to do, and as I knew that 
Dr. Scudder, from his extensive acquaintance with the language, 
and from his great enthusiasm in literaty pursuits , was well 
able to execute the task , I fully expected he would carry out 
the long cherished design . But very soon after, Dr. Scudder was 
obliged aftom ill health to return to his native country for 
good . I hear that he has taken the Manuscript with him ; and 
perhaps it is now deposited in one of the Libraries of America , 
The Doctor s Over active mind must now be engaged in the 
more important duties of his profession. In the mean time 
I did not lose sight of my original intention , but got another 


iv 


PREFACE . 


copy of the work written out on paper ; and the same Munshi 
revised and corrected it throughout. This Munshi , perhaps one 
of the last of eminent Tamil scholars amongst the few surviving 
Jains, died two years ago. If he were alive, he would be an 
invaluable help to me in carrying the Chintamani through the 
press . His loss, however , has been supplieda by E. Muttaiya 
Pillai, of Tinnevelly ; relying on whose able assistance, I have 
been induced to undertake the publication of the First Book . 
If Government and the Public will continue to hold out the 
necessary encouragement, the whole work , which for so long a 
period lay buried in a few Manuscript copies , will, it is hoped, 
soon see the light. 


15371 


INTRODUCTION . 


The Chintamani is an Epic Poem of considerable merit , and is 

thought to be of the highest classical authority 
The character of the 

in Tamil .* It contains the heroic story of a king 
work 

named Jivagan , and is probably founded on a 
similar story found in the Maha Purana , a sacred work of the Jains, 
written in Sanskrit . 


The writer of the Chintamani is regarded by all Tamil scholars as 

one of their most learned men , His Commentator, 
The Author . 

who himself was a celebrated scholar, speaks of 
the Author in terms of the highest praise , and styles hit the master of 
all the learned ; and the learned Beschi justly calls him the prince of 
Tamil poets. But the Author s name is not given in the work nor is 
it mentioned by the Commentator, who simply calls him Dévar , Achari 
yar , Guru , i . e. “ Master, Professor, Teacher . " The writer s name , how 
ever, is supposed to be Tirudévar, or Tiruttakkadévar : and he probably 
lived not more than seven or eight hundred years ago . He is said to 
have resided where Tiruvalluvar, the Author of the Kural, is also re 
ported to have lived , namely in Mailapúr, or St. Thomé . 


The Commentator on the Chintamani, scalled Nachinarkiniyar, is 

supposed to have been a Saiva Brábman of the 
The Commentator. 

Madura district ; he also wrote comments on the 

Tolkáppiam , the Kuras, and other books . His 
comments are the masterly productions of a logical mind , and are con 
sidered of equal authority with the texts . His first attempt on the 
Chintamani was discovered to have flaws, as he had na thon sufficiently 
mastered the Jaina system ; but he persevered , and revised his commen 
• tary ; and his second attempt was received and acknowledged by the 
Tamil literati . His comnients are very much on the plan of European 


* There are five Tamil works of undisputed authority as classics , viz . , the Chintá 
mani, Silappadigáram , Kundalakési, Valleiyapatti 

, and Manimégalai. 


vi 


INTRODUCTION . 


Annotations . He paraphrases the text , and points out grammatical 
peculiarities ; he quotes Tolkáppia Sútrams throughout, explains abso 
lete terms, and gives the various readings which existed in his day ; but 
his style is condensed , and his language pedantic. His productions , how 
ever , show great powers of analysis. Very little is known of his life . 
He probably lived not long after the writer of the Chintamani. 


The name Chintamani is a compound of two Sanskrit words, namely, 

Chinta , reflection, thought, desire, and Mani, a 
Name and description 

jewel. It is generally applied to a fabulous gem 
of the work . 

which is supposed to yield its possessor whatever 
may be required . It is moreover a name of Brahma and of Jina , 
and also a term of endearment ; for the hero of the work is called 
by that name by his mother . As the name is applied to various 
treatises , such as the Ganitachintamani, an astrological treatise, Tar 
kachintamani, a logical treatise, Vivekachintamani, a religious treatise ; 
this work , by way of distinction , is called Jivagachintamani, the life or 
story of Jívagan , the hero of the poem . I am not certain whether 
Jivagan was a real living personage ; I am inclined to think rather 
that the work is a fiction, intended to represent the Jaina system in an 
attractive form . * As the subject is heroic, and as continuity of action 
is well prese . ved , this poem is entitled to the name of Epic . It contains 
many passages of real poetical beauty . But the Indian taste for descrip 
tion , and particularly for licentious description , has disfigured even this 
ancient work , which is otherwise not undeserving of its high reputation . 
It wants elevation of sentiment and simplicity of diction . Though there 
is great refinement of language and tenderness of expression, yet the 
passions depicted in the work are sensual . In the description of the 
female person, the Hindu poets draw from nature, and pander to the 
national taste. They manifest an utter disregard of delicacy in laying 
bare particulars , which to European taste must be simply revolting . 
There are a few passages of this character in the First Book . Though 
I am fully aware that 


“ Immodest words admit of no defence , 
For want of decency is want of sense ; 


yet I do not feel myself at liberty to eliminate , or to give an expurgated 
version of the text . It must be remembered too, that in the eyes of a 


* The name Jivagan ( from Jiva to live ) is applied to a Buddhist or Jaing ascetic, 
or mendicant , and to one whose life is prolonged by merit and blessings . 


INTRODUCTION 


vii 


Hindu , quality is nothing without quantity , and even quantity does not 
commend itself to the taste unless seasoned with exaggeration .. 


« Defects through nature s best productions run , 

Our friend had spots , and spots are in the sun . " 


The Chintamani contains 3145 stanzas or verses , and it is divided 
Analysis . 

into 13 Books, or Sections, called Ilambam or 

Ilambakam . 
The First Book , containing 408 verses , begins with an Introduction , 

containing Invocations to the Deity, to Arugan , 
Of the First Book . 

to virtue , and to the assembly of the wise [ the 
church . ] ( Verses 1-3 ) ; the Author s apology for writing the work , 
(4-6 ) ; and a statement of his subject matter, being an Analysis of the 
whole work ( 7—29 . ) After this Introduction , the First Book , called 
Namagal Ilambam , f properly commences . It is divided into five parts .. 
I. The description of the country called Yémangadam ( 30—77 .) II . 
The description of the city Rájamápuram ( 78—140 . ) III . 

. The des 
cription of the king s palace . ( 141-156 . ) IV . The history of Sach 
anthan the king , and Vijaya his queen , who were the father and 
mother of Jivagan . Here both the persons and characters of the royal 
pair are described , and the way in which the king , leading a sensual 
life, neglected his kingdom ; and how a plot was formed by his teacher 
ous Minister, who assassinated him and usurped the throne . ( 157–297 . ) 
V. An account of Jívagan s birth in the burning -ground of a wild 
forest, his rescue by a rich merchant , who brought him up as his own 
son , and educated him until he attained to manhood ; while his mother 
fled from the country , and was leading the life of a devotee in a distant 
grove . ( 298—408 ) . This is the subject matter of the First Book . 

As the Author in his Introduction has given an Analysis of the whole 
work , it would be well for us also briefly to notice the tontents of the 
other 12 Books . The materials for this in English are at our command 


* “ Poetry is of two kinds , the contemplative and plastic. The Poet who adopts 
the plastic style, presents to us palpable forms, distinguishable to the mental eye in 
member, joint, and limb. The Poet who adopts the contemplative style , gives us 
only the sensations and feelings which objects have excited within his own bosom . 
Every kind of poetry belongs to one or other of these classes, or unites them . The 
poetry of the Bible is reverse of the plastic . In its noblest passages it contains very 
few palpable images. It touches indeed the finest cords of the human heart. We 
sympathise with the innocence and delightful simplicity of Joseph , but we know 
nothing of his features. We feel the beauty of Rachel, for which Jacob thought 
fourteen years of settitude a few days, but we do not see it .” — Early Greek Poetry , 
by Sir Thomas Noon Talfourd , D. C. L. in the Encyclopædia Metrapolitana. 

+ See note page 15 . 


viii 


INTRODUCTION . 


in an article written on the Chintamani, by the Rev. P. Percival, and 
published in one of the numbers of the Madras Journal of Literature and 
Science for 1837 . 


Second Book . 


The Second Book called Govindiyar Ilambam , containing 84 verses , 

relates the early exploits of young Jivagan . A 

gang of free - booters attacked the city in which he 
lived , and carried away much property and cattle , when the young hero 
distinguished himself by pursuing the plunderers and rescuing the pro 
perty and cattle . In consequence of this deed of valour , a citizen named 
Pasukávalam was induced to give his daughter Góvindiyar in marriage 
to Jivagan . 


The third Book , called Gandharva Tattaiyár Ilambam , containing 

358 verses , relates the story of Tattaiyar, whose 
Third Book 

skill in playing on the Vind, or lute , was almost 
unrivalled . She formed a resolution not to marry any one who did not 
excel her in her favourite art ; Jivagan entered the lists with other com 
petitors, excelled in his performance on the Vína , and gained the hand 
and heart of the musical lady . 


The fourth Book called Gunamálaiyar Ilambam , containing 315 

verses, relates the story of two young ladies, named 
Fonok . 

Gunamálai and Suramanjari, who contended for 
superiority with regard to certain scented powders which they possessed . 
These perfumes were so much alike , that it was exceedingly difficult to 
determine which was the better . Jivagan decides the matter in favour of 
Gunamálai ; and she accepts him in marriage. This Book also contains, 
an account of a man who had been metamorphosed into a dog, and by 
Jívagau was re -metamorphosed into a man ; and of Jivagan s killing an 
elephant which threatened the life of Suramanjari. 


The fifth Book, called Pathumayar Ilambam , containing 246 verses, 

relates the travels of Jivagan in distant lands, 
Fifth Book . 

where he meets with Pathumai, a daughter of the 
king of Pallavam . This lady, when she was gathering flowers, was bitten 
by a venemous snake, but was healed by Jivago , who marries her . 


Sixth Book . 


The sixth Book , called Kémasariyár - Ilambam , containing 145 verses, 

relates the visit of Jivagan to Kshèmadèsam , 

where he performs prodigies, which gain for him 
the admiration of the king, who bestows on him his daughter Kshéma 
sundari in marriage . 


INTRODUCTION . 


ix 


The seventh Book , called Kanagamálaiyàr Nambam , containing 332 

verses , relates Jivagan s journey to Susanadesam , 
Seventh Book . 

the king of which suspends a mark , at a great 
height promising to give his daughter in marriage to the person who 
shall succeed in displacing it by an arrow . Among numerous competi 
tors Jivagan proves successful, and marries the princess. This Book 
also relates Jivagan s success in obtaining Chisanti, the daughter of the 
king of Saba , in marriage for his foster - father s son . 


The eighth Book , called Vimalaiyar Ilambam , containing 107 verses, 

relates the journey of Jivagan to Nannádu , where 
Eighth Book . 

he meets his mother in Dandhakúraniyam . He 
returns to his own city, and connects himself with a merchant, whose 
daughter , Vimalai, he marries . 


The ninth Book , called Suramanjariyár Ilambam , containing 108 

verses , relates Jivagan s marriage with Suraman 
Ninth Book . 

jari, who , on the occasion of the dispute about the 
perfumed powder , had made a vow not to marry any other person . 


The tenth Book , called Manamagal Ilambam , containing 224 verses , 

relates the success of Jivagan in competing for 
Tenth Book . 

the hand of the daughter of his maternal uncle , the 
king of Videham . The king suspended a target, proclaiming that the 
prince who succeeded in hitting it should have his youngest daughter . 
Jivagan succeeds , and marries her. The assassin of Jivagan s father 
hearing the fame of the young man , suspects that he is the son of the 
deceased king . He therefore determines to seize him and put him to 
death . Jivagan meets him , slays him , and ascends the throne of his 
ancestors . 


The eleventh Book , called Pumagal Ilamtam , containing 251 verses , 

relates the conquest of Emàngadam , his father s 
Eleventh Book . 

dominions, from the hands of the usurper . 
The twelfth Book , called Ilakanaiyar Ilambam , containing 249 verses, 

relates the nuptials of Jivagan and Ilakanai, his 
Twelfth Book . 

Daternal uncle s daughter . 
The thirteenth Book , called Mukti Ilambam , containing 318 verses , 

relates the religious acts of Jívagan and his wives , 
Thirteenth Book . 

the partition of his dominions among his sons , and 
the renunciation of all secular pursuits and objects by himself and his 
devoted female associates . 


B 


INTRODUCTION . 


* This brief analysis of the work , ” remarks the Rev. P. Percival , 

conveys but little to produce the conviction of its 
Merits of the work . 

superiority : the assumed facts of the Epic alone 
are here given . Though these may appear inadequate as the basis of a 
work for which so much is claimed , yet the work is so replete with credible 
incidents, so wrought up by the vigour of literary talent , so interspersed 
with remarks involving the keenest introspection into the grounds of hu 
man action , so rich in religious sentiment , so redolent of all the attractions 
of Poetic genius, so full of circumstances evincing the condition of the 
arts and the customs of social life at the period of its composition ; that 
the scholar, the poet, and the antiquary must be equally impressed in 
favour of the talent of the author , and the unrivalled power of the lan 
guage in which he has embodied the splendid creations of his imagi 
nation . " 
It must be remembered that the Chintamani is not an orthodox Hindu 

book , but the production of a heterodox Jain . 
Jainism heretical. 

This is perhaps one reason why it has been so long 
neglected . The Jains , like the Buddhists in India , have been a despised 
and persecuted people. 
Though the Jains make concessions to please the Brahminical Hindus , 

yet the animosity manifested on both sides, is very 
Modifie Ruddhism . 

strong . Their systems are diametrically opposed 
to one another . Jainism is nothing but a reproduction or after - growth 
of Buddhism , which superseded its parent. It is doubtful whether 
the offshoot is an improvement upon the original . Both however reject 
the authority and practices of the four Védas , and both elevate their 
pre - eminent Saints to divine honours . The Jains did not form a dis 

tinct and influential body until the 8th or 9th cen 
Dates from 8th Century tury after Christ . Prior to this period , Brahmi 
nical writer s explain and oppose Buddhism ; after that time , Jainism is 
animadverted upon . That Jainism is the most recent of all the popular 
religious systems of India , is rendered highly probable by the extra 
vagancies in which it deals, by the doctrines it broaches in opposition 
to all other schools , and by the comparatively recent date of Jaina 
authors of any celebrity , * and of numerous monumental relics existing . 
Sankarachás , a who lived ten centuries ago refutes them . Professor 
Wilson s account of the Wilson remarks , that on the Coromandel side of 
system . 

the Peninsula the Jains were introduced upon the 
downfall of the Buddhas , in the reign of Amoyhavarsha, king of Tondai 


• " Hémachandra, one of their greatest writers flourished in the end of the 12th 
century . The Kalpa Sutra must have been composed about the same time. " - Wilson . 


INTRODUCTION . 


xi 


mandalam , in the 9th or 10th century . Further South in Madura, the 

date of their introduction is not known ; but they 
Its influence on Brah 

were in power in the 11th century under Kúna 
manism . 

Pandiyan . In this and in the 12th century they 
seem to have reached their highest prosperity , and from that period to 
have declined . Kúna Pandiyan became a Saiva . Vishnu 

Vishnu Vardhana, 
Rajah of Mysore, was converted from the Jain to the Vaishnava faith in 
the 12th century. They probably existed before the 5th century as a 
division of the Buddhas ; and owed their elevation to the suppression of 
that form of faith , to which they contributed . This is positively assert 
ed by the traditions of the South in several instances : the Buddhas of 
Kanchi were confuted by Akalanku , a Jain priest, and therefore expelled 
the country . Víra Pandiyan of Madura , on becoming a Jain , is said to 
have persecuted the Buddhas , and to have banished them from the coun 
try . The total disappearance of the Buddhas in India proper is connect 
ed with the influence of the Jains , which may have commenced in the 
6th or 7th century , and continued till the 12th . The inveteracy pre 
valent between kindred schisms is a sufficient reason for any enmity felt 
by the Jains towards the Buddhas , rather than towards the Brahmans. 
There is a political leaning to the latter , seen in the recognition of the 
orthodox Pantheon , institution of castes, and employment of Brahmans 
as ministrant Priests . " 


statues . 


Jaina inscriptions are to be found in Mysore , Guzerat , Magadha,, 

and other places , bearing date from the 9th to 
Inscriptions and 

the 16th century . There are three well executed 

plates in Higginbotham s edition of Moor s Hindu 
Pantheon . One is a statue of Gomad Iswara , at Sravana Belgula in 
Kanara , the height of which is 60 or 70 feet, and is seen at a distance of 
ten miles . Another is an Obelisk , or Column of granite , 523 feet high , 
facing the large and elegant temple at Múdupattirai near Mangalore. 

As the Jaina system has not yet been thoroughly studied and clearly 
stated by European writers , I bere insert a Tamil article on Jainism 
written by my late Munshi, Sastram Aiyar . It was written for, and printed 
in , my “ Biblical and Theological Dictionary " , published in 1843. I fre 
quently felt tempted to translate it into English ; but the occasion and rea 
son for doing so did not present itself before. It is well to study the 
system from a Hindu stand - point , and see how a learned Jain himself 
would present it to public view . I know that the writer was not thanked 
for his officiousness by his relatives and friends, who are very reserved 
on matters of religion ; but the public will be grateful for what he has done . 


xii 


INTRODUCTION . 


JAINISM 


ஜை நசமய சித்தாந்தம் 

. 


ஜைநசமயத்தார் , ஆதிகாலத்திலே The Jains verily believe that their 
இந்த உலகத்தில் ஜைநசமயம் ஒன்றே system alone was the primeval system 
அநாதியாயிருந்த சமயம் என்றும் , மற் of the world ; that all other systems 
றச் சமயங்களெல்லாம் இதிலிருந்தே 
உண்டான தென்றும் , இந்தச் சமயத்தில் were derived from it ; that some of 
தானே நன்றாய்க் கற்றுணர்ந்த கல்விமான் the learned professors of their sys 
கள் காலதோஷத்தினாலே அநேக சம tem , by the fault of the time in . 
யங்களை உண்டுபண்ணினார்களென்றும் , which they lived , formed various other 
மோட்சசுகம் இந்தச் சமயத்திலல்லா 
மல் மற்ற யாதொரு சமயத்திலும் கிடை systems ; that Moksha * ( bliss ) can be 
யாதென்றும் , உண்மையான சமயம் obtained in this system and in no 
இது ஒன்றே என்றும் , மற்றச் சமயங் other ; that this alone is the true 
கல்லாம் பொய்யை மெய்யென்று system ; and that all other systems 
நம்பின சமயங்களென்றும் , உண்மை 

believe falsehood to be truth . 
யாய் நம்பியிருக்கிறார்கள் . 
உலகம் . 

The World . 
இந்த உலகம் அநாதியாய் நிலை பெற் The Jains positively affirm that 
றிருக்கிறதென்றும் , ஒருகாலத்திலும் அழி the world exists from all eternity , and 
யாத நிலைமையை 

உடையதென்றும் , that it will exist for ever , without 
கடவுள் முதலிய யாவராலும் உண்டாக் being destroyed , and that it was not 
கப்பட்டதல்லவென்றும் , நிச்சயமாய்ச் ereated by God , or by any other person . 
சொல்லுகிறார்கள் . இதுவுமல்லாமல் They moreover affirm that this world 
இந்த உலகம் கீழுலகமென்றும் , நடுவுலக is dirided into three parts , namely , 
மென்றும், மேலுலகமென்றும் , மூன்றா the lower world , the middle world , 
யிருக்கிற தென்றும் சொல்லுகிறார்கள். and the upper world ; and that below 
மேலும் இந்த உலகத்தினுள் அடியிலே this world , there is a world call 
அதோகதியென்று பேருடைய ஒரு உலக ed Adhogati 

ed Adhogati ( abyss , the nethermost 
முண்டென்றும் , அதற்குமேல் ஏழு நரக hell ), above which there are seven 
லோகமுண்டென்றும் , அதற்குமேல் பத் inf - rnal worlds ; and above those 
துப் பவணலோகமுண்டென்றும் , அதற் again are ten Pavanalokas , purifying 
குமேல் இந்த மண்ணுலகம் உண்டென் worlds ( Pargatories ) , above which is 
றும் , இதற்குமேல் சோதிலோகமுண் this world of earth ; above this again 
டென்றும் , வியக் லோகமும் வித்தியா is the Jotiloka, world of light ( starry 


I 


* Moksha , absorption , deliverance of the soul from the fetters of works, as the going : 
out of fire, the setting of a heavenly luminary : not annihilation , but apathy. By 
accommodation this word is used for heavenly bliss 

† But the system also teaches that in the sixth Yuga, the world will be destroyed 


by a flood , 


INTRODUCTION . 


xiii 


தரலோக முமாகிய இந்த இரண்டு உல worla ) ; and that in this our world of 
கங்களும் இந்த மண்ணுலகத்திலேயே earth there are two worlds included , 
உண்டென்றும் , மேலே பதினாறு வகைப் namely , the viyantraloka , world of 
பட்ட தேவலோகமுண்டென்றும் , அதன் demons ( devils ) , and the Vidyadhara 
மேல் அகமிந்திரலோகமுண்டென்றும் , loke , world of demi - gods ; and again 
அதன் மேல் இந்த உலகங்களுக்கெல் above these are 16 different kinds of 
லாம் கர்த்தாவாகிய அநாதிசித்த பா Devalokas , worlds of the gods, over 
மேஷ்டியென்னப்பட்ட பராபரவஸ்து which is the Ahamindraloka , world of 
இருக்கப்பட்ட மோக்ஷ உலகமுண் Indra ; and above that again is the 
டென்றும் சொல்லுகிறார்கள். 

Mokshaloka , world of bliss ; where 
dwells the Lord of all these worlds , 
the Supreme Being , called the Anadi 
chitta - para - meshti ( Eternal-intellec 
tual - heavenly - dweller . ] 


இந்த உலகம் ; பதினாலு கயறு உயர They believe that this earth is 
மும் , ஏழு கயறு அகலமுமாயிருக்கிற 16 cords high , and 7 cords broad ; 
தென்றும் நம்பியிருக்கிறார்கள் . இந்தக் but this measurement is not within 
கயற்றள வோவென்றால் , மனிதர் புத்தியி the comprehension of men ; it is known 
னால் கண்டறியப்பட்டதல்ல , ஞானிக only to the wise. The seas and islands : 
ளே அறியத்தக்கதென்று தோன்றுகிறது . that are situated on the earth cannot 
பூமியிலிருக்கிற சமுத்திரங்களும் தீவுக be perceived and estimated by man s 

ளும் மனிதர் புத்தியினாற்கண்டு கணக் understanding . They affirm that in 
கிடக்கூடாது . பூமிநடுவிலே மகாமேரு the midst of the earth is the great 
பர்வதமுண்டென்றும் , அதற்குத் தென் mountain Meru , and that to the south 
புறமெல்லாம் பரதநாடு , வடபுறமெல் of it is situated the Bharata region , 
லாம் ஐராவதநாடு , கீழ்ப்புறமும் மேற் and to the North the Airavatat region ,, 
புறமும் விதேகநாடு என்று பேர்கள் and to the East and West is the Videhat 
வழங்கப்படுகின்றன என்றும் சொல் region . They also affirm that on both 
லுகிறார்கள். மகாமேருவுக்கு இரண்டு sides of Mount Meru are situated the 
பக்கத்திலும் மூன்று வித போசபூமிக three kinds of Bhogabhumi , s fruitful , or 
ளுண்டென்றும் சொல்லுகிறார்கள் . இந் felicitous regions ; and that the natives 
தப் போகபூமியில் பிறந்த மனிதர்களு of these regions attain to great age 
க்கு ஆயுசும் சரீரவுயரமும் மிகவும் அதி and size ; that they cannot interchange 
கம் ; மேற்கூறிய நாடு மூன்றிலும் ஒரு places ; and that while it is day in 
நாட்டார் மற்றொரு நாட்டுக்குப் போகக் one of the lands , it is night in the 
கூடாது ; ஒரு நாட்டிற் பகலாயிருக்கிற other . The people of Videha also 
வேளையில் மற்றொரு நாட்டில் இராத்திரி attain to great age and stature . 
யாயிருக்கும் ; விதேகநாட்டாருக்குஞ் 
சரீரவுயரமும் ஆயுசும் அதிகம் . 
கடவுள் . 

God .. 
ஜைநர்கள் அருகதேவனைத் தங்களுக் Ths Jains consider Arugan to be 
குப் பிரதானமான கடவுளாக எண்ணித் their principal god , - worship him . 


* India south of the Himalaya. 

† Tibet 

* Tirhoot . 
§ Aspart of the fancied central Continent , where the fruits of deeds done in a for 
mer birth are enjoyed . 

|| Arhat , அற்சயசிஷ்ட, worshipful, venerable , respectable (from Arhn , to worship . ) one 
entitled to the homage of gods and men . Arugam means fitness, holiness, the religion 
of the Jains ; Arugi is feminine. 


xiv 


INTRODUCTION .. 


ளு 


தொழுது கொண்டு வருகிறாகள் . இந்தத் The popular name of this god is 
தேவனுக்கு ஜின னென்றும் பிரசித்தமான Jinan ; and from this the appella , 
பேருண்டு. இந்தப்பேர்பற்றியே இவர்க tion Jainast is derived . To this 
நக்கு ஜைநர் என்று காரணப்பேர் வந்த god 1008 sacred names are ascrib 
தாம் . இந்தத் தேவனுக்கு ஆயிரத்நெட் ed . His greatness is such that the 
டுத் திருநாமங்களுமுண்டு . உலகமன் three worlds worship and adore him . 
றும் தொழுது வணங்கும்படியான பெரு His knowledge is so great that it 
மையினையுடையவர் . உயிருள்ள பொரு extends simultaneously to all things 
ள்களையும் ,உயிரில்லாத பொருள்களையும் , sentient and unsentient , to things that 
நினைத்தவைகளையும் , நினைப்பவைகளையும் , have been conceived and that will be 
உலகங்களையும் , உலகமல்லாத பிரதே conceived , to worlds and to worldless 
சத்தையும் , யாவையும் ஒருங்கே அறியும் spaces . He is powerfal to impart the 
படியான மகத்துவமுடையவர் . எவ்வ knowledge of his doctrines simulta 
கைப்பட்ட சீவகோடிகளும் தங்கள் தங் neously to all kinds of living beings , in 
கள்பாஷைகளில் அறிந்து கொள்ளும்படி their respective language , without the 
யாக ஒரேசமயத்திலே , மனோவாக்காயங் aid of mind , word , or body ; and this 
களின் சம்பந்தமின்றிக் கருணையுடன் he does of pure grace , and not from . 
சுயப்பிரயோசனத்தைக் கருதாமல் தர் any selfish motives . He does not 
மோபதேசஞ் செய்தருளும் வல்லமை possess the power [ act ] of creating any 
யுள்ளவர் . ஒன்றை உண்டாக்குவதும் ஒன் thing , or of preserving any thing. 
றை இரட்சிப்பதுமான செய்கையில்லா He is not subject to birth or death . 
தவர் . செனன மரணமில்லாதவர். எல்லா He manifests great grace , and love , 
உயிர்கள் மேலும் மிகுந்த கிருபையையும் and mercy , to all sentient beings . He 
அன்பையும் இரக்கத்தையுமுடையவர். is of infinite wisdom , of infinite intel 
முடிவில்லாத ஞானத்தையுடையவர் , ligence , of infinite power ; andof infinite 
முடிவில்லாத காட்சியையுடையவர் , மு bliss . It is he that in the beginning , 
டிவில்லாத பலத்தினையுடையவர் , முடி with a view of causing happiness to 
வில்லாத சுகத்தினையுடையவர். இந்த all living beings , made known the 
உலகத்தில் ஆதியிலே எல்லா உயிர்க twelve primeval Vedas . He is the 
ளுக்கும் இன்பத்தையுண்டு பண்ணும்ப possessor of the triple umbrella . 

He 
டியாக அநாதியான வேதங்கள் பன்னி is without beginning and without 
ரண்டையும் வெளிப்படுத்தினவர் . மூன் end . He is the possessor of the three 
று குடையினையுடையவர் . ஆதியந்தமில் wheels of justice. He is represented 
லாதவர் . மூன்று தர்மசக்கரமுடையவர் . with four holy faces , and as seated in 
அசோகமரத்தினிழலின் கீழமர்ந்தருளிய the shade of the ashoka tree . He has 
நான்கு திருமுகங்களையுடையவர். கரும forsaken the 148 actions of life . He 
ங்கள் நூற்று நாற்பத்தெட்டையு மாழித் has declared that the Veda , the 
தவர் . தன்னைப்போலவே வேதமும் , உல World , Time , Souls , Action , and Virtue 
கமும் , காலமும் , உயிர்களும் , கர்ம are , like himself , imperishable and 
மும் , தர்மமும் என் றென்றைக்கும் அழி eternal objects. 
யாமல் நித்தியமாயிருக்கப்பட்ட பொரு 
ள்களென்று அறிவித்தவர் . 
இந்த அருகதேவனானவர் தன்னையல் 

The god Arngan has declared that 
லாமல் வேறே தெய்வமில்லையென்றும் , there is no other god besides himself 


* Jina is the victor over all human passions and infirmities . Buddha has the 
same meaning .. 

T They are divided into clergy and laity , Yutis and Sramanas , ( Germanes , சமனாள் ) 
Saints , Puritans. 

I The ensigns of royalty, indicative of his imperial sway and government over the 
three worlds. 


INTRODUCTION . 


XV 


தன்னைத் தொழுது வணங்கினவர்களெல் that all who worship and adore him 
லாரும் முத்திசுகமடைவார்களென்றும் , will obtain bliss , ard that those who 
தன்னைத் தொழாதவர்களுக்கெல்லாம் do not worship him will not obtain 
முத்திசுகமில்லையென்றும் , எல்லாவுயிர்க bliss ; that all living beings will enjoy 
ளும் தாஞ் செய்த நல்வினைதீவினைப் பய the fruits of their good or evil actions; 
ன்களைத்தாமே அனுபவிக்குமென்றும் , பா that by preponderance of evil, souls 
வமிகுதியால் நரகம் புகுமென்றும் , புண் enter hell , and by preponderance of 
ணிய மிகுதியால் தெய்வலோகம் புகு good , they enter the world of the 
மென்றும் , புண்ணியபாவமிரண்டுங் கல gods ; but when good and evil are 
ந்தவிடத்து மனித சென்மத்தை அடையு equally balanced , they are born as 
மென்றும் , பாவத்தினால் விலங்கு செனன human beings ; when evil alone exists , 

, 
மெடுக்குமென்றும் , புண்ணியமும் பாவ they are born as irrational animals ; 
முமிரண்டும் நாசமாய்ப் போன விடத்து and when both good and evil are des 
மோட்சம் அடையுமென்றும் , திருவுளம் troyed , then they are liberated . Since 
பற்றியருளினாராதலால் , இதுவே உண் Arugan has declared these things , the 
மையான தத்துவ மென்று இந்தச்சமயத் Jains firmly believe them to be true 
தார் மிகவும் உறுதியாய் நம்பியிருக்கிறார் doctrines . And since all other sys 
கள் . மற்ற எல்லாச் சமயங்களும் அ tems have been intermediately intro 
வற்றின் தத்துவங்களும் இடையே ஒரு duced by certain persons , they posi 
வராலாக்கப்பட்டமையால் அவையெல் tively affirm them all to be false sys ) 
லாம் பொய்ச்சமயங்க ளென்று மிகவும் tems . 
நிச்சயமாய்த் துணிந்து மிருக்கிறார்கள். 
இந்தச் சமயம் அநாதியாயிருந்த Circumstantial details to prove this 
தென்பதற்கு வரலாறு . 

system to be primeval. 
காலம் நித்தியமாகையால் அழியாம As Time is considered to be eter 
லிருக்கும் இயல்பினையுடையதாகி , உச் nal , it is indestructable in its nature , 
சற்பிணியென்றும் அவசற்பிணியென்றும் and is divided into two sorts , viz .. 
இருவகைப்படும் . இவற்றுள் அவசற் the Utsarpini and the Avasarpini time . 
பிணிகாலம் , நன்னற்காலம் , நற்காலம் , The Avasarpini time has six stages , viz , 
நற்றிக்காலம் , தீநற்காலம் , தீக்காலம் , good - good time , good time , good - bad 
தீத்தீக்காலம் என்று சொல்லப்பட்ட time , bad - good time , bad time , and 
ஆறுவகையினையுடையது . இப்படியே bad - bad time , 

bad - bad time , In like manner the 
உச்சற்பிணிகாலமும் இந்த 

Utsarpini time has six stages , only 
கையினைக்கீழ்மேலாகவுடையது ; இந்த that it begins at the bottom of the 
உச்சற்பிணிகாலம் தீத்தீக்காலந்தொட list with bad - bad time and goes 
ங்கி நடக்கும் , இந்தக்காலத்தில் மனிதர் backwards . In the Utsarpini time , 
களுக்கு ஆயுஷியமும் சரீரவுயர்வும் சுக் beginning from bad - bad time , the age 
கிலபட்சத்துச் சந்திரனைப் போல வளர்ந் and stature of men increase , as that 
து கொண்டே வரும் ; அவசற்பிணிகாலத் of the wrxing moon . But in the 
திலோவெனில் , நன்னற்காலந்தொடங்கி Avasarpini time , beginning from the 
நடக்கும் ; இந்தக்காலத்தில் மனிதர்க good good time , the age and stature of 

ளுக்குச் சரீரவுயர்வும் , ஆயுஷியமும் men decrease, as that of the waning 
அபரபட்சத்துச் சந்திரனைப் போலக் 

The increase and decrease of 
றைந்து வரும் . உயர்வுங்குறைவும் ஆனா 

உயர்வுங்குறைவும் ஆறா stature is up to 6,000 Tils ( bows ) , and 
யிரம் வில்லும் ஒரு முழமுமாகும் . ஆயு down to a cubit . The increase and 
ஷியத்தில் உயர்வுங்குறைவும் , மூன்று decrease of age will be from three 
பல்லமும் பதினைந்து வருடமாகும் . pallams , to fifteen years . 

This ac 


ஆறுவ 


moon ... 


* Cycles , ages . 


xvi 


INTRODUCTION . 


இந்தப் பல்லத்தின் கணக்கு மனிதரால் count of pallams is not to be under 
கண்டறியப்படுவதல்ல . மேற்சொல் stood by men . In the above specified 
வியகாலம் ஆறிலே முதற்காலத்துக்கு six divisions of time , the first consists 
நாலுகோடாகோடி கடல் வருஷம் ; இர of four krores of krores of oceans of 
ண்டாங்காலத்துக்கு ன்று கோடா years . The second consists of three 
கோடி கடல் வருஷம் ; மூன்றாங்காலத் krores of krores of oceans of years . 
துக்கு இரண்டு கோடாகோடி கடல்வரு The third consists of two krores of 
ஷம் ; நாலாங்காலத்துக்கு ( சஉத ) வரு krores of oceas of years . 

. The 
ஷங்குறைய ஒருகோடாகோடி கடல் fourth , one krore of krores of oceans 
வருஷம் ; அஞ்சாங்காலத்துக்கு ( உலத ) of years , save 42,000 years , The 
வருஷம் ; ஆறாங்காலத்துக்கு ( உத ) fifth consists of 20,000 years . The 
வருஷம் . இந்தக் கடலின் கணக்கும் sixth also consists of 20,000 years ,. 
மனிதரால் கண்டறியப்படுவதல்ல . இப் This account of oceans is not to be 
பொழுது நடக்கிற காலம் அஞ்சாங்கால understood by men . The stage in 
மாகிய தீக்காலம் . இந்த உச்சற்பிணி which we now live is the fifth , viz . , 
அவசற்பிணியிரண்டும் ஒருதரம் நடந்து the baa time . When the two sorts 
முடிந்தவிடத்து இதனையோர் யுகமென்று of time , viz , the Utsarpinit and Ava 
சொல்லுகிறார்கள் . உச்சற்பிணியென் sarpini times run out , it is said to be 
பதற்கு வளருங்காலமென்றும் , அவசற் a Yugam . Utsarpini means the age 
பிணியென்பதற்குக் குறையுங்காலமென் of increase , and Avasarpani means the 
றும் அர்த்தமாம் . 

age of decrease . 
இப்போது நடந்து வருகிற காலம் அவ As the present is the Avasarpini 
சற்பிணிகாலமாகையால் , முதல் மூன்று time , we must infer that the three good 
காலமும் , இந்தப் பரதநாடும் ஐராவதநா stages of time have already passed by , 
ம் போகபூமியாயிருந்ததென்றறியப்ப and that the Bharata region , and the 
டும் . அக்காலத்து மனிதர்களெல்லாரும் Airavata region have both been Bho 
முன் சொனபடியே காலத்துக்குத் gabhumis , fruitful lands . The people 
தகுந்த சரீரவுயர்வும் ஆயுஷியமுமுள்ள of those times , as before stated , had 
வர்கள் . இவர்கள் பிறந்த நாற்பத்தொன் stature of body , and length of age 
பது நாளைக்குள்ளாக நல்ல யவ்வன புரு adequate to the times . The people of 
ஷராகி , சகல கலாஞான மும் , காலபலத் those times , forty five days after their 
தினால் தாமே அறிந்து கொள்ளுவார்கள் . birth , became perfect men , and were 
மேலும் இந்த மூன்று காலத்திலும் சூரிய well up in all sciences , and attained 
சந்திரருடைய பிரகாசங் கிடையாது . கற் all knowledge by themselves , simply 
பக விருட்சங்களுடைய பிரகாசத்தினா from the plastic power of the time . 
லும் பிரகாசயீனத்தாலும் இரவும்பகலு Moreover in these three stages of time 
முண்டாயிற்று . இந்த மனிதர்கள் அந் there was no light of the sun or of the 
தியகாலத்தில் தேவலோகம் போவார் 

தேவலோகம் போவார் moon ; but day and night were formed 
கள் , நரகம் போவதேயில்லை . மேலும் from the reflection and non -reflee 
இவர்களுக்கு வியாதியும் , மலமூத்திரங்க tio . of the Kalpaka trees. Those 
ளும் , சரீரமலங்களும் இது முதலாகிய people at death entered the world of 
வற்றால் வரும் உபத்திரவங்களுமில்லை . the gods, and did not go to hell . And 

they were not subject to the ordinary 
physical evils connected with disease , 
the discharges of the body, & c. 


* This computation defies all arithmetic . 

t Yuga , an age. a period of time . The Hindus enumerate four yugas , viz ., the 
Kriti , Treta , Doupara , and Kali , corresponding with the golder , silver, brazen , and 
iron age. The present is the Kali 

yuga . 
| The five miraculous trees of Indra s Paradise yielding whatever is desired . 


INTRODUCTION . 


xviil 


இவ்வண்ணமாய்ப் 

போகபூமியான Thus after the existence of the Bho 
பின்பு மூன்றாங்காலத்தில் எட்டிலொரு gabhumi , when yet there was 
one 
பங்கு காலமிருக்கப் பதினாலுமனுக்கள் eighth of time , in the third stage , 14 
தோன்றினார்கள் . இந்த மனுக்களுடைய Mamus were born . It was in the time of 
காலங்களில் சூரிய சந்திரர் தோன்றினார் thess Manus that the sun and moon , 
கள் . நட்சத்திரங்களும் , மேகங்களும் , the stars and clouds appeared ; divi 
வருஷமாத வேறுபாடுகளும் , அயனம் , sion of time into years and months , 
பட்சம் , ரிது , நாள் , பகல் , இரவு , முத the equinoctial or solstitial course , 
லான கால பேதங்களும் , துஷ்டமிருகங் the lunar half - month or fortnight , the 
களாலுண்டாகிய உபத்திரவங்களை நீக் six seasons , the day of 24 hours , 
கிக்கொள்ளும் உபாயங்களும் , ஆறுக and the day as distinguished from 
ளும் , குளங்களும் , ஏரிகளும் , மலைகளும் , night , were instituted ; means of ward 
சகல சீவ நோபாயங்களும் உண்டாயின . ing of the evils arising from wild 
மேற்கூறிய மனுக்களில் பதினான்காம் beasts were discovered ; rivers , tanks , 
மனு வின் பேர் நாபிமகாராசா என்று reservoirs , mountains , and a variety of 
சொல்லுகிறார்கள் . இந்த மனுவினுடைய means of livelihood were brought into 
காலத்திலே சனங்கள் நாபிக்கொடியோ use . Of the above mentioned Manus, 
டே பிறந்தபடியால் நாபியென்றும் பே the 14th is said to have been Nabhi 
ருண்டாயிற்று . இவருடைய காலத்தில் Maharajah . In the reign of this 
மேகங்கள் தோன்றி மழை பெய்தன . Manu , as the people were born with 
அப்போது மரங்களும் பயிர்களும் the umbilical cord , the name Nabhi 
தோன்றின . பழங்களும் தானியங்க was given . In his reign clouds ap 

ளும் , மனிதர் சாப்பிடு முபாயங்களும் , peared , and it rained . 
இந்த மனுவினாலே காட்டப்பட்டன . ed trees and various kinds of corn .. 
நூலினாலே வஸ்திரங்களை உண்டு பண்ணு By this Manu men were taught to eat 
முபாயங்களும் , அவற்றை உடுத்திக் fruit and grain , and the way of prepar 
கொள்ளுமுபாயங்களும் , புஷ்பமாலை ing food ; and he also panted out the 
கள் முதலானவைகளைச் சூடிக்கொள்ளு way of weaving cloths from cotton , 
முபாயங்களும் , சந்தனபரிமள வஸ்துக் and of wearing them ; and the use of 
கள் முதலானவைகளையும் ஆபரணங்களை flowers , garlands , perfumes , and orna 
யும் அணிந்து கொள்ளுமுபாயங்களும் , ments , to adorn the person , came into 
இவை முதலாகிய சகல உபாயங்களும் vogue .. 
காட்டப்பட்டன . 


Then appear 


இந்த நாபிமகாராசாவைப் பிரமாவென் This Nabhi Maharajah is said by 
றுஞ் சொல்லுகிறார்கள் . இவருடைய some to be Brahma . His consort was 
மனைவி மருதேவியம்மாள் . இவர்காலத் Murudevtammal . In ais reign was born 
தில் விருஷப தீர்த்தங்கரர் என்று பேரு the first incarnated personage named 
டைய முதல் அவதார புருஷர் தோன்றி Trishabla Tirthankara . After him were 
னார் . இவருக்குப் பிற்பாடு இருபத்து born 23 Tirthankaras. equal to him 
மூன்று தீர்த்தங்கரர்கள் இவரைப் போல self . In their days , the 12 Chakra 
வே அவதாரப்புருஷர்களாய்ப் பிறந்தார் vartis , the 9 Baladevds , the 9 Vasude 
கள் . இவர்கள் காலத்திலே சக்கரவர்த் vas , and the 9 Prativasudevas were all 
திகள் பன்னிரண்டு பேர்களும் , ஒன்பது born in the fourth suage. These 63 


* Tirthankara implies one who has crossed over, i . e , the world , compared to the 
ocean . Di Penates The names of the 24 Tirthankaras are, Vrishabha , Ajita , Sam - 
bhava, Abhinandana, Sumati , Padmaprabha . Suparsiva , Chandraprabha , Pushpa 
danta , Sitala , Sriyamasa , Vasapujia, Vimala , Ananta, Dharma , Santhi , Kunthu , 
Arha , Mali, Mumasvrata, Nami , Nemi , Parswanatha, and Verdbyamana. 

C 


xviii 


INTRODUCTION . 


சகல 


பல தேவர்களும் , ஒன்பது வாசுதேவர்க persons were called Salaka purushas , . 
ளும் , ஒன்பது பிரதிவாசுதேவர்களும் , divine personages . 
இந்த நாலாங்காலத்திலேதானே தோன்றி 
னார்கள் . இவர்கள் அறுபத்து மூவருக் 
குஞ் சலாகாபுருஷரென்றும் பேருண்டு. 

இந்தத் தீர்த்தங்கரர் இருபத்து நால் The 24 Tirthankaras , without the 
வரும் குரூபதேசமில்லாமலே instruction of a Guru , were skilled in 
கலா வல்லமையுமுடையவர்களாகியும் , the circle of the sciences , knew the 
தேவர்களாலே செய்யப்பட்ட ஐந்து five Kaliyanas or ceremonies of the 
கலியாணங்களையுடையவர்களாகியும் , gods , were worshipped by the four 
நால்வகைப்பட்ட தேவராசிகளாலே classes of the gods , and at their very 
எப்பொழுதும் பூசிக்கப்பட்ட பெருமை birth were endued with the three kinds 
யையுடையவர்களாகியும் , பிறந்தபொழு of knowledge ; they also had the fourth 
தே மூன்று ஞானங்களையுடையவர்களாகி kind of knowledge , by the exercise 
யும் , தங்கள் முயற்சிகளாலே சீவகோடி of which they were cognizant of the 
கள் நினைத்தவையெல்லாம் அறியும்படி thoughts of all living beings , and they 
யான நாலாவது ஞானத்தையுடையவர்க also possessed the fifth kind of know 
ளாகியும் , பிற்பாடு லோகாலோகங்களை ledge called Kevalajnanam ( spiritual 
யெல்லாம் ஒரே சமயத்தில் அறியும்படி knowledge , ) by which they were instan 
யான கேவல ஞான மென்று சொல்லப் taneously cognizant of all things done in 
பட்ட அஞ்சாவது ஞானத்தையுடைய all the worlds . They sat exalted on the 
வர்களாகியும் , தேவேந்திரர்களால் செய் throne in the temple called Sambhava 
யப்பட்ட சம்பவசரணமென்னும் பேரு saranam , constructed by the Devendras . 
டைய கோவிலிலே சிங்காசனத்தின் பே They were the possessors of the triple 
ரில் வீற்றிருந்து , மூன்று குடையினையும் umbrella and the Ashoka tree ; they 
அசோகமரத்தினையும் உடையவராகியும் , were believed in as gods over gods , as 
தேவதேவாளன்றும் , சர்வத்தையும் omniscient, as lords of the three worlds , 
அறிந்தவர்களென்றும் , உலகமூன்றினுக் as removers of sin and bestowers of 
கும் கர்த்தர்களென்றும் , எல்லாப் பாவங் heaveely bliss , as persons praised 
களையும் நீக்கி மோட்சசுகத்தைக்கொ by all living beings , as possessors of 
டுப்பவர்களென்றும் , எல்லா உயிர்களா divine attributes , as bearing the 1008 
லும் புகழ்ந்தேற்றப்பட்ட திவ்விய குண divine appellations, as having the 1008 
ங்களையுடையவராகியும் , ஆயிரத்தெட் divine marks on their sacred bodies , 
டுத் திருநாமங்களையுடையவர்களாகியும் , and as manifesting abundant grace , 
ஆயிரத்தெட்டுத் திருமருக்களைத் தங்களு love , and merey to all living beings , and 
டைய திவ்விய தேகத்திலுடையவர்களா preeminent in imparting instruction 
கியும் , எல்லாவுயிர்கள் மேலும் மிகுந்த in their respective languages to the 
தயவும் அன்பும் இரக்கமுமுடையவர் inhabitants of the celestial and the 
களாகியும் , தேவலோகத்தாருக்கும் மண் terrestial worlas, to those of the 
ணுலகத்தாருக்கும் , நாகலோகத்தாருக் Nagaloka , Vaiyantraloka , and Jotiloka, 
கும் , வியந்தரலோகத்தாருக்கும் , சோதி and also to irrational animals , and 
லோகத்தாருக்கும் , விலங்கு சீவன்க inculcating the virtues , such as not 
ளுக்கும் , தங்கள் தங்கள் பாஷையி killing , & c . , prescribed in the 12 Vedas . 
லே அறிந்து சொள்ளும்படியாகப் பன் As these 24 Tirthankaras are incarna 
னிரண்டு வேதங்களிலுள்ள சகலமான tions of wisdom , and are divine per 
கொல்லாமை முதலிய தர்மங்களை உப sonages who appeared in the world 
தேசித்தருளானின்ற மகத்துவமுள்ளவர் and attained the enjoyment of heavenly 
களாகியும் ; ஞானமே திருமேனியாக bliss , the Jains consider them to be 
வுடையவர்களாகியும் , அவதாரமெடுத்து Swamis equal to the divine - natured 
மோட்சானந்தசுகத்தை அனுபவித்துக் Arugan , who exists in this Auasarpini 


INTRODUCTION . 


xix 


கொண்டிருக்கிற திவ்வியமான 

time . And accordingly they build tem 
அவதார புருஷராகையால் , இந்தத் தீர்த் ples in honour of these Tirthankaras , 
தங்கரர் இருபத்து நால்வரையும் இந்த and make images like them of stone , 
அவசற்பிணிகாலத்திலிருக்கிற கடவுட் wood , gold , and precious gems , and con 
டன்மை பொருந்திய அருகதேவராகிய sidering these idols as the god Arugan 
சுவாமிகளென்று இந்த ஜைர் முக்கிய himself , they perform daily and special 
மாய் நம்பியிருக்கிறார்கள். இந்தத் தீர்த் pujas ( worship ) , and observe fasts , and 
தங்கரசுவாமிகளுக்குக் கோவில்களை உ celebrate festivals , in their honour . 
ண்டாக்கி , இவர்களைப் போலச் சிலையி 
லும் , தாருக்களாலும் , சுவர்னங்களாலும் 
இரத்தினங்களாலும் விக்கிரகங்களை உண் 
டுபண்ணி , இந்த விக்கிரகங்களை அருக 
தேவராகப் பாவித்து , நித்திய பூசைக 
ளும் விசேஷ பூசைகளும் , திருவிழா முத 
லான உச்சவங்களும் நடத்திக்கொண்டு 
வருகிறார்கள் . 


( 


சமய 


பட்ட ஒரு 


கால 


மேலும் இந்தச் சமயத்தில் பிராமணர் 

They moreover say that in the time 
களும் , இராசாக்களும் , வைசியரும் , சூத் of vrishaba Tirthankara , and in the 
திரர்களுமாகிய இந்த நால்வகை வர்ணத் reign of Baradeswara , the first Chakra 
தாரும் விருஷப தீர்த்தங்கரருடைய கா 

varti , the four castes , namely , the 
லத்தில் பரதேசுபரன் என்று சொல்லப் Brahman , the Kshatriya , the Vysia ,, 
பட்ட முதற் சக்கரவர்த்தியினால் உண் and the Sudra , were instituted in con 
டாக்கப்பட்டார்களென்று QEV @ nection with this system . 
றார்கள் . 

மேலும் முதல் தீர்த்தங்கரராகிய விரு 
ஷப சுவாமிகாலத்தில் சைவ் 

They moreover allege that in the 
முண்டாயிற்றென்றும் ; அக்காலத்திலே time of Vaishaba Swami , who was the 
தானே மரீசிகுமாரனென்று சொல்லப் first Tirthankara , the Saiva system 
மகாபுருஷனாலே 

was first introduced ; and about the 
தோஷத்தால் தொண்ணூற்றாறு பாஷண் same period , by the fault of the time , 
டி மதங்களுண்டாக்கப்பட்டன என் 106 heterodox sects were established 
றும் , பதின் மூன்றாந் தீர்த்தங்கரராகிய வி by Marichi , a Prajapati [ Patriarch ) ; 
மல சுவாமிகாலந்தொடங்கி வைஷ்ணவ and that from the time of Vimala 
சமயமுண்டாயிற்றென்றும் ; இருபத்து swami , the 13th Tirthankara , the Vaish 
மூன்றாந் தீர்த்தங்கரராகிய பார்சுவநாத nava system was introduced ; and that 
சுவாமிகாலத்தில் துலுக்கர் மதமுண் in the time of Parswanatha , the 20th 
டான தென்றும் , இதுவல்லாமல் முந் Tirthankara , Mahomedanism was estab 
நூற்று முப்பத்தாறு பொய்மதங்களுண் lished . * They also say that there are 
டென்றும் சொல்லுகிறார்கள் . 

336 false systems of religion . 
மேலும் இருபதாந் தீர்த்தங்கரர் காலத் They moreover affirm that during 
தில் மகாகாளாசுரனென்று சொல்லப்ப the period of the 20th Tirthankara , by 
ட்ட ஒரு அசுரனாலே , காலதோஷத்தால் the fault of the ti- • Yagan , animal 
யாகங்களுண்டாக்கப்பட்டன வென்றும் ; sacrifice , was first introduced by an 
இந்த யாகங்களுண்டான பின்பு , சிவனுக் Asura named Mahakalesuran ; and after 
கும் விஷ்ணுவுக்கும் கோவில்களுண்டா the introduction of these Yagams , tem 
யின வென்றும் சொல்லுகிறார்கள் . ples were built for Siva and Vishnu . 


* Tha date of the Hejira is A. D. 622 . 


INTRODUCTION .. 


இதுவுமல்லாமல் , இந்த இந்து தேசத் Moreover , as it is declared in the 
திலிருக்கப்பட்ட மற்றச் சமயத்தாரெல் Jaina Vedas that all the gods worship 
லாரும் தொழப்பட்ட சிவன் , பிர்மா, ped by the various Hindu Sects, name 
விஷ்ணு , கணபதி , சுப்பிரமணியன் முத ly , Siva , Brahma , Vishnu , Ganapati , 
லாகிய 

தேவர்களெல்லாரும் , Locor Subramaniyan , and others , were devot 
சொல்லப்பட்ட தீர்த்தங்கரருக்கு மிகுந் ed adherents of the above mentioned 
த பத்தர்களாயிருந்தார்களென்று ஜை Tirthankaras, the Jains therefore do 
வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற not consider themas unworthy of their 
படியால் , இந்த ஜைநர்கள் தங்களுக் worship ; but as they are servants of 
குத் தொழத்தகாத தெய்வங்களென்று Arugan , they consider them to be dei 
நினையாமல் , அருகதேவனுடைய அடி ties of their system , and accordingly 
யார்களாகையால் , இவர்களையும் தாங் perform certain pujasin honour of them , 
கள் ஜைநசமயத்துத் தேவர்களென்றே and worship them also . 
பாவித்துப் பூசைகளும் ஆராதனைகளும் 
செய்து வருகிறார்கள் . 


இவர்களுடைய கோவில்களும் விக் As Jaina temples and idols are to be 
கிரகங்களும் எந்தக் கிராமங்களிலும் எந் seen in all villages and countries , and 
ததேசங்களிலும் மண்ணின் கீழேயும் கா 

மண்ணின் கீழேயும் கா in some places even under ground , it is 
ணப்படுகிறபடியால் , இவர்கள் வேதத் evident that the Jaina system , as de 
தில் சொல்லுகிறபடியே , இந்தச் சமயமே clared in their Vedas , was the primeval 
இந்துக்களுக்குள்ளே அநாதியாயிருந்த system of the Hindus. As moreover ,, 
தென்று எளிதாய்க் கண்டறியலாம் . when the Jaina Vedas are carefully ex 
மேலும் இந்த ஜைநவேதத்தை நன்றாயா amined , there will be found in them 
ராய்ச்சி செய்யும்போது , அநேகவிஷயங் many things calculated to benefit man 
கள் மிகவும் நன்மையாய்க் காணப்படு kind ; and since Jaina idols are to be 
கிறபடியா- எந்தெந்த தேசங்களிலும் found in all countries ; and as the dei 
இந்த ஜை நவிக்கிரகங்கள் காணப்படுகிற ties worshipped by others are believed 
படியாலும் எல்லாராலும் தொழப்பட்ட to be devotees of Arugan ; and as all 
தெய்வங்களெல்லாம் தங்கள் அருகதே the precepts of Arugan point only to 
வனுடைய பத்தர்களென்றே நம்பியிருக் what is good to all sentient beings ; 
கிறபடியாலும் , அருகதேவனால் கட்டளை and by the great doctrine that no sen 
யிடப்பட்ட கட்டளைகளெல்லாம் எல் tient being whatever , even a tree , 
லாவுயிர்களுக்கும் நன்மையையே காண் should be destroyed ; and as there 
பிக்கிறபடியினாலும் , ஓரறிவுயிரைக்கூ are many things in the system beyond 

கொல்லாமலிருக்கவேண்டு மென் the reach of man s understanding , and 
றிருக்கப்பட்ட பெரிய கோட்பாட்டி which can by no means whatever be 
னாலும் , அநேக சங்கதிகள் மனிதர் புத் comprehended ; and as it is evident 
திக்கு எட்டாததும் ஒருவித உபாயத் from their Vedas as well as from ex 
தாலும் அறியப்படக்கூடாதது மாயிருக் periance , that all other systems origi 
கிறபடியாலும் , மற்றச் சமயங்களெல் nated among themselves through the 
லாம் தங்களாலேதானே காலதோஷத் fault of the time , from misunderstand 
தாலும் புத்தியீனத்தாலும் உண்டாக்கப் ing , and from a variety of other causes ; 
பட்டனவென்ற அநேக திருஷ்டாந்தங் it is evident that this system was the 
கள் இவர்கள் வேதத்திலும் அது போகத் primeval one . 
திலுங் காண்கிறபடியினாலும் , இன்னும் 
அநேக காரணங்களாலும் , இந்தச் சம 
யம் அநாதியாயிருந்ததென்று தோன்று 
கிறது . 


INTRODUCTION . 


xxil 


இந்தச் சமயத்தார் சுவேதாம்பரிகள் The Jains are divided into two par 
என்றும் , திகம்பரிகளென்றும் ties , the Swetambaras , and Digambaras . * 
கைப்பட்டிருக்கிறார்கள் . இந்த 

இந்த இரு Though both parties have the same 
திறத்தாருக்கும் வேதம் ஒன்றாயிருந்தும் Veda , they disagree in a few things , 
சிலகாரியங்களில் மாத்திரம் ஒவ்வாத The swetambaras have many internal 
விகற்பத்தையுடையவர்களாயிருக்கிறார் divisions , and the Digambaras also ap 
கள் . சுவேதாம்பரிகள் அநேகம் உட்பிரி pear to have a few internal divisions. 
வுகளை உடையவர்களாயிருக்கிறார்கள் . 
திகம்பரிகளும் சில உட்பிரிவுகளையுடை 
யவர்களாய்க் காணப்படுகிறார்கள். 

வடக்கே இந்தச் சமயத்தார் மிகவும் The Jains are prevalent in the north . 
பிரபலமாயிருக்கிறார்கள். இவர்கள் Their tenets and observances are the 
நடக்கைகளும் ஆசாரங்களும் என்ன following : They believe that not to 
வெனில் , யாதொரு உயிரையுங்கொல் kill any sentient being is the greatest 
லாமவிருக்கிறதே மிகவும் பெரிதான virtue ; not to tell lies , not to steal 
தர்மமென்று நம்பியிருக்கிறார்கள் பொய் other men s goods , not to covet other 
சொல்லாமலிருப்பதும் , ஒருத்தருடைய men s wives , and to desire moderately 
பொருள்களை அபகரிக்காமலிருப்பதும் , such things as money , grain , house , 
ஒருவனுடைய ஸ்திரீயை விரும்பாம garden , land , vehicle , clothing , & c . ; 
விருப்பதும் , தனம் தானியம் So these four ordinances they consider of 
தோட்டம் பூமி வாகனம் உடுப்பு முத equal importance with the injunction 
லான வஸ்துக்களில் மிதமான ஆசை not to kill . 
யுடைத்தாயிருப்பதும், ஆகிய 
நான்கு விரதங்களையும் , மேற்கூறிய கொல் 
லாமையைப் போலவே பெரிதான விரத 
ங்களாகவுடையவர்களாயிருக்கிறார்கள் . 

இராத்திரியில் சாப்பிடாமலிருப்ப Moreover , not to eat at ht , and to 
தையும் , நீரை வடிகட்டிச் சாப்பிடுவதை drink water strained , are held to be 
யும் , மேலான தர்மமாகக் கைக்கொண் high virtues . And not to drink toddy , 
டிருக்கிறார்கள் . இதுவுமல்லாமல் கள் or honey , or arrack , are also believed 
ளைக்குடியாமலிருப்பதையும் , தேனையுஞ் to be important injunctions . They 
சாராயத்தையும் குடியாமலிருப்பதை are also forbidden to eat figs , the fruit 
யும் , தங்களுக்கு முக்கியமான விரதங்க of the banian , the peepul , the Koli 
ளென்று நம்பியிருக்கிறார்கள். அத்திக் and the jujube , as well as the snake 
காய் , ஆலங்காய் , அரசங்காய் , கோளிக் vegetable , the calabash , gunjah bhang ) , 
சாய் , இலந்தைக்காய் , புடலங்காய் , opium , onions , assafetida , garlic , 

, 
சுரைக்காய் , கஞ்சா, அபினி, வெங்கா radish , mushroom , & c . Such arti 
யம் , பெருங்காயம் , வெள்ளைப் பூண்டு , cles , and others which have much seed 
முள்ளாங்கி , காளான் இவை முதலான in them , they will not so much as think 
பொருள்களையும் , மற்றும் அதிக விரை of eating even in an emergency where 
யுள்ள பொருள்களையும் இறந்து போகும் death is imminent on such abstinence ; 
படியான இக்கட்டடைந்த இடத்தி and any kind of flesh meat they will 
லும் , சாப்பிடுவதற்கு மனதினாலே கூட not even inadvertently touch with the 
நினைக்க மாட்டார்கள் . யாதொரு மாமி hand . 
சத்தையும் மறந்துங் கையினாலே தொ 


டவுமாட்டார்கள். 


* Swetambaras , clad in white " They are the followers of Purswanatha. and wear 
clothes . Digambarus , " disrobed , sky clad , or clad by the regions of space . 
They are followers of Mahavira , and are residents of Southern India. 

Now they 
wear clothing, but not when eating .. 


xxii 


INTRODUCTION . 


the 


இன்னும் இது முதலான அநேக தர்மங் These and similar observances are 
கள் இல்லறத்தார்களுக்கு உண்டு .இதனை enjoined on those who live in 
விரித்து எழுதத் தொடங்கினால் அநேகம் domestic state ; and if we were to write 
புத்தகங்கள் வேண்டுமாதலால் சுருக் largely upon them many books would 
கிச் சொல்லுகிறதாவது யாதெனில் . இந் be required ; we shall therefore abridge 
தப்பிரகாரமாகப் பதினெண்ணாயிரஞ் what we have to say . They have in fact 
சீலாசாரங்களை நடத்திக்கொண்டு வருகி 12,000 injunctions to observe . But 
றார்களென்பதே . துறவறத்தார்களுடைய regarding those wilo live in the ascetic 
தர்மமோவென்றால் எழுதுவதற்கும் அறி state , as much time will be required 
வதற்கும் மிகுந்த சாவகாசம் வேண்டு 

சாவகாசம் வேண்டு both to write and to read , we have not 
மாதலால் எழுதப்படவில்லை . இல்ல ventared to describe them . However , 
றத்திலே மோட்சமில்லையென்றும் , துற it is necessary to know that they firm 
வறத்திலேயே மோட்சமுண்டென்றும் ly believe that there is no final liber 
சொல்லுகிறார்கள் . ஸ்திரீசென்மத்தில் ation [ bliss ) in the domestic , but only 
மோட்சமில்லை யென்றும் , விலங்கு சென் in the ascetic state : nor is liberation 
மத்திலும் தேவர்களிலும் நரகர்களிலும் to be attained by females, irrational 
சூத்திரர்களிலும் 

மோட்சமில்லையென் animals , or Sudras , nor by celestial , 
றும் , நிச்சயமாய் நம்பியிருக்கிறார்கள். nor inferaal beings ; and they more 
ஆனால் இந்த அஞ்சாங்காலத்திலும் ஆறா over hazard the assertion that during 
ங்காலத்திலும் யாவருக்கும் மோட்சமில் the fitfh and sixth stages of time there 
லையென்று துணிந்திருக்கிறார்கள் ; இதற் is no liberation for any one ; and they 
குக் காலமே காரணமென்று காண்பிக்கி show that Time alone is the cause of 
றார்கள் . எப்போதும் பூமியில் மூன்று this evil . They also afirm that there 
குறைந்த ஒன்பது கோடி முனிவர்களி are always three less nine krores of 
ருக்கிறார்களென்றும் சொல்லுகிறார்கள் . Munis ( ascetics ) on earth . 

மேலும் இவர்களுடைய ஸ்தலங்கள் The principal seats of Jainism 
தெற்கே தாறுங் கொண்டையென்றும் , in the South are, Tirunarunkondai, 
தீபங் கொடியென்றும் , சிற்றாமூரென்றும் , Tipankodi, chittamur , Peraumandur , 
பெருமண்ெேரன்றும் , ராமை கேந்திர and Rijamahendram ; in the West are , 
மென்றும் ; மேற்கே காஞ்சிபுரமென் Kanchipuram , Tiruparuttikundram . Pe 
றும் , திருப்பருத்திக்குன்ற மென்றும் , பெ likulam , Mudupattirai , seringapatam . 
ளிகுளமென்றும் , மூடுபத்திரை யென்றும் , Kanaghiri , and Ratnaghiris in the 
ஸ்ரீரங்கபட்டணமென்றும் , கனககிரி North are Jamamedhaghiri, Vipulasa 
யென்றும் , ரத்தினகிரியென்றும் ; வடக் lam , Kasi , Papapuri , Samabapuri , Urja 
கே சமமேதகிரியென்றும் , விபுலாசல yantaghiri , Pattana , Jeyapur , Jotipur , 
மென்றும் , காசியென்றும் , பாபாபுரி Delhi , and Gollapur . In these cities 
யென்றும் , சம்பாபுரியென்றும் , ஊற்ச and mountains , the Jains are numerous , 
யந்தகிரியென்றும் , படாணாவென்றும் , respectable , and wealthy , f 
செயபுரமென்றும் , சோதிபுரமென்றும் , 
டில்லி யென்றும் , கொல்லாபரமென்றுஞ் 
சொல்லப்பட்ட பட்டணங்களிலும் 
மலைகளிலும் பிரசித்தமாயும் , பிரபல 
மாயும் , மிகவும் மகிமையுடையனவாயும் 
இருக்கின்றன . 


* The Swetambaras assert that females can attain nirwán , liberation . 

+ There are about 15 families of Jains in Madras , residing in Muttialpettah and 
Peddunaikanpettah. They are Schoolmasters or Merchants, of whom the writer of 
this Essay was one . Some of the Soucars from Jeypoor, resijing in Mint street , 
are Jains . There are also Jain families in Royapuram , the Mount, Palaveram , Mada 
varam , Pondicherry , and Tanjore. They have a temple at Chittamoor 30 miles west 
of Pondicherry , dedicated to Singapurinada. They have also a Pagoda at Terrul. 


INTRODUCTION . 


xxiii 


இவர்களுடைய வேதங்கள் இக்கா 

As the Vedas of these people are 
லத்தில் வழக்கமில்லாமலும் , முற்கா not in use in these days , and as even 
லத்திலும் 2005F CLO QULIUS 1516 $ C in former days , it was not customary 
யல்லாமல் , புத்தகத்திலெழுதும் வழக் to write , but simply to impart Vedic 
கமில்லாமலும் இருந்தபடியால் , அந்த knowledge by oral instruction , ohly a 
வேதங்கள் பன்னிரண்டிலுமுள்ள சில few things have been extracted from 
பொருள்களை மாத்திரம் எடுத்துப் பிரா the 12 Vedas , and committed to writ 
கிருதபாஷையிலும் சமஸ்கிருதபாஷை ing in the Prakrit and SANSKRIT lan 
யிலும் , முன்னிருந்த பெரியோர்களாகிய guages , by the eminent ascetics of 
சன்னியாசிகளால் செய்யப்பட்டும் பின் yore ; and these have been read by 
னோர்களாலே படித்து வரப்பட்டும் இருக் their descendents ever since . The 
கிறது . இப்போது வழங்கிவரும்படியான authorized books now extant and in 
உண்மையுள்ள சாஸ்திர புத்தகங்கள் use are : the Mahapurana , Trilokasara , 
மகாபுராணம் , திரிலோகசாரம் , கோமட Gomatasara , Padarthasara , Ratnaka 
சாரம் , பதார்த்தசாரம் , ரத்தினகரண்ட randala Dharmaparilsha, chintamani , 
கம் , தர்மபரீட்சை , சிந்தாமணி , சூடா Chudamani , Merumantrapurana , Nila 
மணி , மேருமந்தரபுராணம் , நீலகேசிவா hesivada, Amara , Sakadayana , Naya 
தம் , அமரம் , சாகடாயனம் , நயசக்கரம் , sakkara , Sabdhabanghi , Dhavala riyai 
சத்தபங்கி , தவளம் , விசயதவளம் , மகா yadhavala , Mahadhavala, Subodhani , 
தவளம் , சுபோதினி இவை முதலாகிய & c . Books written in Tamil are : the 
அநேகம் புத்தகங்கள் வழங்குகின்றன . Chintamani , chudamani , Nilakesiuada, 
தமிழில் சிந்தாமணி , சூடாமணி , நீல Manimegalai, Naladi, Kural , Nighan 
கேசிவாதம் , மணிமேகலை , நாலடி , குறள் , tu , Nannal , Mcrumantrapurana ,, & c . 
நிகண்டு , நன்னூல் , மேருமந்தரபுராணம் 
இவை முதலான புத்தகங்கள் வழங்கு 
கின்றன . 


இவர்களுக்கு டில்லியிலும் , கொல் They have monasteries in Delhi , Gol 
லாபுரத்திலும் , பெளிகுளத்திலும் , இது lapuram , Relikulam , and other places . 
முதலான இடங்களில் 

பிரபலமான The Swetambaras are also said to have 
ஆசாரிய மடங்களுண்டு . இதுவுமல்லா many monasteries . The Jaina Teachers 
மல் சுவேதாம்பாரிகளுக்கும் அநேகம் who are Priors of monasteries have 
ஆசாரிய மடங்களுண் டென்று சொல்லு various ensigns , and large retinues , 
கிறார்கள் . இந்த ஆசாரியர்களுக்கு அ elephants , palanquins , and other vehi 
நேகம் பிருதுகளும் , அநேகம் பரிவாரங் cles .. But the Sanyasis ( ascetics )] 
களும் , யானை பல்லக்கு முதலாகிய have only water vessels , ard peacock s 
வாகனங்களும் , மடாதிபதிகளாகையால் feathers . They say that only those 
உண்டாயிருக்கின்றன . மற்றச் சன்னி that are in the ascetic state are worthy 
யாசிகளுக்குக் கேமண்டலமும் , மயில் of reading the Vedas , and not those 
பிஞ்சமும் இருக்கின்றன . Dais that are in the domestic state . 
ளுக்குள்ளே வேதங்களை வாசிக்கிறதற் 
குரியரானவர்கள் துறவறத்தாரேயொழிய 
இல்லறத்தார் வாசிப்பதற்குரியரல்லர் 
என்று சொல்லுகிறார்கள் . 


எல்லாவுயிர்களும் அநாதியான வே The Jains hold that the function 
தத்திலே சொன்னபடி நடந்து வருவதற் ( act , work ) of the Divine Being is to 


* Acharyas, The Digambaras assert that the angas of Scriptures are the work of 
the immediate disciples of the Tirthan karas. 
.f The Jains say that Elláchariyar wrote the Kural . The Sairas claim it as theirs . 


xxiv 


INTRODUCTION . 


காக வேதத்தை எல்லா உயிர்களுக்கும் exercise love and merey to all living 
அன்போடும் இரக்கத்தோடும் அருளிச் beings , and reveal to them the Vedas , 
செய்ததே கடவுளினுடைய செயல் in order that they may walk according 
என்றும் , புண்ணிய பாவங்களைச் செய்வ to the precepts enjoined in them ; and 
Sulb , gapec w or gaudiugat , that the function [ act , work ] of all 
மோட்சத்தைப் பெறுவதும் , நரகத்தை living beings is either to do good or 
அடைவதும் , 21@ 150 LW QEU evil , and have fruition of their deeds ; 
லென்றும் ; பாவத்தையொழிக்கவும் புண் and that the attaitiment of heaven or 
ணியத்தை உண்டாக்கவும் உயிர்களுக் hell is also their own act , and that it 
கே வல்லமையுண்டென்றும் , இதுவே is in their own power to renounce sin , 
உறுதியான தத்துவமென்று நம்பியிருக் and to obtain merit . 

. This they con 
கிறார்கள் .. 

sider to be true doctrine . 


Here we have the Jaina system from a Jain himself. None can 

ridicule such systems or despise them but those 
Jainism an imperfect 

who would expect from the world s boyhood the 
system . 

experience of ripened age , and from men who 
are groping in the gloom of unaided reason , the finished conclusions 
which have been reached by Reason enlightened by Revelation ; and 
yet it would not be doing justice to myself or the public to leave unnotic 

ed some of the leading points in this extraordinary 
Jainism allied to Bud 
abism . 

system . We have already remarked that Jainism 

is allied to Buddhism . In reference to the latter 
Max Müller , in his " History of Ancient Sanscrit literature ” ( p . 33 ) , 
remarks : “ There is something in the doctrines of Buddhism that is com 
mon to all systems of philosophy or religion which break with the tradi 
tions of an effete idol - worship and a tyrannical beirarchy . There is some 
truth in Buddhism , as there is in every one of the false religions of the 
world .” But comparing this with the ancient Vedic system of the Hindus 
it will easily be seen that there is a transition from a natural and simple , 
to an artificial and complicated religion . 


The Rig Veda says : Tisra eva devatah , bhur , bhuwah , owar. « The 

deities are only thee ; fire, air , and the sun . It 
Brahmanism . 

yet recognizes the Mahan atma " the great soul, " 
though rrot as a personal god . As this did not satisfy human longings , 
mythological or hero - gods were introduced . But as these were pue 
rile and unsatisfactory, in the eclectic teaching of an after age as embodi 
ed in the Bhagavad -Gita, we see some glimpses of subjective religious 
truth . In the Vedic writings we see nothing of the doctrines of transmi 
gration , and incarnation , and very little of caste . But the Jaina system 
overrides ancient authorities, and what is worse , especially sets aside onę 


INTRODUCTION . 


XXV 


important article of the Vedic religion , namely , the doctrine of sacrifice, a 
Jainism opposed to the doctrine well adapted for fallen man , to produce in 
Vedas ; sets aside him the consciousness of sin , and lead him to higher 
sacrifice. 

religious truths , connected with the expiation of 
sin , and the attainment of heavenly bliss. Jainism is therefore the re 
ligion of Cain . 


While the later modern orthodox Hinduism has broached the doctrine 

of Avatars , or Incarnations , and inculcated the 
Doctrine of Incarna 

worship of deified Heroes , Buddhism and Jainism 
tions . 

have adopted a similar idea , only with this dif 
ference that they worship deified Saints , whose characters are holy . 
In Brhamanism the god becomes man , in Jainism man becomes god . 
The Avataras of Vishnu are ten ; the Jains have twenty four. The 
idea of a promised Deliverer or Saviour of the world underlies all religious 
systems. The first promise that the seed of the woman shall bruise the 
serpent s head ,* and the necessities of sinful human nature suggests 
the idea . But the Incarnation of God as man must bear witness 
of itself to our moral consciousness , as an exhibition not only of 
God s power, but of his truth , his purity, his love , and his grace . It must 
be worthy of the character of God , and meet the requirements of fallen 
humanity . There is a Saviour who is to be the Desire of all nations , 
who taught as never man taught, both by precept and example . He is 
the Paramapurushotaman, the perfect divine man , who taught the Para 
mapurushatamam , the summum bonum , or chief end of man . In Him was 
Life and Light , and He brought life and immortality to light. 


The ritual of the Jains is as simple as their moral code . The zati, or 
devotee, dispenses with acts of worship at his pleasure ; and the lay vo 
tary is only bound to visit occasionally a temple where some of the images 
of the Tirthankaras are erected , walk round it three times , make an 


* Gen , iii. 15 . 


+ Tradition is the parent of all religious systems . * The few and dim and frag 
mentary features of resemblauce are so many testimonies to the truth of Bevelation , 
as unconscious prophesies of Heathendom , or else as portions of that spiritual 
heritage which men and tribes bore with them from the cradle of the human race. " 
Hardwick - Christ and other Mgsters. " The doctrine of the Incarnation is peculiarly 
Christian - as a subject of speculation it is the very perfection of reason , and takes 
its position at the head of all religious truth . " W. A. Butler s Lectures on Ancient 
Philosophy, Vol. I. p . 143 , 

D 


xxyi 


INTRODUCTION . 


obeisance to the images , with an offering of fruit or flowers, and pronounc 
ing such Mantras, or prayers as : -- 

Namo Arihantánam , salutation to the Arhats ; 
Namo Siddhanam , salutation to the pure existences ; 
Vamo Aryanam , salutation to the sages ; 
Namo Löe Sabba Sahanam , salutation to the devout in the world 

[ the Church ]; 
The following morning prayer is also repeated : 

Ichchhami khama , samno bandiyon, jo man jaye nisiaye ; máthena 
vandami. “ I beg forgiveness, Oh Lord , for your slave, whatever evil 
thoughts the night may have produced . I bow with my head ." * 
Here the consciousness of sin and the wants of humanity peep out . 

. 
But the orthodox Hindu not only uses the Gayatri , a mystical symbol 
but utters the following expressive prayer daily while bathing : 

Papo ahan, pápakarma aham, pápátma pápa sambhavah ; 

Tráhi mám , pundarikáksha sarvapapa haro hari 
" I am sin , I commit sin , my nature is sinful, and I am conceived in 
sin ; Save me 0 thou lotus eyed , O Hari , the remover of sih .” 


Prayer , -- the offering up of our desires to God for things agreeable to 
His Will , with confession of our sins , and thankful acknowledgment 
of His mercies ; and Praise , -a reverent acknowledgment of the 
perfections of God , and of the blessings flowing from them , express 
ed in Hymns of gratitude and thanksgiving , are duties universally 
acknowledged. 


The Jains consider that the command not to kill, even for the use 

of food, is a prime virtue ; and they give various 
Animal Food . 

puerile injunctions about food and drink . They 
go beyond the Buddhists in this matter , and pride themselves in it . 
They have even succeeded in influencing the minds of orthodox Hin 
dus on this subject. The Vedas enjoin animal sacrifice ; and the Brah 
ma Rish : s of old ate animal food . The Hindu theory is that vegetables 
have consciousness , and are sensible of pleasure and pain , and yet they 
do not seruple to destroy and eat them . Oil is universally used , 
though it is pressed out of seed . They cannot live , move , plough . 
or perform any action without destroying life with which the world 


* Wilson . 


INTRODUCTION 


xxvii 


teems. On this subject, let us see how wisely Revelation delivers itself : 
" Do not 

ye understand, -that whatever entereth in at the mouth goeth 
into the belly, and is cast out into the draught ? But those things 
which proceed out of the mouth come forth from the heart ; and they 
defile the man . For out of the heart proceed evil thoughts , murders , 
adulteries, fornications, thefts, false witness , blasphemies : these are 
the things which defile a man . “ Let not him that eateth ( both flesh 
and vegetables , ) despise him that eateth not flesh ( but only vegetables ; ) 
and let not him that eateth not , judge him that eateth ." 

“ The kingdom 
of heaven [ i . e . the Church , composed of the initiated ] does not consist 
in meat and drink , but in righteousness , peace and joy ." . 


29 


The Jains believe God , the Vedas, the World , Time , Souls , Action , 

and Virtue, to be eternal . Let us briefly consi 
In Jainism 7 things 
eternal . 

der them seriatim . 


God . 


1. The God of the Jainas , their Dévádi Déva , like the Adi- Buddha, 

is not acknowledged to be a personal , spiritual 

Being , the Creator, the Preserver , the Destroyer , 
the Legislator , the Judge , the Saviour of the world . Though they ac 
knowledge a divine Being yet they do not worship Him , but pay their 
devotions to their saints ; or if they do at times worship Him , it is for 
no benefits that they can expect from Him , since he does not concern 
himself with the affairs of this world . Beatitude is supposed to be ob 
tained by the acts of the devotee , and not vouchsafed by the grace of 
the Deity . The highest authority has declared that “ the fool bath 
said in his heart that there is no God ; and that the world by wisdom 
knew not God . " The true God is forgotten and despised in thet wo 
great systems of Polytheism and Pantheism . In the Brahminic system 
every thing is God ; in the Jaina system God is nothing . The true 
Veda declares that God is not a subject of speculation, but an object of 
faith , of love , and adoration . “ We believe that He is the rewarder of 
them that diligently seek Him ." 

There are certainly some fine passages about the Deity in the Chinta 
mani , but that Deity is confounded with Arugan , or some deified, human 


* Matt. xv, 17-20 . Rom. xiv, 3 , 17 . 

+ " A God understood would be no God at all." “ To think that God is , as we 
can think Him to be is blasphemy." The Deity is in a certain sense revealed, in a 
certain sense unrevealed . He is at once known and unknown . But the last and 
highest consecration of all true religion , must be an altar —- Ayvóoto. Oő 
* To the unknown and unknowable God . " In the temple of Athene - Isis , at Sais , 
• on the fane there stood this sublime inscription : 


xxviii 


INTRODUCTION . 


. 


being. I am tempted to quote & few striking passages from the 
work : the first is the Invocation to the Deity, which is the opening pas 
sage of this Book ; 

மூவா முதலா வுலகமொரு மூன்று மேத்தத் 
தாவாத வின் பந் தலையாயது தன்னினெய்தி 
ஓவாது நின்ற குணத்தொண்ணிதிச் செல்னென்ப 

தேவாதிதேவ னவன் சேவடி சேர்து மன்றே . 
Let us approach the feet of him , who is the god of gods , whom the 
three worlds , which have neither beginning nor end , do praise, who in 
himself possesses never - easing joy , and who is rich in everlasting per 
fections and heavenly bliss. 

ஆதிவேதம்பயந்தோய் நீ யலர்பெய்மாரியமர்ந்தோய் நீ 
நீதிநெறியையுணர்ந்தோய் நீ நிகரில் காட்சிக்கிறையோய் நீ 
நாதனென்னப்படுவோய் நீ நவை செய்பிறவிக்கடலகத்துன் 
பாதகமலந்தொழுவேங்கள் பசையாப்பவிழப்பணியாயே . 
இன்னாப்பிறவியிகந்தோய் நீ யிணையிலின் பமுடையோய் நீ 
மன்னாவுலக மறுத்தோய் நீ வரம்பில் காட்சிக்கிறையோய் நீ 
பொன்னாரிஞ்சிப்புகழ் வேந்தே பொறியின் வேட்கைக்கடலழுந்தி 
ஒன்னார்வினையினுழல் வேங்க ளுயப்போம் வண்ணமுரையாயே . 
உலகமூன்று முடையோய் நீ யொண் பொனிஞ்சியெயிலோய் நீ 
திலதமாய திறலோய் நீ தேவரேத்தப்படுவோய் நீ 
அலைகையில்லாக்குணக்கடலே யாருமறியப்படாயாயிற் 
கொலையிலாழிவலனுயர்த்த குளிர்முக்குடையினிழலோய் நீ . 


Thou art he that declared the eternal Vedas ; Thou art he that re 
sides in the midst of flowers ; Thou art he that knows the nature of 


- Εγώ είμι παν το γεγονος , και όν , και έσόμενον , 

και τον έμόν πέπλον ουδείς πω θνητός απεκάλυψε . ” 


" I am all that was , and is , and shall be ; 
Nor my veil ; has it been withdrawn by mortal . 

Quotea by Sir Wm . Hamfiton in his Discussions on Philosophy . 
" அரியுமல்ல அரனுமல்ல அயனுமல்ல அப்புறம் 

கருமை வெண்மை செம்மையும் கடந்து நின்ற காரணம் 
பெரியதல்ல சிறியதல்ல பெண்ணுமாணு மல்லவே 

சாயமுல் கடந்து பின்ற தூரதூர தூரமே . 
" It is not Ari , It is not Aran , -It is not Ayan, 

It is not great , it is not small , neither is it male nor female ; 
Beyond every state of corporal being , It is farther, farther, and farther still ; 
Far beyond the blaeh , the white , the red , soars the Everlasting Cause . " 

Canst thou by searching find out God ? Canst thou find out the Almighty 
unto perfection ? It is high as heaven , what canst thou do ? Deeper than hell, 
what canst thou know ? " - Job . xi . 7 , 8 . 


INTRODUCTION . 


xxix 


virtue ; Thou art the king of incomparable wisdom ; Thou art he that 
is acknowledged to be lord of all ; grant that we who worship at thy 
flowery feet, may have the fetters of desire broken, and the sin producing 
ocean of births removed . 

Thou art he that is removed far beyond the evil of births ; Thou art 
in possession of unspeakable joy ; Thou art he that has renounced the 
fleeting world ; Thou art the lord of unlimited knowledge ; 0 thou 
illustrious King , who dwellest in the golden city , wilt thou not tell us , 
who are sunk in the ocean of the senses , and tried by the machinations 
of our enemies , the way to be saved ? 

Thou art the possessor of the three worlds ; Thou art the dweller in 
the golden city ; Thou art the all - powerful. Thou art he that is worship 
ped by the gods ; Thou art the sinless ocean of good ; Thou art beyond 
the comprehension of any ; Thou holdest the sceptre on which is 
inscribed • Thou shalt never kill ; Thou art he that resides in the 
shadow of the triple umbrella - wilt thou not cause all to know thee ? 

I have quoted the above passages with a specific object, and that 
is to compare them with the writings of the learned Beschi , known to 
Natives as Viramámuni. In the following passages from the Temba 
vani, a Christian Epic , written by Beschi himself, or some Christian Poet 
under his direction , the style and language of the Chintāmani are evi 
dently imitated . The English translation of the pieces is from the pen 
of the late F. Ellis , Esq . , of the Madras Civil Service , whose unfinished 
book of Extracts from the Kural is a treasury of Tamil learning . 

அறக்கடனீயே யருட்கடனீயே யருங்கருணாகரனீயே 
திறக்கடனீயே திருக்கடனீயே திருந்துளமொளிபடஞான 
நிறக்கடனீயே நிகர்கடந்து லகின் னிலையு நீ யுயிருநீ நிலை நான் 
பெறக்கடனீயே தாயு நீ யெனக்குப் பிதாவுநீ யனைத்து நீயன்றோ. 
கார்த்திரள் மறையாக்கடலினுண் மூழ்காக் கடையிலாதொளிர்பரஞ்சுடரே 
நீர்த்திரள் சுருட்டிமாறலையின்றி நிலை பெறுஞ்செல்வநற்கடலே 
போர்த்திரள் பொருதக்கது விடாவரணே பூவனந்தாங்கிய பொறையே 

சூர்த்திரள் பயக்குநோய்த்திரள் துடைத்துத் துகட்டுடைத்துயிர்தருமமுதே. 
“ Thou art the sea of virtue, thou art the sea of grace, thou art the 
most benevolent ; 

Thou art the sea of power , thou art the sea of prospenoy , thou art the 
sea of wisdom which enlighteneth the mind ; 

Thou art the confirmation and the life of the world , to whom is no 
likeness ; 

Thou art the sea by which I am confirmed , thou art to me as a mother 
and father : art thou not all to me ? 


D 


XXX 


INTRODUCTION .. 


Thou art the infinitely bright and heavenly Sun , which cannot be 
hidden by the assembled clouds and which sinketh not into the ocean ; : 

Thou art the sea of constant felicity which hath neither swell nor 
wave ; 

Thou art an impregnable castle which no foe hath ever taken ; thou 
art the mountain which supporteth the earth ; 

Thou art the life- giving nectar which cureth all distemper , allayeth 
all pain , and removeth all defect." 


தேறுந்தயையின்முனிவோய் நீ சினத்திற்கருள் செய்கனிவோய் நீ 
கூறுங்கலையற்றுணாவோய் நீ கூறுந்தொனியற்றுலாப் போய் நீ 
மாறும் பொருள் யாவிலுநின்றே மாறாநிலை கொள்மரபோய் நீ 
இறுந்தவிர்ந்துன் புகழ்க்கடலாழ்ந் தெனக்கேகலாகாட்டருளாயோ. 
ஒளிகாக்கொடுவான் சுடர்புகழ வொளி நாக்கொடுபன்மணிபுகழக் 
களிநாக்கொடுபற்புள் புகழக் கமழ்நாக்கொடுகாமலர்புகழத் 
தெளிநாக் கொடுநீர்ப்புனல் புகழத் தின மேபுகழப்படுவோய் நீ 

அளிநாக்கொடு நானுனைப்புகழ வறியாமூகையுணர்த்தாயோ . 
«50 thou who is thy protecting kindness art angry, and in anger 
delighteth in mercy ; 

O thou who without instruction knowest all things and sayest all 
things without a voice ; 

O thou who in the midst of all things changeable art by thy nature 
unchangeable ; 

Wilt thou not vouchsafe to show the shore to me who am sunk in the 
everlasting ocean of tny praise ? 

The resplendent beings of heaven praise thee by their tongues of 
light ; 

The various birds praise thee by the tongue of joy ; the flowers of 
the grove praise thee by the tongue of fragrance ; 

The waters praise thee by the tongue of transparency : 0 thou who 
art praised for ever ; 

Wilt thou not teach me , the ignorant and the dumb , to praise thee by 
the tongue of love . ” 

The followir . beautiful passage from Beschi is in praise of the 
Saviour . 

மருடருவலியுருவே மருளறு சினவுருவே 
அருடருதயை யுருவே யளவறு திருவருமே 
தெருடருகலையுருவே செயிரறுமனுவுருவே 
பொருடருமணியுருவே பொழி மணவடிதொழுதேன் . 


. 


INTRODUCTION . 


XXXI 


உலரயில் கலை நிலையே யுயரறமடையுரையே 
கரையில் படர்கடலே கதியுயிர் பெறுகரையே 
வரையிலசுகநிலையே வளர்தவமடைவரையே 
புரையிலமனு மகனே புதிமலாடி தொழுதேன் . 


மருமலிமலர்நிழலே மறைமலியுயர்பயனே 
திருடலிகாமுகிலே சிவமலி தனிமுதலே 
இருமலியுலகுளரே யிணரொடு தொழுமடியே 
குருமலியற நிறையே கொழுமலரடிதொழுதேன் . 


" O thou who hast the power to cause dread , but art not disturbed by 
thine anger ! O thou by whose mercy grace is vouchsafed and unnum 
bered blessings are confirmed ! O thou who art the knowledge which 
giveth understanding , who in the human - form destroyedst sin ! -who art 
a precious jewel set in gold ! I worship thy feet diffusing fragrance. 


O thou who possesseth knowledge not conveyed by words , and art the 
word by which the highest virtue is conferred ! 0 thou who art & 
broad ocean without a shore , and the shore attained by beatified spirits ! 
O thou who art eternal happiness without limit , and the limit to be 
attained only by unceasing devotion ! O thou the Son of Man without an 
equal , I worship the newly blown flower of thy feet ! 


O thou whose protecting grace resembleth the shade of fragrant 
flowers, who art the exalted sense of the Scripture, whose hand , bounte 
ous as the clouds, dispenseth felicity, who art alone the cause of salva 
tion , whose feet those dwelling in the two worlds adore and adorn with 
flowers, who art both the teacher and the path of virtue , I worship the 
blooming flower of thy feet . ” 


From the above extracts it will be seen that the writers of the 
Chintamani and the Témbavani were both genuine Poets . They drew 
their inspiration from different fountains . Beschi s mind was well fur 
nished with ideas from the Book of books , and the Greek and Roman 
Poets , and it had the additional advantage of the style and mode of 
thought of the great Tamil Poet before him . When we read and com 
pare these passages , tie see the truth of the following lines : 


" When one that holds communion with the skies , 
Has filled his urn where those pure waters rise , 
And once more mingles with us meaner things, 
Tis even as if an Angel shook his wings : 
Immortal fragrance fills the circuit wide , 
And tells us whence liis treasures are supplied ." 


xxxii 


INTRODUCTION . 


II . The Vedas are said to be eternal . If the Vedas are the efful 

gence of divine knowledge and wisdom , if they 
The Vedas 

are the idea of the eternal God , and if they ex 
preus his Will, as the absolute Law of his creatures , they must , as 
God himself, be eternal . Wisdom must find its limit in some being : 
that being is God . We refer our notion of perfection to some arehtype 
from whom indeed we get it ; that archtype is God . But as He is One , 
his Will is One ; and as He is True , the subject of His Revelation must 
be eternal Truth . As the works of creation exhibit the power , the 
wisdom , and the goodness of God, so the true Veda must exhibit the 
Love , the Justice , the Holiness , and the Truth of God . It is the reflection 
of the Almighty , it is the true light of the Moral Sun of the Universe . 
But where there is light there is shadow , where there is truth there is 
the semblance of it , falsehood. Contradictory systems cannot all proceed 
from a Being , of whom truth is an essential attribute . The Veda must 
be adapted to the nature , the character , the wants of man ; for all things 
are made in harmony with congruity, truth for the mind, the mind for 
truth . Well may then the learned Hooker, in his Ecclesiastical 
Polity , say : " Of Law there can be no less acknowledged, than that her 
seat is the bosom of God , her voice the harmony of the world : all things 
in heaven and earth do her homage ; the very least as feeling her care , 
and the greatest as not exempted from her power ; both angels and men , 
and creatures of what condition soever, though each in different sort and 
manner, yet all with uniform consent, admiring her as the mother of 
their peace and joy .” 


The Jains like the Buddhists are chiefly distinguished from the 
Hindus , by their denial of the divine origin and infallible authority of the 
4 Vedas ; and yet they assert their own Vedas to be eternal . On 

this subject we cannot do better than quote the 
India s Place in 

remarks of Professor Max Müller . He says : 
History : 
Max Müller . 

“ History seems to teach that the whole human 

race required a gradual education , before, in the 
fullness of time , it could be admitted to the truths of Christianity. All 
the fallacies of human reason had to be exhausted , before the light of 
a higher truth could meet with ready acceptance . The ancient religions 
of the world were but the milk of nature , which was in due time to be 
succeeded by the bread of life . After the primeval physiolatry , 
which was common to all the members of the Aryan family , had in the 


* For the nature, character, and glory to God , see Ex , xxxiii. 17, & c.: xxxiv. 5 , & c . 
and Acts of the Apostles ch . xvii . 


INTRODUCTION . 


xxxiii 


bands of a wily priesthood , been changed into an empty idolatry , the 
Indian alone of all the Aryan nations , produced a new form of religion , 
which has well been called subjective, as opposed to the more objective 
worship of nature . That religion , the religion of Buddha, [ and Jainism 
is but its offshoot] has spread far beyond the limits of the Aryan world, 
and to our limited vision , it may seem to have retarded the advent of 
Christianity among a large portion of the human race . But in the 
sight of Him with whom a thousand years are but as one day, that re 
ligion, like all the ancient religions of the world , may have but served 
to prepare the 

way 

of Christ , by helping , through its very errors , to 
strengthen and to deepen the ineradicable yearnings of the human heart 
after the truth of God ." 


III . The Jains believe the world to be uncreated , and eternal. In the 

earlier Vedas there is a glimpse of truth , though 
The World . 

that truth has been vitiated by a false philosophy. 
With reference to God at the creation of the world , it is said : He saw , 
and said I am.one, I would become many.t Creation in its higher 
sense is a subject far beyond the apprehension of unassisted reason . 
Revelation dealares that “ In the beginning God created the heaven 
and the earth , " and that it is " through faith we understand that the 
worlds were framed by the word of God , so that things which are seen 
are not made of things which do appear :" I thus teaching that the world 
is not identical with God , nor of the same substance with God , the error 
of the Pantheists ; that it is not the work of Māya , or illusion , the error 
of the Vedantists ; and that it is not the result of the fortuitous concourse 
of eternal atoms, the error of the Sankhyas and the Jains . There is 
only one self - existent, eternal, uncreated , independent Being , of necessary 
existence ; all others are created dependent beings . “ As every house is 
built by some man , so He that built all things is God ;" with this differ 
ence, that while man requires matter to work upon , God has created 
matter, and moulded it into a thousand forms. The universe was called 
into being by the Will and Word of the Alaighty , and bears the 
manifest impress of the Power, the Wisdom , the Goodness, and the Omni 
presence of its Maker. “ If without something distinct from Himself, 


• Philosophy seeks truth , Theology finds it , Religion possesses it." 

† Prjápatir va idam agre úsít Eka eva so kámayate syam prajayeya iti. Prajapati 
was formerly this universe [i. e , the sole existence ]. Being alone, he desired, may I 
be, may I become.” 2 Rig Veda. 

Gen. i . 1. Heb . xi . 3 . 


E 


xxxiv 


INTRODUCTION . 


He cannot produce any thing , then must He want something external ; . 
and whosoever wanteth any thing is not all - sufficient ." * 


IV . In the Jaina system , Kala , Time, is personified, and made a sub 

stantive , objective being ; and all good and evil are 
Kala = Time. 

ascribed to it . In the Vishnu Purana we read that 
Brahma existed in the forms of Purusha and Kola . In this work , 
Professor Wilson cites the following passage from the Vedas, which is 
( understood to allude to the different theories of the cause of creation : 
In : Farat fqafa sizgat Harfa utfa : gre : il 
Time , inherent nature , consequence of acts , self - will, elementary atoms , 
matter , and spirit , asserted severally by the astrologers , the Buddhists, 
the Mimánsakas , the Jains , the Logicians, the Sankhyas , and the Vedánts . 
xpóvos was also one of the first generated agents in creation , according 
to the Orphic theogony." ( page 10 , Note . ) 

Kála dósha , fault or defect of time , may be expressed in the follow 
ing lines of Shakespear , though his was an objective idea only by per 
sonification . 

Misshapen Time, copesmate of ugly Night , 
Swift subtle post, carrier of grisly Care , 
Eater of Youth , false slave to false delight, 
Base watch of Woes, Sin s pack - horse, Virtue s snare , 

Thou nursest all, and murderest all, that are." 
The astrological notion of Time being the cause of evil , would make 
sin a cosmical , not a personal evil ; and if so, there can be no true con 
ception of the evil of sin . Time is duration measured or divided into 
equal parts , as distance is extension so measured . It is a portion of 
Eternity distinguished by the motion of the heavenly bodies , divisible 
into Past, Present , and Future . “ Time," says Plato , 

Time," says Plato , “ is a moving image 
of eternity, and was formed with the heavens , that, together created , they 
may together end , if indeed an end be in the purpose of the Creator." 
And a higher authority has declared that “ there is a time for every 


* Bishop Pearson . The Philosophy of Creation in Müller s Sanscrit Literature, 
559 & c . , is well worth reading . 

† The following passage from Moorhouse s Hulsean Lectures, though conveying a 
subjective idea as to the source of the influence spoken of, would perhaps be con 
sidered by a Hindu as approximating in its operations and effects to his notions of 
Kala dosha . The spirit of the age , that general all - pervading tendency of thought, 
which borrows its direction , and takes its form , from the favourite speculations of 
the time ; speculations which are no sooner breathed upon the air than they are 
caught and disseminated by a thousand agencies in a thousand varying forms of 
expression or insinuation , thus pressing from every side with a secret, unseen , but 
almost irresistible power upon all who have nothing better to oppose to them , than 
their own individual impressions." 


INTRODUCTION . 


XXXV 


purpose , " and that " a wise man s heart discerneth both time and judg 
ment . " Such a man knows what is meant by “ the appointed time , " 

the fulness of time, " " the accepted time, " the “ time of visitation ; " and 
he knows how to redeem the time , because the days are evil ." * Time , 
here , he understands to be opportunity, season , which ought to be im 
proved. And he believes moreover that a time is.coming when Time 
itself shall be no more . " † 


Successive periods of time do show capricious and changeful predilec 
tions ; and there is a disposition to be continually complaining of the 
degeneracy of the times, as if in them were to be found all the elements 
of misery, laying on them the blame of that unhappiness of which the 
complainer carries about the cause in his own bosom . But the estimate 
is generally formed on the subject of suffering rather than of sin , of 
physical rather than of moral evil . The golden age , and the purity and 
happiness of the simple and primitive state of Society are trite subjects ; 
but speculations regarding them rest more on reports than on facts, and 
often evince a spirit of ingratitude for the mercies and blessings we now 
enjoy . A high authority tells us that “ God has fixed the times before 
appointed , and the bounds of our habitation ;" and it is true wisdom to 
rest satisfied with the acts of a Providence too wise to err and too good 
to be unkind . Solomon may well say, " Say not thou , what is the cause 
that the former days were better than these ? for thou dost not enquire 
wisely concerning this .” I 


V. The Jains conceive Jiva ( life, intelligence ) to be the Soul , which is 

properly called Atman , and which from eternity is 
Life, Soul , 

united to a very subtile material body , and when 
embodied , becomes in its successive transmigrations united with a 
grosser or material body ; but which is never to be wholly separated from 
matter except by deification. Then the Jiratma ( the sentient soul ) be 
comes the Paramatma ( the divine soul ) . “ In Sanskrit Atman means 
self, ” similar to purusha , " person ." 

“ Atmanam átmána pasya , " 
“ See thyself by thyself," had a deeper signif.cation than the Greek 
yvão geQUtóv, “ Know thyself ." || Man has a consciousness of his own 
existence , and that this existence is individual ; and yet he feels himself 


* Jer. i . 27. 31. Eph . v . 11 . 

† Escl. viii. 5. Rev. x . 16 . " What is Time ? -if not asked , I know ; but attempt 
ing to explain , I know not. " St. Augustine. 
* Eccles . vii . 10 . 

2 
|| Sanskrit Literature. v . 21 . 


xxxvi 


INTRODUCTION . 


dependent. This consciousness of man has not always existed , it has had 
a beginning ; and in this beginning he feels that his will or his power has, 
had no part ; and if his existence never had a beginning, he would be 
aware of the fact. He finds himself in the present , but he has no con 
sciousness of a state of existence prior to the present . Whatever may 
be the cause of his existence, it is something foreign to himself. 


Map , 


us . 


Again, if inward tendency in man necessarily implies an outward objec 

tive reality, there is a consciousness within him of 

his subjection to a power without. He has the 
knowledge of good and evil , and feels within him a conscience which , 
like the regulator of a watch , is calculated to regulate his acts , his 
words , his thoughts ; and this it would do, if the nature of man were 
unimpaired. Conscience is a witness of the conduct and a judge within 
the heart ; the voice of a judge within suggests the idea of a judge over 

Man is not only a moral and responsible being , but also a religious 
: being ; this subjective religiousness must have an object ; this object is 

God ; otherwise there would be a tendency towards a nonentity : GSTET 
wlsFala galerwohaner, he that knows himself knows his Creator , is 
an axiomatic truth . This knowledge can be attained only by reflection . 
It tells us at once of our weakness and our worth . He that knows 
himself, knows from sad experience that he is a sinner . It is this know 
ledge that leads to true renunciation of self, and a willingness to 
make any sacrifice to obtain peace and joy.Knowledge exists , and progress 
towards perfection or in goodness exists ; now this knowledge and 
perfection must find their limit in some being ; that Being is God , 
who is “ the Father of Spirits , and the framer of bodies ; " and who 
declares in his unerring word of Truth , “ All Souls are mine . " * 


The assumption of the underived eternity of souls distorts and detracts 

from & just view of the real relation in which the 
Souls dependent. 

soul stands to God , and of the consequent duties 
which it owes to Him . If God is regarded as the Creator of body and 
soul , then His authority over us is acknowledged ; but if the soul is self 
existent and independent of God , then there are hardly any grounds 
why we should fear, love , or serve God . 


2 


The tlieory of the eternity of souls is by some based on the assumption 
of its imperishableness. But the soul may be immortal without being . 
eternal. The highest form of Truth declares that man was created " in 


* Ezek . xviii . 4 . 


INTRODUCTION . 


xxxvii 


the image of God . " The human spirit may aspire after communion with 
God , but it cannot be identified with Him . Indeed it must be subject 
to Regeneration in this life before it can be admitted into the presence 
of God , or attain its chief end , heavenly bliss . This bliss cannot consist 
in annihilation , absorption , or apathy , but in seeing , being with , and 
enjoying God for ever . 


The doctrine of Transmigration , so common to all the Hindu systems 
Transmigration is an attempt to account for the existence of all moral 
of souls . 

and physical evils , for all the inequalities of life , 
and the dispensations of Providence . But this doctrine confuses the 
various classes of sentient beings , and is opposed to human recollection ; it 
is a system of injustice, for it would not be right to punish a being for 
unconscious guilt ; and it is tonnected with the theory of fatalism which 
is equally inexplicable, and contradictory to reason and Revelation . A 
Saiva Poet, named Kálimegan , who found admission into a Vaishnava 
temple, is said to have recited the following verse , at the expense of the 
two gods of the Hindu Triad , to whom worship is paid : 

" கன்ன புரமாலே கடவுளினு நீய திகம் 
ecoT GOM U CLOIT formore GLDTEŠCET 
உன் பிறப்போபத்து வுயர்சிவனுக்கொன்றுமில்லை 

என் பிறப்போ வெண்ணத்தொலையாது . 
“ O Lord of Kannapuram , thou art greater than Siva ; but I am greater 
than thee ; for hear me , thou hadst tên births , and the great Siva had 
none ; but my births are innumerable .” 


The future, which eye hath not seen , nor ear heard , nor hath it enter 
ed into the heart of man to conceive , is not left for unaided reason to 
discover ; but Revelation has declared it . The doctrine of Transmigra 
tion was only one guess among many ; he only discovers who proves. 
But it must not be supposed that the theory has gained the assent of all 

of India . One of them has said : 


the sages 


" கறந்தபால் முலைபுகா கடைந்த வெண்ணெய்மோர்புகா 
உடைந்தசங்கினோசையும் உயிர்களுமுடல் புகா 
வடிந்தவேரடியினினுதிர்ந்த பூமரம்புகா 

இறந்து போன மானிடரினிப்பிறப்பதில்லையே . " 
“ As milk once drawn cannot again enter the udder , nor butter churn 
ed be recombined with milk ; as sound cannot be produced from a broken 
conch, nor life be restored to a corpse ; as a decayed leaf and a fallen 
flower cannot be reunited to the parent tree ; so a man once dead is sub 
ject to no future birth ." 


Xxxviii 


INTRODUCTION . 


Hindus cannot explain the reason why the soul, which in its inde. 
pendent state is described as being pure, should be allied with body. 
merely to be purified and so freed from the alliance . 
Aristotle has well remarked that “ If to philosophize be right , we 

must philosophize to realize the right ; if to philo 
False Philosophy . 

sophize be wrong , we must philosophize to mani 
fest the wrong ; on any alternative, therefore, philosophize we must . ” 
But on such subjects as God , the soul , and immortality , how various 
and conflicting are the theories of man ! On such subjects, philoso 
phers are like blind men groping in the dark , and their teachings 
and their systems are like the blind leading the blind . We quote 
the following striking passage, which bears upon more than one sys . 
tem of Hindu philosophy : " In the furthest distance of the chamber 
sate an old dim - eyed man , poring with a microscope over the torso of a 
statue , which had neither base , nor feet, nor head ; but on its breast was 
carved Nature . To this he continually applied his glass , and seemed 
enraptured with the various inequalities which it rendered visible on the 
seemingly polished surface of the marble . Yet evermore was this de 
light and triumph followed by expressions of hatred , and vehement 
railing against a being , who yet, he asured us , had no existence . This 
mystery suddenly recalled to me what I had read in the holiest recess 
of the temple of superstition. The old man spoke in divers tongues , and 
contiuued to utter other and most strange mysteries . Among the rest 
he talked much and vehemently concerning an infinite series of causes 
and effects, which he explained to be a string of blind men , the last 
of whom caught hold of the skirt of the one before him , he of the next , 
and so on till they were all out of sight ; and that they all walked in 
fallibly straight, without making one false step , though all were alike 
blind . Methought I borrowed courage from surprise , and asked him , 
Who then is at the head to guide them ? He looked at me with in 
effable contempt, not unmixed with an angry suspicion , and then re 
plied, no one - the string of blind men goes on for ever without any 
beginning : for although one blind man annot move without stumbling , 
yet infinite blindness supplies the want of sight . " * 

How true is the remark of the wise Solomon , who says : ( When I 
applied my heart to know wisdom , and to see the business that is done 
upon the earth : then I beheld all the work of God, that a man cannot 
find out the work that is done under the sun : because though a man 


* Coleridge s Lay Sermons, p . p . 149 , 150 , quoted by Dr. Fiz . Edward Hall, in 
his translation of a Hindu work called " A Rational Refutation of the Hindu Phi . 
losophical systems , by Nehemiah Nilakantha Sastri Gore . ” 


INTRODUCTION . 


xxxix 


labour to seek it out , yet he shall not find it ; yea further, though a wise 
man think to know it , yet shall be not be able to find it. ” It is one of 
the greatest marks of wisdom for a man to know and confess his ignor 
ance ! Bishop Butler, one thoroughly competent to give us a lesson on 
this subject, very justly remarks : “ Since the constitution of Nature , and 
the methods and designs of Providence in the government of the world , 
are above our comprehension, we should acquiesce in and rest satisfied 
with , our ignorance , turn our thoughts from that which is above and 
beyond us , and apply ourselves to that which is level to our capacities, and 
which is our real business and concern .” Moreover he says : " It is evident 
that there is another mark set up for us to aim at, another end appointed 
for us to direct our lives to ; an end which the most knowing may fail of, 
and the most ignorant arrive at." And then he quotes the following 
passages from Scripture , “ The secret things belong unto the Lord our 
God : but those things which are revealed belong unto us and to our 
children for ever, that we may do all the works of this law . " " Great 
and marvellous are thy works , Lord God Almighty ; just and true are 
thy ways, thou King of saints . Who shall not fear thee , O Lord , and 
glorify thy name. ” + 
VI . The Jains believe Karma, Action , or rather work , to be eternal. 

A similar notion is generally held by all Hindus. 
Karma : Action . 

Man is said to be governed by the influence of the 
three gunas, properties, dispositions, or qualities , inherent in his nature . 
Actions are prompted by the three gunas ; and all actions good or bad 
tend to impose the necessity of births on the soul . Fatalism underlies 
the whole system . To consider good works , as well as evil works , to be 
the cause of the bondage of the soul , is opposed to reason and common 

Virtue and vice are acknowledged from the stand - point of prac 
tical existence ; but in this system they come to be nothing . The com 
mon man who can discriminate between virtue and vice , may follow the 
one and dread the other ; but the " wise man ,” “ the deified 

sup 
posed to spurh and reject both . In fact action of whatever kind in itself 
is considered to be evil, and birth the consequence of it , to be an essential 
evil . It is a fault to speak , think , or do any thing . Can this be a true 
view of uman nature ? 
Asceticism , which this system inculcates, is calculated to foster pride. 

In fact it sacrifices all the rest of human nature on 
Asceticism . 

the altar of this single passion . Independence is 
sought through suppression of desire , not with a view of pleasing the 


sense . 


man , " is 


Bishop Butler s Sermon on the Ignorance of man . Deut. xxix 29. Rev. xv . 3 . 


xl 


INTRODUCTION . 


Deity, but of being his equal. This demands a series of continued sacri. 
fices, and the essence of virtue is made to consist solely in the supptes , 
sion of the desires and affections. But this is based upon a wrong 
principle. Virtue consists in conformity to a rule , and this certainly 
requires self- denial. But pain is not to be identified with virtue , nor 
physical misery made the necessary condition of moral happiness. Well 
may Bishop Butler then say : " Those who aimed at the destruction of 
the passions upon the foot of philosophy , appear to have had better suc 
cess in eradicating the affections of tenderness and compassion , than they 
had with the passions of envy , pride , and resentment. 


VII . “ Dharma, ( virtue , duty, justice , righteousness , rectitude , religion ) 

is said to be the quality of the individual self 
Dharma : Virtue . 

which arises from action , and leads to happiness 
and final beatitude . It also means Law , and has for its object Dharma , 

things to be done , and Adharma , things to be avoided ." * This Dharma , 
• is said by the Jains to be eternal . Dharma as well as Veda, if they are 

true Virtue and Law , are attributes or perfections of the Divine Being , 
and as such are eterml ; and even if they simply express the Will of God, 
and convey his wishes , his plans , and his commands to his creatures , 
they are , like their Author , eternal . “ Virtue is not a creation of the 
Divine Will , but has had everlasting résidence in the nature of the 
Godhead .” + If there is a God who is the Creator and moral Governor 
of the universe , man as his creature, constituted a moral agent , and res 
ponsible for his actions, is subject to his Laws , by which Laws his con 
duct is to be regulated . God s Law to man is in part internal, and is 
called the law of conscience ; and it is in part external , and then it 
is called the law of Revelation ; and nothing is virtuous but what is 
done by responsible beings under a sense of duty or obligation .” + The 
first duty of man is to love God supremely, and his second duty is to love 
his fellow creatures, as he loves himself . This love must be sincere 
and energetic , finding its completion in the hearty performance of the 
duties of religion , and in doing to others as we would have them do to us . 


Man is a religious being and wants an object of worship , and by 
worshipping becomes assimilated to the character of the object he wor 
ships . Man is a sinner , and the necessities of his nature cry out for 
relief. He wants health , restoration , peace . Internal conviction can 
only raise the cry declaring the want, but external Revelation alone . 
responds to it. Know thyself is the highest problem of Philosophy ; and 


• Max Muller s Sanskrit Literature, page 101 . 


† Chalmers 


INTRODUCTION . 


Repent ye is the first lesson of Revelation ; and the second is , Believe 
and be saved . Bhakti Faith , has for its object truth ; and that truth leads 
to Mukti 

, Salvation ; and all depends on Arul, Grace . 


From the result of our investigation on the various points of Jainism , it 
is evident that it is opposed to reason , science , and experience , and that 
it does not meet the wants of man . “ Those who cling to the wisdom 
of the past , suppose they love wisdom , but in fact love only the past , and 
love the past only because they hate the living present ," is a shrewd 
remark of an able living writer . Of the Jaina system it must be said 
that it is practically without God in the world ; " for God is represented 
as neither creating , nor preserving , nor saving . The world is eternal, 
and independent of God . Souls are eternal , and depend upon them 
selves . The language of Robert Hall is therefore quite applicable to the 
åbettors of such and similar systems. He exclaims, " Eternal God , on 
what are thine enemies intent ! What are those enterprises of guilt and 
horror, that, for the safety of their performers, require to be enveloped in 
a darkness which the eye of heaven must not pierce ! Miserable men ! 
Proud of being the offspring of chance ; in love with universal disorder , 
whose happiness is involved in the belief of there being no witness to 
their designs , and who are at ease only because they suppose themselves 
inhabitants of a forsaken and a fatherless world !” * 


The injunction not to kill, and the prohibition of animal food , were 
traps laid by the Buddhists and Jains , to catch the Brahminic or or 
thodox Hindus, and thereby to kill and devour the ancient and 
world - wide doctrine of sacrifices . In this respect these philosophers 
are - somewhat similar to their brethren who came under the severe 
censure of Him who denounced all clap - trap teachers as “ blind guides , 
who strain out a gnat, and swallow a camel .” ( Matt . xxiii . 24. ) 


It cannot be denied that a religion which does not teach the truth of 

the existence of a personal God , who is the Creator 
Religion . 

and Father of all ; which does not inculcate the 
facts of the individuality, unity , and brotherhood of man ; and which does 
not clearly show the rature and the remedy of sin , is no religion at all . 


The Athenians of old are said to have enquired of their god Apollo 
what religion they should profess and hold ? The oracle answered , “ That 
of their forefathers.” They again demanded , since the Religions of their 


* Modern Infidelity considered , 


xlii 


INTRODUCTION 


. 


ancestors were various, which of them they should choose ? The oracle 
replied , “ The best . " This has been decided for us by the unerring 
oracle of the living God , which says , " Yea , and why even of yourselves 
judge ye not what is right. " " Prove all things ; hold fast that which is 


good . ” 


H. B. 


MADRAS : 
28th May 1868 . 


-333 Roe 


சிந்தாமணி . 


நச்சினார்க்கினியாருரை . 


35 


Introduction . 


பதிகம் . 


Adoration of the 


Deity : 


1. மூவா முதலாவுலகமொருமூன்று மேத்தத் 
தாவாதவின்பந்தலையாயது தன்னினெய்தி 
ஓவாது நின்ற குணத்தொண்ணிதிச்செல்வனென்ப 

தேவாதிதேவனவன் சேவடிசேர்து மன்றே . 
என்பது : - இத்தொடர்நிலைச்செய்யுள் தேவர்செய்கின்ற காலத்திற்கு 
நூல் அகத்திய முந் தொல்காப்பியமுமாதலானும் , " முந்து நூல்கண்டு மு 
றைப்படவெண்ணி " என்றதனால் அகத்தியத்தின்வழி நூல் தொல்காப்பிய 
மாதலானும் , பிறர்கூறிய நூல்கள் நிரம்பியவிலக்கணத்தனவன்மையானும் , 
அந்நூலிற்கூறியவிலக்கணமே இதற்கிலக்கணமென்றுணர்க . அவ்விலக்க 
ணங்களிற்செய்யுளியலின்கண்ணே ஆசிரியர் பா நான்கென்றும் , அவற்றை 
அறம்பொருளின்பத்தாற் கூறுகவென்றுங்கூறிப் பின் அம்மை முதலியவெ 
ட்டுந்தொடர்நிலைச்செய்யுட்கிலக்கணமென்று கூறுகின்றுழி , " இழுமென் 
மொழியான் விழுமியது துவலினும் " என்பதனால் மெல்லென்ற சொல் 
லால் அறம்பொருளின்பம் வீடென்னும் விழுமிய பொருள் பயப்பப் பழை 
யதோர்கதை மெற்கொச்சகத்தாற்கூறின் அது தோலென்று கூறினமை 
யின் இச்செய்யுள் அங்கனங்கூறியதோலாமென்றுணர்க . இச்செய்யுள் 
முன்னோர் கூறிய குறிப்பின்கண்வந்த செந்துறைப் பாடாண்பகுதியாம் . 
இதனாலே யாப்பினும் பொருளினும் வேற்றுமையுளதென்பதற்குத்தேவபா 
ணியும் காமமுமேயன்றி வீடும் பொருளாமென்பது ஆசிரியர் கருத்தாயிற்று . 
முந்து நூல்களிற் காப்பியமென்னும் வடமொழியால் தொடர்நிலைச்செய் 
யுட்குப் பெயரின்மையும் இதற்குப்பின்புகூறிய நூல்கள் இதற்கு விதியன் 
மையுமுணர்க . இனி இத்தொடர்நிலைச்செய்யுளை இனமென்ப : அந் 
நூல்கள் இனமென்று காட்டியவு தாரணங்கடாம் அவர்சொற்ற அவ்வப் 
பாக்கட்கே இனமாகாதொழிந்தபாக்கட்கும் இனமாதற்கேற்றலானும் , து 
றையை விருத்தமாகவும் , தாழிசையை விருத்தமாகவும் ஓதுதற்கு அவை 


2 


பதிகம் . 
யேற்றமையானும் ; மூவா முதலாவென்னுங் கவி முதலியன தாழ்ம்பட்ட 
வோசையான் , விருத்தமாயும் , சீர்வரையறையானும் மிகத்துள்ளிய வேர் 
சையானுந் துறையாயுங் கிடத்தலின் , இதனை விருத்தக்கலித்துறையெனல் 
வேண்டும் ; அது கூறவே துறையும் விருத்தமுமெனப்பகுத்தோதிய இலக் 
கணம் நிரம்பாதாமாகலானும் இனமென்றல் பொருத்தமின்று. இச்செய் 
யுட்களினோசை வேற்றுமையும் மிக்குங் குறைந்தும் வருவனவுங் கலிக்கே 
யேற்றலிற் கொச்சகமென்றடங்கிற்று ; யாப்பினும் பொருளினும் வேற் 
றுமையுடையது " என்பதனால் . இக்கவியும் மேலிற்கவியும் முன்னிலையன் 
றியுந் தேவர்ப்பராயிற்றாம் . இனி அளவியற் சந்தம் , அளவழிச்சந்தம் , 
அளவியற்றாண்டகம் , அளவழித்தாண்டகம் , அளவு மிகுசந்தத்தாண்டகம் , 
சந்தத்தாண்டகம் , தாண்டகச்சந்தமென அடக்குவார்க்கு அவற்றுளுஞ் 
சிலவன்றி முழுதுமடங்காமையுணர்க . 

மூவா முதலாவென்பது மூத்த முதலியவென்னும் பெயரெச்சங்க 
ளின் எதிர்மறையடுக்கு ; “ எதிர்மறுத்து மொழியினும் பொருணிலைதிரியா " 
என்பதனால் உலகமென்னும் வினை முதற் பொருளொடு முடிந்தன . 
முதலாவென்பது " தம்பெயர் முதலும் " என்பதனான் முதலுமென்ப 
தோர் வினையுடன்பாட்டிற்குளதாம் . ஆசிரியர் " காலமுலகமென்றும் " 
பிறாண்டுச் சூத்திரஞ்செய்தலின் அது வடமொழியன்று . ஈண்டு உலக 
மென்றது உயிர்க்கிழவனை ; " உலகமுவப்ப " என்றது போல . ஒருமூன் 
றுமென்ற குற்றியலுகரமெய்யொடுங் கெட்டு " முதலீரெண்ணி னொற்று 
ரகரமாகு முகரம் வருதலாவயினான " என்னும் விதியும் பெற்று , " அளந் 
தறிகிளவி என்னுஞ்சூத்திரத்துத் தோன்றுங்காலை " என்ற இலேசான் 
முடிந்தது . ஒருமூன்று மேத்தவெய்தி யென்க. உம்மை இனைத் 
தெனவறிந்த சினை முதற்கிளவி வினைப்படுதொகுதியின் வந்தது . 
மென்னும் பெயர் மூன்றென்னும் பெயர்ப்பயனிலை கொண்டதுதான் 
எத்தவென்னும் வினைப்பயனிலைகொண்டது . வருத்தமாகிய குறிப்பு 
ணர்த்திய தாவென்னுமுரிச்சொல்வினைக்கு முதனிலையாய்த் தாவாதவெ 
னப் பெயரெச்சமறையாய் இன்பமென்னும் பெயரொடு முடிந்தது . ஏத் 
தத்தாவாதவென்பது “ வினையெஞ்சுகிளவியு ஞாங்கர்க்கிளந்த வல்லெ 
ழுத்து மிகுமே " என்றதனால் ஒற்று மிக்கது . தாவாதவின்பமென்பது 
உடம்படு மெய்யாயிற்று . இன்பமென்னும் பெயர் தலையாயதென்னுங் 
குறிப்புப்பெயரைக்கொண்டது. " அவ்வழிவெல்லாமெல்லெழுத்தாகும் 
என்பதனான் மகர நகரமாயிற்று . தன்னினெய்தியென்ற இன் காரக 
வேதுப்பொருட்கண் வந்தவைந்தா முருபு . தன்னிலெய்தியென்று பாட 
மாயின் மணியினதொளியும் மலரினது நாற்றமும்போலத் தன்னுள்ளே 
பெற்றென்க. எய்தியெனநின்ற செய்தெனெச்சங் காரண காரியப் 
பொருட்டாய் நின்ற வென்னும் பெயரெச்சவினையொடு முடிந்தது குண 
மென்னும் பொருட்பெயரொடு முடிந்தது . ஓவாதென்னு மெதிர் 


உலக 


Im 


பதிகம் 
மறையெச்சமும் நின்றவென்பதெனொடு முடியும் . குணமாவது தாவாத 
வின்பமென்றதனாற் பெற்ற அனந்தசுகமொழிந்த வெழுகுணங்களும் . 
அவை அனந்தஞானம் , அனந்தவீரியம் , அனந்தரிசனம் , நீர்நாழம் , 
நிர்க்கோத்திரம் , நிராயுஷியம் , சகலசவுமியகிருதசுபாவம் என்பன . 
அத்து இரண்டாமுருபின் கண்வந்த் சாரியை . " அத்தே யற்றே யாயிரு 
மொழியு மெல்லொற்று மெய்கெதெறெற்றென்றற்றே " என்பதனான் மக 
ரங்கெட்டு " அத்தினகர மகர முனையில்லை " என்பதனான் அகரங்கெட்டு 
முடிந்தது . " குற்றியலுகரமுமற்று " என்பதனான் வருமொழியிலொகர 
மேறிற்று . ஒண்ணிதி பண்புத்தொகை. ஒண்ணிதிச்செல்வன் வீ 
டாகிய விளங்கிய நிதியை யுடைய செல்வன் , இகரவீற்று வேற்றுமைச் 
சொல்லாதலின் வல்லெழுத்து மிக்கது . செல்வனென்றார் , அழியாத 
வின்பத்தை நுகர்தலின் . என்பவென்னு முற்றுச்சொல் சாதுக்களென் 
னும்பெயர் தொக்கு நின்றதெனொடு முடியும் , தோன்றா வெழுவாயுமாம் . 
தேவும் தெய்வத்துக்கோர் பெயர் . நான்கனுருபு விரிக்க . ஆதியாகிய 
வென்க. சேவடி பண்பு மாத்திரையாய்க் குறைந்தசொல்லாதலின் மரு 
வின்பாற்றிய வாய் நின்றது . சேவடி சேர்துமென ஒற்றடாது நின்றது 
இரண்டாவதற்கொதிய திரிபில்லன பிறவால் . சேர்தும் பன்மைத்தன் 
மை , ஈண்டொருவரைக் கூறும் பன்மை . அன்று அசை . ஏகாரம் 
ஈற்றசை : 

தேவர்களுக்கு ஆதியாகிய தேவனாவான் கெடாத இன்பந்தனக்கொப்பற் 
றதனை அந்தமும் ஆதியுமில்லாத மூன்றுலகும் எத்தத் தன்னாற்பெறுகையினா 
லே தன்னை விட்டு நீங்காதகுணங்களையுடையனாகிய ஒண்ணிதிச்செல்வ 
னென்பர் சாதுக்கள் ; ஆதலின் யாமும் இவ்விலக்கியம் இனிது முடிதற் 
பொருட்டு அவன் திருவடிகளை வணங்குவேமென்றாரென்க. 

து அருகசரணம் , சித்தசரணம் , சாதுசரணம் , தன்மசரணமென்னு 
நான்கினுள் சித்தசரணம் . இனிதான் மூவா முதலாகவேண்டியென் 
றும் , நாம் மூவா முதலாக வேண்டியென்றும் வினையெச்சமாக்குவாரு 
முளர் . அதற்கு எய்தியென்பதெனொடு முடிக்க . மேல்வருஞ்செய்யுட்கும் 

வ்வாறுரைப்பின் உரைபெருகுமாதலின் இனி நல்லறிவுடையோர் உய்த் 
துணருமாறு சுருங்கவுரைக்கின்றாம் . செம்பொன் என்னுங்கவியாற் 
குருக்கள் அருகனை வணங்குதலில் தாம் சித்தனைவணங்கினார் . குருக்கள் 
கூறுதலானும் அருகனை வணங்குதலானும் அதனை முன்வைக்கவெனின் 
அவர் இது நன்று இதனை முன்வைக்க வென்றலின் முன்னேவைத்தார் . க . 

தாவாத , from தா painful. உலகம் the visible world , here, men of the worla. ( Give 
the oppsite terms of மூவா , முதலா, and ஓவாது ) . The construction is தேவாதி தேவன் உலக 
மேத்த இன்ப மெய்திரின்ற செல்வன் என்ப ( சாதுக்கள் ) யாமும் அவன் சேவடி சேர்தும் , The Jains 
believe the world to be eternal. The Deity is said to be possessed of eight attributes, 
viz ., Omniscience , Omnipotence, Omnipresence. Indescribableness ( or Inconceivable 
ness ) , Self- existence, Eternity , Infinite Perfection , and Infiinite Happiness. Ellis, 
in his Cural, gives a different enumeration in describing the எண்குணத்தான் ( page 17 ) 


பதிகம் . 


* 


The adoration 


2. செம்பொன்வரை மேற்பசும்பொன்னெழுத்திட்டதேபோல் 

அம்பொற்பிதிர்வின்மறுவாயிரத்தெட்டணிந்து 
எகான வெம்புஞ்சுடரிற் சுடருந்திருமூர்த்திவிண்ணோர் 

அம்பொன் முடிமேலடித்தாமரைசென்னிவைப்பாம் . 
இ - ள் . ஆயிரத்தெட்டு மறுவை எழுத்திட்டாற்போலப் பிதிர்போல 
அணிந்து இளஞாயிற்றிலும் விளங்கு மூர்த்தியுடைய தேவர்கள் முடிமேல் 
வைத்த அடியை யாமும் சென்னியிலே வைப்பாமென்க . 

இன் ஐந்தாம் உருபுவமப்பொருள் . எழுத்திட்டதென்றது ஒற்றுமைப் 
படக்கிடந்ததற்கும் , பிதிர் வென்றது சிறியவும் பெரியவுமாகிய வடுவிற் 
கும் உவமை . மேல் வெம்புமெனல் எதிர்காலநோக்கிற்று . எல்லாரும் 
விரும்புஞ்சுடரென்று இள ஞாயிறென்றலுமாம் . இன் உறழ்பொருள் .. 
வைத்தவெனவருவிக்க. செம்மை , பசுமை , தொடை முரண் . ஈண்டு 
வண்ணவேறுபாடின்று . இது அருகசரணம் . 2 . 

மூர்த்தி , one in bodily form . அடித்தாமரை, metaphor , ரூபகாலங்காரம் . After முடிமேல் 
the word wags is understood . Arugan is represented as seated in the shadow of 
an Asoga tree , holding a triple umbrella in one handle, as the preserver of the 
three worlds. 

3. பன்மாண்குணங்கட்கிடனாய்ப்பகைநண்பொடில்லான் 
Invocation or தொன்மாண்பமைந்தபுனைநல்லறந்துன்னிநின்ற 

சொன்மாண்பமைந்தகுழுவின்சரண்சென்று தொக்க . 

நன்மாண்புபெற்றேனிது நாட்டுது மாண்புபெற்றேன் . 
இ - ள் . உறவும் பகையும் இல்லாதான் கூறியநற்குணங்கட்கு இருப் 
பிடனாய்ப் பழையதாகியமாட்சிமையமைந்த அறத்தையும் அதனைப் பொ 
ருந்தியின்ற குழுவினையும் சரணாகச்சென்று சேர்ந்த நல்வினையுடையே 
னாதலின் இக்கதையை உலகிலே நிலைபெறுத்துதற்கு நல்வினையுடையே 
னெனத் தெளிந்து கூறினாரென்க . 

பன் , சொல் , புகழ் . குழு , ஆசிரிய உவாத்தியாய சாதுக்கள் . இறை 
வன் நண்பிலாையினும் அருஞ்சுரத்தின் மரம்போல் அடைந்தார்க்களித்தல் 
அவர்க்கியல்பு . இல்லாவென்று பாடமாயின் இல்லா அறமென்க . இனி 
குணங்கட்கிடனாய்ப்பகைநண்பில்லானெனில் பிறர்க்குள்ளதிவர்க் 
கின்றென்றாகும் . " குணமென்னுங்குன்றேறி நின்றார் வெகுளி " என்ற 
வின் . இது சாது சரணமுந் தன்மசரணமுங்கூறிற்று . ங . 

Here Arugan is represented without desire or aversion , essentially . He is with 
out குணம் materialism , but has attributes. அதனை understood after நல்லறம் குழுவின் 
objective case . 

4. கற்பாலுமிழ்ந்தமணியுங்கழுவாது விட்டால் 

நற்பாலழியுந்தகைவெண்மதிபோனிறைந்த 
சொற்பாலுமிழ்ந்தமறுவுமதியாற்கழூஉவிப் 
பொற்பாவிழைத்துக்கொளற்பாலர்புலமைமிக்கார். 


Virtue , and the 
assembly of the 

Wise . 


The Author s 

Apology . 


பதிகம் . 


ரு 


இ - ள் . கல்லின் பகுதியீன்ற மணியும் நிறைமதிபொற்கலைகள் நிறைந்த 
சொல்லின்பகுதியீன்ற மறுவுங்கழுவாதொழிந்தால் நன்மைகெமொதலிற் 
சான்றோர் தமது அறிவாலேகழுவி அழகாக அமைத்துக்கொளற்பால நாயி 
ருந்தாரென்க . 

எனவே யான் அத்தன்மையன் அன்றென்பது சொல்லெச்சம் . " சொல் 
லொடுங் குறிப்பொடு முடிவுகொளியற்கை புல்லியகிளவியெச்சமாகும் " 
என்றார் . மறுவில்லாமதிக்கு மறுவடுத்தாற்போலக் கலைநிறைந்த சொற்கடு 
த்த மறுவாவது வழுவமைக்குஞ்சொற்கள் . அதனைச்சங்கத்தார் ஆராய்ந்த 
மைகூறவே அவையடக்கமுணர்த்திற்று . மதிபோல நிறைந்த மதியுமாம் . ச . 


5. முந்நீர்ப்பிறந்தபவளத்தொடுசங்கு முத்தும் 

அந்நீருவர்க்குமெனின்யாரவை நீக்ககிற்பார் 
இந்நீரவென்சொற்பழுதாயினுங் கொள்பவன்றே 

பொய்ந்நீரவல்லாப்பொருளால் விண்புகுது மென்பார் . 
இ - ள் . பவளமுஞ் சங்கும் முத்துங் கடலிலே பிறந்தன , அவை பிறந்த 
அக்கடல் உவர்க்குமென்று கூறினும் அவற்றைக் கைவிடுவாரில்லை , அது 
போல மெய்யாகிய புராணப்பொருளாலே வீடுபெறுவேமென்பார் எனது 
இவ்வாறுவர்க்குந்தன்மையையுடைய சொல் தீதாயினும் அச்சொற்பதிந்த 
பொருளாலே அச்சொல்லைக்கொள்வரெனத் துணிந்து கூறினாரென்க. 

நிலத்தைப்படைத்தலுங் காத்தலும் அழித்தலுமாகிய மூன்று தொழிலுமு 
டைமையின் முந்நீர் ஆகுபெயர் . ரு . 

முந்நீர் also three kinds of water , viz . , the spring, the rain , and river water , 
எனின் fut , verbal participle from என , நீக்ககிற்பார் for நீக்குவார் . கில் is expletive. 


the work . The history 

of Jivagan . 


6. மீனேறுயர்த்தகொடிவேந்தனைவென்றபொற்பில் 
The subject matter of தானேறனையானுளன் சீவகசாமியென்பான் 

வானேற நீண்டபுகழான்சரிதம்மிதனைத் 

தேனூற நின்றுதெருண்டாரவைச்செப்பலுற்றேன் . 
இ - ள் . காமனை வென்ற பொற்பினையுடைய ஏறனையான் தான் ஒருவ 
னுளன் அவன் யாரெனிற் சீவகசாமியென்பான் . அவனது ஒழுக்கங்கெ 
ட்டோர் நெஞ்சிடத்தே நின்றினிமைமிகும்படி தெளிந்தோர் அவையிலே 
இத்தொடர்நிலைச்செய்யுளைக் கூறலுற்றேனென்க. 

“ ஏற்றை மேம்படுத்தின் கடல்வாழ் சுறவுமேறெனப்படுமே " என்றார் . 
சாமி பிராகிருதம் . புகழானென்னும் பெயர்சொல்லுவான் குறிப்பான் 
அவனென்னுஞ்சுட்டுப்பெயர் மாத்திரையாயிற்று . " நாணிநின்றானென் 
றும் " " வணங்கருங்கடவுளன் " னான் என்றும் அகத்திற் கூறினாற்போல 
இது " பொருளொடு புணராச்சுட்டுப்பெயராயினும் " என்னுஞ் சூத்திர 


பதிகம் . 
விதி ; மேல் இங்ஙனம் வருவனவற்றிற்கெல்லாமொக்கும் . 
முற்கூறினார் கதைக்கு நாயகனாதலின் . சு . 

பொற்பில் obj. case, உருபுமயக்கம் , தேனூறமின்று refers to hearers or readers of the 
work . ம் in சரிதம் is a poetical augment . 


father, and Vijaiyai 
the mother of 

Jivagan . 


7. கோடாதசெங்கோற்குளிர்வெண்குடைக்கோதைவெள் 
Of Snatchantlinn the ஓடாததானை யுருமுக்குரலொடையானை ( வேல் 

வாடாதவென்றிமிகுசச்சந்தனென்பமன்னன் 

வீடாதகற்பினவன் றேவிவிசையையென்பாள் . 
இ - ள் . செங்கோன் முதலியவற்றையுடைய மன்னன் குறையாதவென் 
றிமிகு சச்சந்தனென்பான் அவன்தேவி விசையையென்று பெயர்கூறப் 
படுவாளென்க. 

செங்கோல் பிறிதினியை பு நீக்கிய விசேடமாயினுங் கோடாதவெ 
ன்று அடையடுத்தலிற் கொலென்னுந்தன்மையாயிற்று . வெண்குடை 
இயைபின்மை மாத்திரைநீக்கியவிசேடம் . உருமுக்குரல்போலுங் குர 
லையுடைய யானை . வீடாத (for விடாத ) விகாரம் . எ . 

உம் and உடைய to be understood after யானை . Six objects are specified as pecu 
liar to the king Sacchaathan , 


பன் 


Description of Jiva 

gan s mother . 


S. சேந்தொத்தலர்ந்தசெழுந்தாமரையன்னவாட்கண் - 
பூந்தொத்தலர்ந்தபசும்பொற்கொடியன்னபொற்பின் 
ஏந்தொத்திருந்த முலையின்ன முதன்னசாயல் 

85 
வேந்தற்கமுதாய் விளையாடுதற்கேதுவாமே . 
இ - ள் . சிவந்து தன்னிலிணையொத்தலர்ந்த தாமரையன்னகண்ணினை 
யும் பொற்பினையுந் தன்னிலொத்து அடிபரந்த ஏந்து முலையினையுமுடைய 
சாயலாள் வேந்தனுக்கு அமுதமாய்ப் புணர்ச்சிக்குக் காரணமாமென்க . 

அமுதங்கட்கினிதாகிய மேன்மையுந் தன்னை நுகர்ந்தார் பிறிது நுகரா 
மற்றடுக்கு மேன்மையு முடைமையின் அமுதன்னமேன்மையென்றார் . 
சாயன் மேன்மையென்று பொதுப்படச் சூத்திரஞ்செய்தது ஐம்பொறியால் 
நுகருமேன்மையெல்லாமடங்குதற்கு , " மயிலன்னசாயல் சாயன்மார்பு " 
என ஒளிக்குமூற்றிற்கும் வந்தன பிறவுங்காண்க . சாயல் 

ஆகுபெயர் . 
மறுமையிற்சென்று பெறும் அமுதமும் இவளெனக்கொண்டு மயங்கினமை 
தோன்ற மீட்டும் அமுதாயென்றார் . வு . 

சேந்தொத்து for சிவந்து ஒத்து , being a pair of red eyes like lotuses . பூந்தொத்து for 
பூங்கொத்து , a bunch of flowers . 

அ 
9. கல்லார்மணிப்பூணவன்காமங்கனைந்துகன்றிச் 
The loss of the king : சொல்லாறு கேளானனி சூட்சியுட்டோற்றவாறும் 

புல்லார்புகலப்பொறிமஞ்ஞையிற்றேவிபோகிச் 
செல்லாறிழுக்கிச்சுடுகாடவள் சேர்ந்தவாறும் . 


kingdom , and the escape 
of the queen to a burn 

ing place. 


divine assistance giv 
en , his earlyne , the 

mother s penance .. 


பதிகம் . 
இ - ள் . பூணவன் வேட்கைசெறிந்து அதிலே அடிப்பட்டு அமைச்சர் 
சொல்வழியைக்கேளானாய்ப் பகைவர்மனமகிழ எண்ணத்திலே மிகத்தோற் 
றபடியுந் தேவிபோகியிழுக்கி அவள் சுடுகாட்டைச் சேர்ந்தபடியுமென்க. 

நனி , விசேடித்தவுரிச்சொல் , பொறி , எந்திரம் . செல்லாறிழுக்கு 
தல் , வெற்றி முரசு கேட்டுக்கலங்குதல் . தேவிபோகியிழுக்கிச்சேர்ந்தவாறு 
மென முடிவுழி அவளெனவேண்டாமையின் அச தேவியைச்சுட்டாது 
அங்கனம் அமுதாய அவள் இங்கனமாயினாளெனத் தேவர் இரங்குதலின் 
முன்னிற்கவியை நோக்கித் தகுதிபற்றி வந்தது . இனி சாத்தி அவள்வந்தாள் 
என்றாற்போலத் தேவி அவளென வினைக்கொருங்கியன்றதென்பாரு 
முளர் . அது வழக்கிற்கென்றுமறுக்க. க . 

The word வாறும் ( வகையும் ) here and in the following verses is in the objective 
case, governed by உரைப்பாம் , in statiza 29. This construction is called குளகம் , 

10. நாளுற்றுநம்பிபிறந்தான்றிசைபத்து நந்தத் 
The birth of Jivagan, தோளுற்றொர்தெய்வந்துணையாய்த்துயர் தீர்த்தவாறுங் 

கோளுற்ற கோன் போலவன் கொண்டுவளர்த்தவாறும் 

வாளுற்ற கண்ணாள் மகன்வாழ்கெனநோற்றவாறும் . 
இ - ள் . நம்பி ஒன்பது திங்களுநிறைந்து திசைகளிற்பல்லுயிர்களும் 
வளர்தல் காரணமாகப் பிறந்தானாக ஒருதெய்வங் கூனியதுருவாய்த் தன் 
கை தனக்குதவுமாறு போலத் தேவிக்கு தவித்துயரந்தீர்த்தபடியும் , கொலை 
யுண்ட சச்சந்தன் வளர்க்குமாறு போலக் கந்துக்கடனுட்கொண்டு வளர்த் 
தபடியும் , கண்ணாள் நொற்றபடியுமென்க. 

தோள் , கை . உற்று , உவமவாசகம் . " செப்புற்ற கொங்கை " என்றார் 
பிறரும் . " ஒழியாது " என்னுமிலேசாற் கோனையென்னும் உருபு தொக்கது . 
அவனென்று கந்துக் கடனைச்சுட்டிற்று . கதையையுட்கொண்டு , அரசனி 
றத்தற்கேதுவாகலின் ஈண்டும் வாளுற்ற கண்ணென்றார் . வாழ்க வியங் 
கோள் , விகாரம் . நோன்பு , வேட்கையுள்ளது . நல்லகாளுற்றென்று 

. 
Jivagan is here called Nambi, a respectful term , a gentleman . CargopCare Cure 
as the king who was murdered . 

ம் 11. நெஞ்சம்புணையாக்கலைமாக்கடனீந்தியாங்கே 
Jivagan s education, வஞ்சம்மறவர் நிரைவள்ளல் விடுத்தவாறும் 

விஞ்சைக்கிறைவன்மகள் வீணையிற்றோற்றவாறும் 

கஞ்சற்றகாமநனிநாகரிற்றுய்த்தவாறும். 
எள் . வள்ளல் தனது நெஞ்சு தெப்பமாகக்கலைகளாகிய கடலைக்கட 
ந்து கரையேறிய அப்பொழுதே மறவர்கொண்ட நிரையை மீட்டபடியும் , 
தத்தை யாழ்ப்பாடலிலே தோற்றபடியும் , இருதலையுமொத்த காமத்தை 
நாகரைப்போல் நகர்ந்தபடியுமென்க. 


மாம் . 


his conquest over his 
enemies , and marriage 

of Tattai . 


व 


மரவ 


2 


பதிகம் . 
கற்றபொழுதே பயன்கோடல் அருமையின் ஆங்கேயென்றார் . 
ரைக் கொல்லாது உயிரை வழங்குதலின் வள்ளலென்றார் . விஞ்சை 
குணப்பண்பு பண்புடைப்பொருண்மேனின்ற ஆகுபெயர். ஒருமகளை 
வென்றானென்றல் இவன் தலைமைக்கிழிவென்று அவள் செய்தியாகக்கூறி 
னார் . நாகரோடு வமை ஒருடம்பாதலும் நீங்கல் வன்மையும்பற்றி . யக . 

நா inhabitants of the lower regions . 
12. முந்நீர்ப்படுசங்கலறம்முராசார்ப்பமூதூர்ச் 
the quarraf or செந்நீர்க்கடியின் விழவாட்டினுட்டேங்கொள்சுண்ணம் 

மன்னீர்நெடுங்கண்ணிருமங்கையர்தம் முண்மாறாய் 

இந்நீர்ப்படியாமிவை தோற்றனமென்றவாறும் . 
இ - ள் . மூதூரிற் புது நீராலுண்டான விழவெடுத்தாமொட்டிலே இரு 
வராகிய மங்கையர் சுண்ணத்தாலே மாறாய்ச் சுண்ணந்தோற்றனம் நீரிற் 
படியேம் என்ற படியுமென்க . 

அலற , ஆர்ப்ப . விளையாடும் விளையாட்டெனக் கடி , மிகுதி . தேம் , 
ஒளியு நாற்றமு மூறுமினிமை கொண்ட சுண்ணம் . தோற்றனம் , " போ 
யினளுயிர்த்தகாலை " என்றாற்போல வினையெச்சமுற்றாய்த்திரிந்தது . உ . 


two women , when 

bathing. 


Suramanjari be 


13. சுண்ணமுடைந்து சுரமஞ்சரி சோர்ந்து தோழி 

வண்ணநெடுங்கட்குணமாலையைவைதுமாறிப் 
comesan புண்மேற்புடையிற்புகைந்தாணுருவியாது நோக்காள் 

கண்ணோக்குடைந்து கடிமாடமடைந்தவாறும் . 
இ . 

-ள் . சுரமஞ்சரி சுண்ணந்தோற்றலாலே சோர்ந்து தோழியாகிய 
குணமாலையைக் கண்ணுற்றுச் சீவகனை மழைவள்ளலென்றுவைது நெஞ் 
சழன்று அழகுகெட்டு ஆண்மக்கள் வடிவையோவியத்து நோக்காளாய்க் 
கன்னிமாடத்தை அடைந்தபடியுமென்க. 

மாறிவை தென் மாறிற்று திங்களங்கதிர் மாற்றமென்றென்னுங் கவி 
களை நோக்கி . யங .. 

புடையில் as if hit upon . 


a closs anil killing on 

elephant 


14. பொன்றுஞ்சுமார்பன் புனலாட்டினுட்புன்கணெய்தி 
His indoctrinning நின்றெஞ்சுகின்ற ஞமலிக்கமுதீந்தவாறும் 

அன்றைப்பகலே குணமாலையையச்சுறுத்த 

வென்றிக்களிற்றை விரிதாரவன் வென்றவாறும். 
இ - ள் . திருத்தங்குமார்பன் புனலாட்டிலே உயிர்போகின்ற ஞமலிக் 
குத் தானும் வருந்திப்பார்த்து நின்று பஞ்சிநமஸ்காரமாகிய மந்திரத்தைக் 
கொடுத்தபடியும் அவன் அறஞ்செய்த அப்பகலே களிற்றைவென்றபடியு 
மென்க . 


பதிகம் . 
அச்சம் , விகாரம் . முன்பு வெற்றியையுடையகளிறு . மார்பின்விசேடத் 
தால் உலகு புகழ்ந்ததார் . யச . 


பொன் , here for Laschmi . அச்சுறுத்த for அச்சம் உறுத்த , to terrify . 
The Commentator often does notoquote the words in full. 


His marriage of 
Gunamalai , imprison 
ing of the usurper of 
his father s throne , and 
deliverance by 
Divine aid . 

. 


15. தேனூறுதீஞ்சொற்குணமாலையைச்சேர்ந்தவாறும் 

கோனூறுசெய்வான்கருதிச்சிறைகொண்டவாறும் 
வானாறிழிந்து மழைமின்னெனவந்தொர்தேவன் 

ஊனூறொளிவேலுரவோற் கொண்டெழுந்தவாறும் . 
இ - ள் . உரவோன் தேனினதினிமை இடைவிடாத இனிய சொல்லை 
யுடைய குணமாலையைச் சேர்ந்தபடியும் , கட்டியங்காரன் கொல்லுதற்குக் 
கருத முற்பிறப்பில் தீவினையாகிய சிறை வந்து அவனைக் கைக்கொண்ட 
படியும் , ஒருதேவன் மழைமேலேறி மின் போல வான்வழியாக வந்திழிந் 
இவனைக்கொண்டு போனபடியுமென்க. 
வான் , வினையெச்சம் . கருதி என்பது கருதவென்க. சிறை , அன்னப் 
பார்ப்பைச் சிறை செய்தது . ஓர்தேவன் , விகாரம் . மழை , அவனூர்தி . 
ஆசிரியன் கூற்றையுட்கோடலின் உரவோன் , அறிவுடையோனாயிற்று . 
அவனெனச்சுட்டுவருவித்து உரவோனையுஞ் சுட்டாக்கலுமொன்று . மரு . 

ஊன் ஊறு ஒளி வேல் , the spear shining with the blood ( marrow ) of the foe . 
வானாறு , by way of heaven . ஓர் for ஓர்தேவன். 


IniOARU 


16. தேங்காதமள்ளர்திரடோளினைச்சிக்கயாத்த 
The Daily causeshin பூங்கச்சுநீக்கிப்பொறிமாண்கலநல்லசேர்த்தி 
Aescape from hises நீங்காதகாதலுடையாய்நினைக்கென்று பின்னும் 
ima யேயாங்காயவிஞ்சைபணித்தாங்குவிடுத்தவாறும். 2014 

இ - ள் . மள்ளர் சீவகனைச்சிக்கத் தேவன் அதனை நீக்கிக் கலத்தைச் 
சேர்த்தி என்றும் நீங்காத காதலையுடையாய் , பின்னு நினைக்கவென்று 
தனக்குரிய விஞ்சைகளை அவனுக்கு நிறுத்தி அவ்விடத்து நின்றும் விடுத்த 
படியுமென்க. 
பூங் 

ங்கச்சியாத்த . கெடாத வீரர் . தோளினையுடைய வீரர் , இவை 
இகழ்ச்சி . கச்சு , சேலையின் மேற் கட்டினது . சிக்க , அகப்பட . கொல் 
ல , திசைச்சொல் . நீக்கி , அச்சிறையை நீக்கி , பின்னும் என்றது இடர் 
வரினென்றதன்றி இன்பமுறுங்காலும் நினைக்கவென்றது . 

இது முற்கூறியகவியிற் சிறைப்பாகத்தைத்தொடர்புபடுத் தெடுத்து விரி 
யக்கூறிப் பின்பு அவற்குச் செய்த சிறப்புக்களுங்கூறிற்று . கட்டி நில்லா 
மை பின்பே உணர்க . யசு .. 

Csoers, not to be dismayed . yo & te , the rope by which Jivagan was tied . 
This is பரியாய அலங்காரம் , by which one thing is tola and another intended , irony . 


2 


phants abound . 


பதிகம் . 
17. பைந்நாகப்பள்ளிமணிவண்ணனிற்பாயல்கொண்டு 
Hereaches a country கைந்நாகந்துஞ்சுங்கமழ்காந்தளஞ்சாரல்போகி 
mountainsof wiet ale . மைந்தாகவேலிமலிபல்லவதேசநண்ணிக்ல 

கொய்ந்நாகச் சோலைக்கொடியந்நகர்புக்கவாறும் . 
இ - ள் . நாகப்படுக்கையிலே மாயோன் துயிலுமாறு போலக் காந்தளைப் 
படுக்கையாகக்கொண்டு யானைதுயிலும் அழகினையுடைய சாரலைப்போய்ப் 
பல்லவதேசத்தைகண்ணி அதின் நகரிலே புகுந்தபடியுமென்க . 

மை , மேகம் . கொய்ந்நாகம் , புன்னை . மாநகரும் , பாடம் . காந் 
தள் , வடிவிற்கும் நிறத்திற்கும் உவமம் . யஎ . 

பைக்காகம் , a hooded snake . கைக்காகம் , an elephant with his trunk . மைந்தாகம் , dark 
mountains . கொய்க்காகம் , a tree with flowers . This kind of stanza , with variation of 
words, is called Brily , but if all the words begin with the same letter and form the 
same sound it is called யமகம் , alliteration . 


The daughter of the 
king of Pallavam bit 
ten by a snake dies, 


Jivagan , to whom she 

is married . 


18. அத்தம்மனையகளிற்றங்நகர்மன்னன்மங்கை 

முத்தம்முரிஞ்சுமுகிழ்மென் முலைமின்னனாளைப் 
and is niel to he > பைத்தங்கொர்நாகம்பனிமாமதியென்று தீண்டச் 

சித்தங்குழையேற்கெனத்தீர்த்தவட்சேர்ந்தவாறும். 
இ - ள் . களிற்றையுடைய முற்கூறியநகரில் மன்னன்மகள் முகத்தை 
அப்பொழிலிடத்தே ஒருநாகம் மதியென்றுட்கொண்டு படம் விரித்து , அது 
மறுச்சேர் மதியன்மையின் அவளைக்கையிலே தீண்டுதலாலே சித்தம் வருந் 
தின உலோகபாலனை வருந்தற்கவென்று கூறி , அச்சொற்கேற்பத்தீர்த்து 
அவளைச் சேர்ந்தபடியுமென்க. 

அத்தகிரியென்னும் வடமொழிச்சிதைவு விகாரமாயிற்று . அத்தம் 
என்னும் பொன்னஞ்சிலம்பென்றார் பிறரும் . அங்கு எனக்கதையையுட் 
கொண்டு சுட்டினார் . மவு . 

அத்தம் for அஸ்தகிரி, a mountain having a hand, i.e, an elephant . முத்தம் for முத்துமா 
லே . உரிஞ்சும் . உரசும் , rubbing. 


months , and departs . 


19. பொற்பூண்சுமந்தபுணர்மென்முலைக்கோடு போழ 
He stays with her two நற்பூங்கழலானிருதிங்கணயந்தவாறுங் 

கற்பாடழித்தகனமாமணித்தூண்செய்தோளான் சி 

வெற்பூடறுத்து விரைவின்னெறிக்கொண்டவாறும் . 
இ - ள் . கழலான் பூணாகிய கிம்புரியைச் சுமந்த முலையாகிய கோடுழா 
நிற்க , அதனை இரண்டுதிங்கள் விரும்பினபடியும் , அவன் காரியத்தின் 
விரைவாலே மலையையூடறுத்து வழிக்கொண்டபடியுமென்க. 

உலத்தின் பெருமையைக்கெடுத்த கனத்தமணித்தூணையொத்த தோ 
ளான் . க . 


செய் is here for போல, like . 


பதிகம் . 


யக 


He goes to the 
Dekkan ( south ) , and 
marries merchants 

daughter . 


20. தள்ளாதசும்மைமிகு தக்கணநாடுநண்ணி 

விள்ளாவிழுச்சீர்வணிகன்மகள் வேற்கணோக்கம் ஓ ie 
உள்ளாவிவாட்டவுயிசொன்றொத்துறைந்தவாறுங் . 

கள்ளாவிநாறுங்கமழ்கோதையிற்போயவாறும் . 
இ - ள் . இன்ன ஒலியென நீக்கலாகா ஒலிமிகுகின்ற தக்கண நாட்டைப் 
பொருந்தி , அவ்விடத்து நகரில் வணிகன் மகள் நோக்கம் மனத்துள் நின்று 
உயிரை வருத்து தலால் , இருவருயிரும் ஒருயிரை யொத்துறைந்தபடியும் , 
அவளினினின்றும் போனபடியுமென்க . 
விள்ளா, நீங்கா . ஆவி , மணம் . இன் , நீக்கம் . உய . 


He leaves her 
to her sorrow , 
and goes to 
another place . 


S 


21. இன்னீரமுதன்னவள்கண்ணினைமாரிகாலப் 

பொன்னூர்கழலான் பொழிமாமழைக்காடு போகி 
மின்னீரவெள்வேலவன்மத்திமதேய மன்னன் 

கொன்னூர்கொடுவெஞ்சிலைகண்டெதிர்கொண்டவாறும் . 
இ - ள் . கழலான் அமிர்தன்னவள் கண்மாறாது நீர் சொரியப்பழகும்படி 
காட்டைப் போகையினாலே , மின்னின்தன்மையையுடைய வேலவனாகிய 
வாய்தடமித்தன் அச்சம்பரந்த சிலைத்தழும்பைக் கண்டெதிர்கொண்டபடி 
யுமென்க. 

இணையுமென்னும் உம்மை விகாரத்தால் தொக்கது . ஓடினபொன் 
கிடக்க நெகிழ்தலினூரும் என்றார் . கண்ணுங்காடும் மழை பொழியப் 
போனான் . காலங்காராயிற்று . மன்னீரவும் பாடம் . சிலை , ஆகுபெயர். உக . 

காடுபோகி , intransitive verb used for the transitive , now obsolete. 


Where he marries 

another .: 


22. திண்டேராசர்திற்ற சிங்கங்கள் வில்லும்வாளுங் 

கண்டாங்குவந்துகடிபெய்திவட்காத்து மென்று 
கொண்டார்குடங்கையளவேயுளகண்ணினாளைப் 

புண்டாங்கெரிவேலிளை யோற்குப்புணர்த்தவாறும் . 
இ - ள் . அவ்வரசசிங்கங்கள் இவனுடைய விற்றொழிலையும் வாட் 
டொழிலையும் கண்டபொழுதே உவந்து , இவ்விடத்தே இவனைக்காவலிட் 
இக் காப்பேமென்றுட்கொண்டு , கண்ணினாளை இளையோற்குப்புணர்த்தப 
டியுமென்க. 


3 


கொண்டார் , ஏற்றார் . பகைவர் புண்ணைத்தாங்குதற்குக் காரணமா 
னவேல் வினைத்தொகை ; எதுப்பொருள் கருவிக்கண் அடங்கும் . மற் 
றிந்நோய் தீருமருந்தென்றாற்போல . அரசன்றிறனும் பாடம் . 22 . 

கடி பெய்து , secured him , இவட்காத்தும் , இவண் here . எரிவேல் is வினைத்தொகை . 


He returns to see 
his mother with the 
fricods he meets . 


We 

பதிகம் . 
23. மதியங்கெடுத்தவய மீனெனத்தம்பிமாழாந்த் 
உதிதற்குரியாள்பணியாலுடனாயவாறும் மனம் 
நிதியின்னெறியின்னவன்றோழா நிரந்தவாறும் 

பதியின்னகன்று பயந்தாளைப்பணிந்தவாறும் . 
இ - ள் . நந்தட்டன் திங்களைக்கெடுத்த உரோகணி என்னும்படி மயங் 
கி , உலகுவிளங்கத் தோற்றினவனுக்குரிய தத்தை ஏவலாலே அவனைக்கண் 
டபடியும் , பொருள் தேடவேணுமென்னும் வழியாலே அவன் தோழர் 
அவனைத்தேடினபடியும் , அவன் விசையைக்கண்டபடியுமென்க. 

வயமீன்களெனத் தோழர் நிரந்தபடியுமென்றுமாம் . பதியினின்று 
நீங்கிப்பிள்ளையைப் பெற்றாளெனவே விசையையாம் . பதி , இராசமா 
புரமுமாம் . உங . 


Enters the city with 
his mother , and there 
marries another wife , 


24. கண்வாளறுக்குங்கமழ்தாரவன்தாயொடெண்ணி 

விண்வாளறுக்குக்நகர் வீதிபுகுந்தவாறும் 

மண்மேல்விளக்காய்வரத்திற்பிறந்தாளொர்கன்னிப் 
- பெண்ணாரமுதின்பெருவாரியுட்பட்டவாறும் .. 
இ - ள் . தாரவன் விசையையுடனே எண்ணி இராசமாபுரத்திற்றெருவி 
லே புகுந்தபடியும் , வரத்தோடே பிறந்தாளொரு கன்னிப்பெண்ணாகிய 
அமிர்தினது போகக் கடலிலே அகப்பட்டபடியுமென்க . 

மாலையைக்கண்டகண் பிறிதிற் செல்லாமையின் வாளறுக்கும் என் 
றார் . விண் , தேவருலகு . மண்ணுக்கு , உருபுமயக்கம் . கன்னிப் 
பெண்ணாரமுதின் பெருவாரி பலசொற்றொகையாயினுங் கற்சுனைக் 
குவளையிதழ் போல இருசொற்றொகையாய் நின்றது . உச . 


marries Suraman 

jari. 


25. துஞ்சாமணிப்பூட்சுரமஞ்சரியென்னுநாமத் ( த் ) 
கவ o come அஞ்சாயல்பூத்தவகிலார்துகிலாய்பொனலகுல் 

எஞ்சாதவின்பக்கொடித்தாழ்த்ததும்பன்றியெய்து 

நஞ்சூறுவேலான்பகை நாமறக்கொன்றவாறும் . 
இ - ள் . வேலான் ஒளிமாறாத மணிப்பூணினையும் , நாமத்தினையும் , சாய 
லையும் - பூத்தகொடியை வளைத்தபடியும் , பன்றியை எய்து பகையைக் 
கொன்றபடியுமென்க. 

துகிலையுமேகலையையும் உடைத்தாகிய அலகுலையுடைய கொடி , இன் 
பமாகிய கொடி . பொன் , ஆகுபெயர். கொடியென்றலானும் விரதத்தை 
நீக்குதலானுந் தாழ்த்ததென்றார் . நாம் , அச்சம் . நாமமாயின் விகார 
மாம் . உரு . 

பூட் for பூண். நாமத்தஞ்சாயல் for சாமத்து அஞ்சாயல் , 


Marries his 


பதிகம் . 

யங 
26. புண்டோய்த்தெடுத்தபொருவேலெனச்சேந்து நீண்ட 
L 

கண்போன்றமாமன்மகள்கண்மணிப்பாவையன்ன 
andler daughter, பெண்பாலமிர்தின்னலம் பெற்றதும் பொற்பச்செங்கோல் 
tingdion . தண்பான்மதிதோய்குடைதண்ணிழற்பாயவாறும் . 

இ - ள் . அவளிடத்து அமிர்தையொத்த இனியநலத்தைப் பெற்றபடி 
யும் , செங்கோல் பொலிவுபெறாநிற்பக் குடை நிழலைப் பரப்பினபடியு 
மென்க . 

தன்னுடைய மாமன் மகள் , அவன் கண்போன்ற மகள் , அவன் தேவி 
யுடைய வேலெனச் சேந்து நீண்ட கண்மணியிற் பாவையன்னபெண் . 
" உண்கண் மணி வாழ்பாவை " என்றார் பிறரும் . வேல்படும்பொழுதே 
புண்ணும் உடனே நிகழ்தலிற் புண்தோய்த்தென்றார் . தோய் , உவம் 
வாசகம் . குடை , எழுவாய் . குடைத்தண்ணிழலும் , பாடம் . உசு . 


While reigning 


to obtain merit . 


27. திறைமன்னருயப்பத்திருநிற்பச்செங்கோனடப்பக் 

குறைவின்றிக்கொற்ற முயரத்தெவ்வர்தேர்பணிய 
(orminates therhgion உறைகின்றகாலத்தறங்கேட்டுருமுற்றபாம்பின் 

அறிவன்னடிக்கீழரசஞ்சித்துறந்தவாறும் . 
இ - ள் . உயப்ப நிற்ப நடப்ப உயரும்படி தேர்பணிய வீற்றிருக்கின்ற 
காலத்தே அறத்தைக்கெட்டு உருமேற்றின் ஓசை கேட்ட பாம்பு போல அர 
சாட்சியையஞ்சி அறிவனடிக்கண்ணே துறந்தபடியுமென்க. 

இவன் துறவு கூறவே எல்லார் துறவு முணர்த்திற்று . குறைவின்றி , 
மத்தி மதீபம் . உய்ப்ப , செலுத்த . நிற்ப , கெடாது நிற்ப . உஎ . 

குறைவின்றி should be applied to the five things which it qualifies, as குறைவின்றி 
திறைமன்னருயப்ப , & c. 

பயாசடைய 
28. கோணைக்களிற்றுக்கொடித்தேரிவுளிக்கடல் சூழ் 

வாண்மொய்த்ததானையவன் றம்பியுந்தோழன்மாரும் 
Scarga ; he altains பூண்மொய்த்தபொம்மன் முலையாரும்புலந்துறப்ப 
Motacia, alsorption . - வீணைக்கிழவன் விருந்தார்கதிச்சென்றவாறும் . 

இ - ள் . மாறுபாட்டினையுடைய களிறு முதலியவற்றைச்சூழ்ந்த காலா 
ளையுடையவனுடைய தம்பியும் , தோழர் நால்வரும் , தேவியரெணமரும் 
இந்நிலத்தைவிட்டுச் சுவர்க்கம் பெறத் தான் வீடுபெற்ற படியுமென்க . 

இவனை ஒழிந்தோர்க்கு வீடுபெற நல்வினையின்று, தென்புலமருங்கின 
வீண்டு நிறைய வென்றாற்போல . புலம் , நிலமாம் . " எண்மரும் ஏயபெ 
ண்ணொழித் திந்திரர்களாய்த் தூயஞான மாய்த் துறக்கமெய்தினார் என்று 
தேவியரை முற்கூறி " ஐவருந் திருவின்றோற்றம்போல் தேவராயினார் " 


His brothers and his 
family die and go to 


ச 


பதிகம் . 


என்று பிற்கூறுவாராதலான் முலையாருந்தம்பியுந் தோழன் மாருமெனல் 
வேண்டுமாயினும் ஆண்பால் சிறப்புடைமையின் முற்கூறினார் . இப்பாட் 
டுக்காமத்தை விளைத்தலின் அதிற்பற்றற்று விரைய வீடுபெற்றமைதோன்ற 
வீணைக்கிழவன் விருந்தார்கதிச்சென்றான் என்றார் . ஐ , அசை . உ வு . 


வீணைக்கிழவன் , one skilled in music , Jivagan . புலந்துறப்ப , to leave this world for 
Swarga , the heaven of reward and enjoyment. விருந்தார்கதி is beatitude, the renewed 
state. 


and obtained the 
spiritual state , his 
history is declared 
for the benefit of 

the world . 


29. தேன்வாயுமிழ்ந்தவமிர்துண்டவன் போன்று செல்வன் 
கடன் ison , வான்வாய்வணக்குக்குலத்தார் முலைப் போகம் வேண்டா 

ஏனோரு மேத்தவவனெய்தியவின்பவெள்ளம் [ ன் 

ஈனோர்க்குரைப்பாம்பதிகத்துளியன்றவாறே. 
இ - ள் . அழியாத செல்வத்தையுடையவன் தேனை உமிழ்தற்குக் காரண 
மாகிய அமிர்தத்தைஉண்டவனை ஒத்து , வானிடத்து மகளிரை அழகால்வண 
க்கும் நலத்தாருடைய போகத்தை வேண்டானாய் , எல்லாருமேத்த அவன் 
வீட்டிலே கேவலமடந்தையை நுகர்ந்தபேரின்பத்தையும் பதிகத்தில் நட 
ந்த நெறியே இவ்வுலகிலுள்ளோர்க்கு உரைப்பாமென்றாரென்க . 

உமிழ்ந்தவமிர்து , நிலம்பூத்த மரம்போனின்றது . இன்பவெள்ள 
த்தையும் என்று ஐ உருபும் உம்மும் விரித்து , " கல்லார்மணி " என்னுங் 
கவி முதலியவற்றின் உம்மைகளுக்கு இரண்டாவது விரித்து , உரைப்பாமெ 
ன்பதெனொடு முடிக்க. இது முற்கூறிய வீட்டையுட்கொண்டு கூறி அதிற் 
பயனுங்கொண்டு கூறினார் . உக . 


வணக்கும் , excelling in beauty . ஏனோர் , men of all kinds . ஈனோர் , men of this world . 


பதிகம் முற்றுப்பெற்றது . 


நாமகளில.ம் பம் . * 


aasea 


The Author enters 
upon a description of 

the country . 


நாட்டு வளம் 
நாவீற்றிருந்த புலமாமகளோடுநன்பொற் 
பூவீற்றிருந்ததிருமாமகள் புல்லநாளும் 4 
பாவீற்றிருந்தகலை பாரறச்சென்று கேள்விக் - 

கோவீற்றிருந்தகுடி நாட்டணிகூறலுற்றேன் . 
இ - ள் . பாவிலே வீற்றிருந்த கலைகளைத்தட்டற நடந்த கேள்விக்கோத் 
தன்னை நாமகளொடு திருமகள் வெறுப்பின்றி நாடோறும் புல்லும்படி 
தான் வீற்றிருந்ததற்குக் காரணமான நாட்டழகைக் கூறலுற்றேனென்றா 


ரென்க . 


கேள்விக்கோவெனவே , கல்வியுஞ் செல்வமும் பெற்றதேனும் அ 
வை நாடோறும் புதிதாக நிகழ்கின்றமை தோன்றப் பின்னும் புல்லவென் 
றார் . இனி அவர்கள் நாட்டிலே புல்ல என்றுமாம் . நய . 


The country called 


with delicious fruit . 


மப 31. காய்மாண்டதெங்கின் பழம்வீழக்கமுகினெற்றிப் 

பூமாண்ட தீந்தேன்றொடை கீறிவருக்கை போழ்ந்து 
Yamangadan:aborne தேமாங்கனி சிதறிவாழைப்பழங்கள் சிந்தும் 

ஏமாங்கதமென்றிசையாற்றிசைபோயதுண்டே 
இ - ள் . பழம் விழுதலாலே கீறிப் போழ்ந்து சிதறிச் சிந்தும் ஏமாங் 
கதமென்று பெயர்கூறப்பட்டு, இசையாலே திசையெல்லாம் போயதோர் 
நாடுண்டென்க . 


* The first book is called நாமகளிலம்பம் , Sarasvati - Chapter , as it relates to the 
birth and education of Jivagan , under the auspices of the goddess of learning . 
The Hindus have neither an Apolls , nor the Muses . But to Sarastati ; their 
Minerva , the poets are supposed to be indebted for their skill and inspiration, on 
which account she has received the following names : கலைமகள் , the goddess of science, 
சொற்கிழத்தி , the mother of words , பனுவலாட்டி , the patroness of the arts , ஞான மூர்த்தி , 
the personification of widom , நாமகள் , the mistress of eloquence , இசைமடந்தை , the 
lady of music , வாக்காள் , the queen of speech , வெள்ளை மேனியாள் , the fair onn . She is 
said to be the wife of Brahma, or according to some of Dharma . Her name 
Sarasvati comes from sar to move , to flow , ( whence the name of a river ) ; or from 
30 with , rasa flavour , taste . The Jainas have also a female deity of this name 
peculiar to themselves . 

இலம்பம் or rather இலம்பகம் is synonymous with அத்தியாயம் : both are Sanscrit 
words, meaning a chapter or section which is appropriated to the relation of one 
.complete event , such as a marriage or a victory . 


ண 


யசு 

நாமகளிலம்பம் . 
இனி வீழப்பழங்கீறிப்போழ்ந்து சிதறிச்சிந்துமெனச் செய்விப்பதன் 
தொழிலுமாம் , விண்டென்பது போல . வீழவென்னும் எச்சம் கார 
காரியப்பொருட்கண் இறந்தகாலம் உணர்த்திற்று . ஒழிந்த எச்சங்கள் ஈண் 
ச்ெசெய்வ தன்தொழின் மேற்று . பூமாண்ட தீந்தேன்றொடை , பொ 
லிவுமாட்சிமைப்பட்ட தேன்போல இனிய நீரையுடையதாறு . " தகை 
செய்தீஞ்சோற்றினீர்ப்பசுங்காய் " என்றார் பிறரும் . இனித்தேனுந் தாறு 
மென உம்மை விரித்தலுமாம் . வருக்கை, ஆகுபெயர். நக . 

காய்மாண்ட , the best of fruit . வருக்கை , jack fruit . 


Description of the 
clouds and rain . 


R 


வேறு . 
32. இலங்கலாழியினான்களிற்றீட்டம் போற் 
சமான 

கலங்குதெண்டிரை மேய்ந்துகணமழை 
பொலங்கொள் கொன்றையினான் சடைபோன்மின்னி 

விலங்கல் சேர்ந்து விண்ணேறிவிட்டார்த்தவே . 
இ - ள் . கணமழை சக்கரவத்தி களிற்றீட்டம்போலே திரையைப்பரு 
கிச் சூன் முதிருமளவும் மலையைச் சார்ந்து , பின்பு விண்ணிலே ஏறிச் சடை 
போல மின்னி , வாய்விட்டார்த்தன என்க . 
மறுகுகின்ற தெண்டிரை, ஆகுபெயர். ஙஉ . 

Quisquid, a brilliant ring. Door, here ocean . Qurvå Qend , gold - like. 
“ Like a herd of elephants belonging to some resplendent Empe 
ror , the gregarious clouds , having grazed on the clear waves of the 
troublous ocean , darting lightnings, resembling the beautiful golden 
flowers of the Condrai on the dark hair of Siva, having reached the 
mountains and climbed the sky , wide opening bellowed aloud . " - Ellis. 

meme 
33. தேனிரைத்துயர்மொய்வரைச்சென்னியின் 

மேனிரைத்து விசும்புற வெள்ளிவெண் 
கோனிரைத்தன போற்கொழுந்தாரைகள் 
வானிரைத்து மணந்து சொரிந்தவே . 


The rains poured down in 
torrents like silver arrows. 


Gun 


இ - ள் . வான் ஒன்றின் மேலொன்றாக நிரைத்துத் தம்மிற்கூடித் தேனி 
முல் நிரைத்துயர்ந்தவரைத்தலையிலே வெள்ளியாற்செய்த வெள்ளிய கோல் 
களை விசும்புற நிரைத்தாற்போலத் தாரைகளை நிரைத்துச் சொரிந்தன 
வென்க . நங . 

நிரைத்து , in an orderly manner . மணந்து , joined together . 


t 


" On the top of the high and clustering mountains, covered with 
honey - combs , when the clouds had gathered together, their abundant 
streams, resembling lucid rods of silver , uniting filled the whole heavens 
and poured down in torrents . ” - Ellis . 


நாட்டுவளம் . 


எ 


பா 
hort 


terraces , 


Gu 

34. குழவிவெண்மதிக்கோடுழக்கீண்டுதேன் 
Andlooked white nnd reli, முழவினின்றதிர்மொய்வரைச்சென்னியின் 
tire the fuge flying upon the இழியும் வெள்ளருவித்திரள் யாவையுங் 

குழுவின்மாடத்துகிற் கொடிபோன்றவே . 
இ - ள் . வரைத்தலையினின்று இழியும் வெள்ளருவித்திரள் யாவையும் , 
பிறைக்கோடுழுதலின் இறால் கிழிந்துவரைத் தலையினின்று இழியுந்தேன் 
திரள்யாவையுந் திரட்சியையுடைய மாடங்களில் துகிற்கொடியையொத் 
தனவென்க . 

முழவுபோல அதிர்தல் இரண்டிற்கும் ஏற்றுக . வெண்டுகிலென்றுங் 
கோபத்தன்ன தோயாப் பூந்துகிலென்றுங்கூறலின் துகில் வெண்மை செம் 
மை இரண்டற்கும் பொது . ஙச . 


After தேன் , திரன் யாவையும் should be taken . 


round the neck of Indra, 
bringing with it precious 
stones, as from the casket 

of Indira . 


35. இலங்கு நீண்முடியிந்திரன் மார்பின் மேல் 
ந Aind ral like astring or pearls விலங்கிவீழந்தமுத்தாரமும் போன்றவை 

நலங்கொள் பொன்னொடுநன்மணிசிந்தலாற் 

கலன்பெய்பேழைகவிழ்த்தவும் போன்றவே . 
இ - ள் . அவ்வருவிகடாமே விழுகின்றபொழுது இந்திரன் மார்பின் 
மேலே வீழந்த முத்து வடத்தையுமொத்து , அவை பொன்னையும் மணியை 
யுஞ் சிந்துதலின் அவன் ஆபரணப்பெட்டி தான் கவிழ்க்கப்பட்ட ஆபர 
ணங்களையுமொத்தனவென்க. 

இது நீரிற்குவமை கூறினார் . விலங்கி வீழ்தல் , பிணைத்திட்டமாலை 
போல் வீழ்தல் . கவிழ்த்த , தொழிற்பெயர் . சிந்துதல் , உள் நிறைதலில் 
தெறித்தல் . நரு . 

கலம் , jewels. 


இவன்பா 


Diffusing its blessings from 


the hands of the liberal, 


36. வள்ளற்கைத்தலமாந்தரின்மால்வரைக் 

கொள்ளை கொண்ட கொழுநிதிக்குப்பையை 
place to place, like gins fron உள்ளமில்லவர்க்கூர்தொறுமுய்த்துராய் 

வெள்ளநாடுமடுத்து விரைந்ததே . 
இ - ள் . வெள்ளமானது வண்மையையுடைய கையினைத்தன்னிடத்தே 
யுடையநன்மக்களைப்போலே நிதித்திரளை மடிந்திருப்பார்க்கு ஊர்தொறுங் 
கொடுப்பதாக நாட்டிலே மூகஞ்செய்து விரைந்ததென்க . 
உய்த்து , உய்ப்ப . உராய் , பெயர்ந்து . 


கூசு . 


உள்ளமில்லவர் , to the indigent . 


3 


precious things of the 

1.ountains. 


38. வீடில்பட்டினம்வௌவிய வேந்தெனக் 
that the people ancied the மோடுகொள்புனனமூரிநெடுங்கடல் 
யவு 

நாமகளிலம்பம் . 
37. மையல்யானையின் மும்மதமார்ந்து தேன் 
Bringing along with the ஐயபொன்ன சும்பாடியளைந்துராய்ச் 6 ம் 
செய்யசந்தனந்தீம்பழமாதியா 

1 
நையவாரி நடந்தது நன்றரோ. 
இ - ள் . அவ்வெள்ளம் மூன்று மதமுமுள்ளே நிறைந்து 
தேனைப்பூசி விய 
ப்பை உடைய பொன்னசும்பை அளைந்து பெயர்ந்து , சந்தனம் பழமென் 
கின்றவை முதலாகப் பிறவற்றையும் இழந்தோமென்று காடுவருந்தும்படி 
வாரிப் பெரிதாக நடந்ததென்க . 

உண்டு பூசி அளைந்து செருக்கி நாட்டைநோக்கி நடந்ததென்றார் . குறி 
ப்பு ஐய , உரிச்சொல்லீறு திரிந்தது . நன்று , பெரிதாகும் . நஎ . 

Before cou the nom . sIQ should be understood . Qadiretto is the subject under 
stood here , and in the following stanza . 

காடுகையரிக்கொண்டுகவர்ந்து போய் 

நாடு முற்றிய தோவெனநண்ணிற்றே . 
இ - ள் . புனலானது குடிநீங்குதலில்லாத பட்டினத்தைக் கொள்ளை 
கொண்டவேந்தெனத் திரைகளாகிய கைகளாலே காட்டை அரித்தல் கொ 
ண்டு அப்பொருள்களை உள்ளடக்கிக் கொண்டு போய்க் கடல்நாட்டை வ 
ளைத்ததோ என்று மக்கள் வருந்தும்படி அந்நாட்டை நண்ணிற்றென்க. 
வீடில் , விகாரம் . நவு . 


So abundant was the flood , 


sea had rolled over them . 


வேறு . 


the sea .. 


39. திரைபொருகனைகடற்செல்வன் சென்னிமேல் 

G 
Theriver appearel as if she நுரையெனுமாலையை நுகரச்சூட்டுவான் 
garland orer her hutand சரையெனும்பெயருடைத்தடங்கொள்வெம் முலைக் 

குரைபுனற்கன்னிகொண்டிழிந்ததென்பவே . 
இ - ள் . கடலாகிய தன் கணவன் நுகர்தற்கு முற்கூறிய பொருள்களை 
உள்ளடக்கிக்கொண்ட கன்னி அவனுக்குச் சூட்டுதற்குத் தன் தலைமேல் 
நுரைய - கிய மாலையைக்கொண்டிழிந்ததென்க. 

சரையுவென்னும் பெயரினையுந் தடமாகிய விரும்பிய முலையினையுமு 
டைய புனலாகிய கன்னி , முலைபொற்சுரத்தலின் முலையாம் . கொள் 
முலை , வினைத்தொகை . கன்னி என்னும் விசேடிக்கப்படுஞ்சொல்லை நீர் 
விசேடித்து அஃறிணை ஆக்குதலின் இழிந்ததென்றார் . என்ப , அசை. 
இது புற நடையாற்கொள்க , இவ்விதி மேலுங்கொள்க . கக . 


குட்வொன் , fut . verb Part . 


நாட்டு வளம் . 


The people hasten to repair 
the damges made by 

the flood . ) 


40. பழங்கொடெங்கிலையெனப்பரந்து பாய்புனல் 
வழங்கமுன்னியற்றிய சுதைசெய்வாய்த்தலை 
தழங்குரற்பம்பையிற்சாற்றிநாடெலாம் 
முழங்குதீம்புனலகமுரிய மொய்த்தவே . 


T 


இ - ள் . புனலாலே வாய்க்காலுட்கரை முறிதலின் நாட்டிலுள்ளா 
ரும் பறையினாலே சாற்றி வாய்த்தலையிலே மொய்த்தார் படலிடுதற்கு 
என்க . 

பழங்கொடெங்கு , காய்த்ததெங்கு . இலை , நெருக்கத்திற்கு , இலை 
யெனப் பாய்புனல் பரந்து . வழங்கும்படி நீர்வரத்து அறிந்து முன்னே 
படுத்த வாய்த்தலை . தழங்கு குரல் , விகாரம் . சய . 

சுதை செய்வாய்த்தலை , anicut . 
Spreading abroad like the leaves of the fruit - bearing cocoa , the flow 
ing waters advanced : near the canals firmly compact in ancient time 
with cement , all the country people , speaking by the far - resounding . 
voice of the tabor , gathered together as the sweet water roaring aloud 
burst the interior . " - EN 


And bring the waters to 

the reservoirs ., 


41. வெலற்கருங்குஞ்சரம் வேட்டம்பட்டெனத் 
B 

தலைத்தலையவர்கதந்தவிர்ப்பத்தாழ்ந்து போய்க் 
குலத்தலைமகளிர்தங்கற்பிற்கோட்டகம் 

நிலைப்படாநிறைந்தன பிறவுமென்பவே . 
இ - ள் . முன்பே வெலற்கருங்குஞ்சரம் பின்பு வேட்டம்பட்டால் 
அதனைப்பறிக்கோற்காரர் குத்தி விலக்குமாறுபோல வாய்த்தலை இடந்தோ 
றுமிடந்தோறும் நாட்டினுள்ளார் படலிட வாய்க்கால் தணிந்து போதலா 
லே மகளீர் கற்புப்போலே கோட்டகமும் பிறவு நிலைப்படாவாய் நிறைந் 
தனவென்க. 

குஞ்சரத்திற்கு வாய்க்கால் உவமிக்கும் பொருள் . கோட்டகம் , 
பயிருடைத்தான நீர்நிலை . பிற , ஏரி முதலியன. சக . 

“ As the untamed elephant caught in the toils, so the people having 
abated the fury of the waters , they run slowly and fill the fields and ad 
jacent grounds abundantly , as the hearts of women with knotted hair 
are filled by chastity . " - Ellis . 


The noise of the waters , & c . , 


42. கவ்வையுங்கடும்புனலொலியுங்காப்பவர் 

செவ்வனூறாயிரஞ்சிலைக்கும்பம்பையும் 
on as the resounding of the எவ்வெலாத்திசைதொறுமீண்டிக்காரொடு 

பௌவநின்றியம்புவதொத்தவென்பவே . 
இ - ள் . படலிட்டதினின்றுங் குதித்து வழீஇய புனலொலியும் , கரை 


ocean and the clouds . 


The cattle were abundant, 
feeding , and ready for 

ploughing. 


4 


செறி மருப்பேற்றினஞ்சிலம்பப்பண்ணுறீஇப் 
உய 

நாமகளிலம்பம் . 
காப்பாருடைய கவ்வையும் , பறை ஒலியும் , எல்லாம் எல்லாத்திசைகளி . 
னும் ஈண்டிக் காருங் கடலு மாறாமன் முழங்குவதொத்தவென்க . 
செவ்வன் , நேரே . 

| 
“ The murmering of the pure and quickly flowing water, the cries of 
those who carefully guard them , their tabors resounding in a hundred 
thousand places; all this fills the horizon with uproar , and may be said 
to resemble the bellowing of the ocean conflicting with the clouds . " - Ellis.. 

43. மாமனுமருகனும் போலுமன்பின 

காமனுஞ்சாமனும்போலுங்காட்சிய 
பூமனுமரிசிப்புல்லார்ந்த மோட்டின 

தாமினமமைந்துதந்தொழிலின்மிக்கவே . 
இ - ள் . தம் உழவுதொழிலிலே மிக்கனவாகிய எருமை முதலியன 
தாம் அன்பின , காட்சிய , பூமன்னும் அரிசிப்புல் என்கின்றவற்றைத் தின்ற 
வயிற்றினவாய்த் திரளமைந்து நின்றனவென்க. 

இதற்கோர் சொல் வருவிக்க. ஒன்றுக்கொன்று பிற்படில் வருந்துமெ 
ன்று அன்புகூறினார் . சாமன் , காமன் தம்பி . " ஆவயிற்குறிப்பே ஆக்க 
மொடு வருமே " என்றதனால் ஆக்கம் விரிக்க . 

The comparisons here are rather strange . The last words of the three first 
lines are வினைக்குறிப்பு . 

TUnited in affection as a father - in - law with his son - in - law , appearing 
like Cámen the god of love and his brother Sámen , having filled them 
selves with flowers, corn and grass, yoked each with his own kind and 
well trained to labour . " - Ellis .. 

44. நெறிமருப்பெருமையினொருத்தனீளினஞ் 


சரி.. 


ies 


இ 


A multitude of ploughmen 

begin their works 


பொறிவரிவார லினமிரியப்புக்குடன் 

வெறிகமழ்கழனியுளுழுநர்வெள்ளமே . 
இ - ள் . அங்கனநின்ற அறல்பட்ட கொம்பினையுடைய எருமைச் 
சாதியிற் கடாவாகிய பெரிய திரளெருத்தினமென்கின்றவற்றைப் பூட்டி 
வராலிரிய அவற்றுடனே இழிந்து கழனியிலே உழுவார் வெள்ளமென் 
னும் எண்ணாயினாரென்க. 

" ஏர்புடைத்தென்ப எருமைக்கண்ணும் " என்பதனால் ஒருத்தல் என் 
றார் . சிலம்ப , முழங்க. பொறி , விளக்கம் . சச . 

Qalacri is a great number, hyperbole. 
“ Large droves of young males of the buffalo species , with branching 
borns , and of oxen , with contracted horns , bellow around ; having yoked 
these for tillage , while the variegated varal- fish fled Scared away, then 
descended into the well - watered fields, perfumed by various scents, a 
multitude.of ploughman . " - Ellis. 


நாட்டுவளம் . 


People Bow and plant, 
adoring Providence . 


ta 45. சேறமை செறுவினுட்செந்நெல்வான் முளை 

வீறொடு விளைகெனத்தொழுது வித்துவார் 
நாறிது பதமெனப்பறித்து நாட்செய்வார் போ 

கூறியகடைசியர் குழாங்கொண்டேகுவார் . 
இ - ள் . அங்கனம் உழுவார் (நிலமகளைத் தொழுது சேறுசமைந்த செய் 
யிலே முளையை விளைகவென்று வித்துவார் , இந்நாற்றுச் செவ்வி என்று 
பறித்து அதிலே நாட்கொண்டு வைப்பார் , முன்னைநாளே எமக்கென்று 
கூறிவைத்த கடைசியர் திரளைக்கொண்டேகுவாராயினாரென்க . 

இத்துணை நிலத்திற்கு இத்துணைக் கடைசியரென்று கூறியவென்று 
மாம் . சரு . 

நாறு for நாற்று, by syncope . 

46. முலைத்தடஞ்சேதகம் பொறிப்பமற்றவர் 
While planing,the fishjump on குலைத்துடன் பதித்தலிற்குதித்து வாட்கயல் 
that spontaneously Cours from புலத்திடைக்கவரிகன்றூட்டப்போந்தபால் 18 

நிலத்திடைப்பாய்ந்தவைபிறழுநீரவே . 
இ - ள் . அக்கடைசியர் முலைப்பரப்பிலே சேறுதெறிப்ப முடியைக் 
குலைத்து எல்லாரும் நடுதலின் வெருவி நடாத இடத்தே குதித்த கயல் 
அவர் நெருங்குதலில் பால் நிலத்திடத்தே பாய்ந்தவை அதிலே கிடந்து 
பிறழுநீர அந்நிலமென்க. 

மற்று , வினைமாற்று . குறிஞ்சி நிலத்தே கவரி தன்கன்றையூட்டுதலான் 
அதற்கு மிக்குச் சொரிந்த பால் மறைத்த நிலத்திடை என்க . " கவரியுங் 
கராமு நிகரவற்றுள்ளே " என்பதனால் கன்றென்றார் . சசு . 


the buffales .. 


சேதகம் , mud , mire . 


into the lotus leaves , and the bees 


heads of the working women . 


47. பாற்சுவையறிந்தவைபழனத்தாமரை 
The fruit drink the milk,and jamp மேற்செலப்பாய்தலின்வெரீஇயவண்டினங் 
is thenceJump uponthe ornamented கோற்றொடிநுழைச்சியர் முத்தங்கோப்பவர் 

ஏற்றிய மாலைத்தேனிரியப்பாய்ந்ததே. 
இ - ள் . அக்கயல்கள் உண்டு பாற்சுவையை அறிந்து நீரன்மையில் 
மரைமேலே செல்லப் பாய்தலின் அதற்கு வெருவி எழுந்தவண்டினம் நு 
ழைச்சியர் முத்தைக்கோப்பவர் சூடினமாலையில் தேனினங்கெடும்படி 
பாய்ந்தனவென்க. தெரிந்தனவும் பாடம் . சஎ . 


தா 


வெரீஇ , verbal past part . 


43. இரிந்ததேன்குவளையினெற்றிதைவா 
The various kinds oflees • முரிந்து போதவிழ்ந்து கொங்குயிர்க்கு முல்லையின் 

அரும்பு சேர்ந்தணிஞிமிறார்ப்பவாய்பதம் 
விருந்தெதிர்கொண்மெனத்தழுவி 

வீழ்ந்ததே. 


interchange places. 


வகை 


22 


நாமகளிலம்பம் . 


இ - ள் . முல்லையின் அரும்பு போதாய் அவிழ்ந்து , தேனைச்சொரியப் 
படுங்குவளையினெற்றியிலே முன் பிரிந்த தேனினம் சேர்தலாலே அதிலி 
ருந்த ஜிமிறுகள் முரிந்தார்ப்பு , அக்தேனினம் இவ்வழகிய உண்வை நுமக் 
கு விருந்திடுகின்றேம் , இதனை ஏற்றுக்கொண்மினென்று கூறினாற்போல 
அவற்றைத்தைவர , அஞ்ஞிமிறுகள் தேனினத்தைத்தழுவி அதிலே வீழ்ந் 
தனவென்க. 
கொண்மின் , விகாரம் . இவற்றால் நில மயக்கம் கூறினார் . சவு . 

தைவர = தடவ , shampooing, stroking. 


49. வளமுடிநடுபவர்வரம்பில்கம்பலை 

இளமழைமுழக்கெமைஞ்ஞையேங்கலின் 
ploughmen, the peafowls rejoice, அளமருகுயிலினமழுங்கிப்பூம்பொழில் 

உளமெலிமகளிரினொடுங்குமென்பவே . 


At the thundering noise of the 


and the cuckoos are sorrowful. 


இ - ள் . 


நடுபவர்கம்பலையைக் கார்செய்யத் துடங்கின மழை முழக் 
கென்றுட்கொண்டு மயில் ஆரவாரித்தலின் , கம்பலையை மழை என்று அல 
மருகின்ற குயிலினம் உண்மையென்று வருந்திப்பிரிந்தமகளிரைப் போலே 
பொழிலிலே குவிந்திருக்குமென்க . 

மீண்டு நடவுத்தொழின் முதலாகக் கூறுகின்றார் . சக . 
அஎமரு for அலமரு , எ and a being interchangeable letters . 

The Koil ( cuckoo ) 
does not like rain and thunder ; but the peafowls rejoice in them . 


swans, to the astonishment 

of the peafowls. 


50. வளைக்கையாற்கடைசியர்மட்டுவாக்கலில் 
what the wait prople ans , திளைத்தவர் பருகியதேறற்றெத்துழிக் 
is drunk by the naughty களிப்பவுண்டிளவனங்கன்னி நாரையைத் 

திளைத்தலிற்பெடைமயிற்றெருட்டுஞ்செம்மற்றே. 
இ - ள் . கடைசியர் கையாலே மதுவை வார்த்தலில் தொழிலிலே இடை 
விடாது பயின்றவர் உண்ட தேறல் மிக்குச் செறிந்த இடத்தே காம இன்பம் 
அறிந்த அன்னம் அதனையுண்டு , காம இன்பம் நுகர்ந்தறியாத நாரையைப் 
புணர்தலின் அதனைக் கண்டு மயிற்பெடை தன்மயிலைத்தெருட்டும் தன் 
மைத்தென்க. 

" திளையாவருமருவி " என்றார் பிறரும் . பெடையென்றும் மயிலென் 
றும் பிரிக்க . நீர் கள்ளுண்டு இதுபோன் மயங்கன்மின் என்று தெருட்டி . 
ற்று . இனி மயிலைக்கண்டால் கள்ளின்களிப்புத் தீருமென்றலின் இது 
தெருட்டிற்றென்றுமாம் . ருய . 


திளைத்தவர் , those who are accustomed , தேறற்றெத்துழி , i . e . தேறல் toddy , தெத்து , satiated . 
உழி , when , திளத்தலில் , when joined together. செம்மற்று, of such kind , குறிப்பு வினைமுற்று . 


நாட்டுவளம் . 

. 


உங 


The men while weeding , think 
the Kuvalaiflowers to be the eyes , 
and the lotus to be the faces of 
their women , and without 
weeding , are singing . 


கண்ணு முக 


The splashing of the water causes 

the water birds to fly about. 


51. கண்ணெனக்குவளையுங்கட்டலோம்பினார் 

வண்ணவாண்முகமெனமரையினுள் புகார் 
பண்ணெழுத்தியல்படப்பரப்பியிட்டனர் 

தண்வயலுழவர்தந்தன்மையின்னதே . 
இ - ள் . காதல்மகளீர் முகமென்றுட்கொண்டு தாமரையாகிய களையின் 
அருகு செல்லாதவர் அவர்கள் கண்ணென்றுட்கொண்டு சூடுதற்குப் பறிக் 
கும்குவளையையுங் களைபறித்தலைப் பரிகரித்துப் பண்ணை எழுத்தின்வடிவு 
தோன்றப் பாடினாராதலின் உழவர் தன்மை இப்படி இருந்ததென்க . 

தாமரையைக் " கடவுளொண் பூவடைதலோம்பி " எனக்கூறுதலா 
னும் அவர் பறியாராயிற்று . மரையினுள்ளும் என்னும் உம்மையில் சொல் 
லெஞ்சுபொருட்கிளவியான் செஞ்சொலன்மை உணர்க . 
மும் காதன்மையைத் தோற்று வித்தலின் அதற்கேற்கப் பாடினாரென்க. 
குவளையும் , உம்மை சிறப்பும்மை . ஓம்பினார் , வினையெச்சமுற்று . உள் 
புகார் , தொழிற்பெயர் . ருக . 

52. நித்திலப்பந்துடனீன்றுபாதிரி 

ஒத்த பூவுடற்றிய நாவினாகினால் 
தத்து நீர்நாரைமேலெறியத்தண்கடற் 

பைத்தெழுதிரையெனப்பறவையாலுமே. 
இ - ள் . தத்து நீர் முத்துப்பந்து போலும் சினையைச் சேரவீன்று தனது 
நாவிற்கொத்த பாதிரியினது பூவைக்கெடுத்த நாவினையுடைய நத்தையா 
லே நாரை மேலே எறிய அப்பறவை திரையென மெல்ல எழுந்து ஆலு 
மென்க . 

இது வேண்டினவளவிலே நீர் பாய்கின்றமை கூறினார் . நித்திலப்பக் 
து , உவமைத்தொகையின்வந்த ஆகுபெயர் ; கந்திருவவழக்கமென்றாற் 
போல . ஈன்று , உடையவென்க. ருஉ . 

53. சொல்லருஞ்சூற்பசும்பாம்பின்றோற்றட்போன் 
The paddy tales proutins மெல்லவேகருவிருந்தீன்று மேலலார் 

செல்வமேபோற்றலை நிறுவித்தேர்ந்த நூற் 
hang down their heats as the கல்வி சேர்மாந்தரினிறைஞ்சிக்காய்த்தவே . 

இ - ள் . நெல்லானவை கருத்தங்கியீன்று குடிப்பிறவாதார் செல்வமே 
போல் தலையை நேரேநிறுத்தி கல்விசேர் மாந்தரைப்போல் வளைந்து மிக 
விளைந்தனவென்க. 

சூலுண்டென்று சொலற்கரிய . மெல்ல , ஒழுக . தேர்ந்த , மெய்ப் 
பொருளை ஆராய்ந்த . தாறு படுநெல்லென்றாற்போலக் காய்த்தவென் 
றார் . ருங . 

Qard , paddy, rice, the subject; the predicate is sruss. This construction is 
called 

ஆற்றொழுக்கு , because the subject and predicate are in natural order. The simily 
in the stanza is much admired . See Nannul Sutram 453 . 


RRUAacil 


up , look like pregnant snakes , 
and stand upright as the mean 
when prosperous ; and when ripe 


deeply learned . 


நாமகளிலம்பம் . 


The paddy when grown was 

luxurient .. 


54. மீன்கணினளவும் வேற்றிடங்களின்மையால் 

தேன்கணக்கரும்பியல்காடுஞ்செந்நெலின் 
வான்புகழ்களிறுமாய்கழனியாக்கமும் - 

ஊன்கணார்க்குரைப்பரிதொல்லென்சும்மைத்தே. 
இ - ள் . மீனினது கண்ணளவும் பாழ் நிலம் இன்மையான் மக்கட்குப் 
புகழ்தலரிதாய் வானிலுள்ளார் புகழ்கின்ற கழனியில் தேனிறாலினது திர 
ட்சியை உடைய கரும்பு வளர்ந்த காடும் , யானைநின்றான் மறையும் செந் 
நெல்லினது முதிர்ச்சியும் ஒல்லென்கிற ஓசை உடைத்தாயிற்றென்க. 

முன் விளைவுகூறி இது முற்றினபடி கூறினார் . மீன்கண் மிகவும் உருட்சி 
யுடைமையின் இடங் குறித்தலரிது . ருச . 

Take ஊன்கணார்க்குரைப்பரிது before தேன்கண, வான் புகழ் before கழனி , and களிறுமாய் before 
QosQsala . The construction is complicated, and is called QEr scor @ aLQ QurGa Gerar. 
கண for கணம் , multitude. சும்மைத்து , sounding. 


The work people being well 
drunk with toddy go forth to 

reap . 


55. ஆய்பிழிவிருத்துவண்டயிற்றியுண்டுதேன் 

வாய்பிழிகுவளைகள் சூடிமள்ளர்கள் 

தேய்பிறையிரும்புதம்வலக்கை சேர்த்தினார் 
17 

ஆய்செநெலகன்றகாடரிகுற்றார்களே. 
இ - ள் . உழவர்கள் பிழியை வண்டையூட்டிப் பின்பு தாமும் உண்டு 
குவளையைச் சூடிப் பிறைபோலும் அரிவாளைத் தங்கையிலே எடுத்தார் ; 
எடுத்துச் செந்நெற்காட்டை அரியலுற்றாரென்க. 

குவளையை , ஈண்டுக்களிப்பால் பறித்துச் சூடினார் . காடு , பெருமை 
கூறிற்று , எறிகுற்றாரும் பாடம் . விருத்துவண்டு , வல்லெழுத்திடை 
மிகும் என்னாதொற்றென்ற மிகுதியால் இயல்புக்கணத்துக்கண்ணுமெல் 
லொற்றுத்திரிந்தது . ருரு . 


விருத்து for விருந்து . 


They reap the paddy, and 


56. வலியுடைக்கைகளான்மலர்ந்ததாமன 

மெலிவெய்தக்குவளைகள்வாடக்கம்பலம் தர் 
rule standins the mountain . பொலிவெய்தப்பூம்பொய்கைசிலம்பிப்பார்ப்பெழ 

மலைபடவரிந்து கூன் குயங்கைமாற்றினார் . 
இ - ள் . அந்நெல்லை அரிதற்குத்தக்க வலியுடைக் கைகளாலே வருந்த 
வாடக் கம்பலம் பொலிவெய்துதலால் பார்ப்பு முட்பட ஆரவாரித்தெழ 
அரிந்திட்டு வளைந்த அரிவாளை மாற்றினாரென்க . 

முன்களைபறியாதவற்றை ஈண்டுக் களிப்பினால் அரிந்தார் . கம்பலம் ; 
உரிச்சொற்றிரிவு . பொய்கை பார்ப்பெழவென இடத்து நிகழ்பொரு 
ளின் தொழில் இடத்தின்மேனின்றது . பட , உவமவுருபு . ருசு . 

மலைபட , like mountains . கைகளால் is to be taken with அரிந்து . 


நாட்டு வளம் . 


fall from the trees , 


57. வாளையினினந்தலையிரிய வண்டலர் 
while conveying the harrat தாளுடைத்தாமரைகிழியவண்சுமை 
frightened ,and the taroca froli 

: கோளுடையிளையவர் குழாங் கொண்டேகலிற் 

பாளை வாய்க்கமுகினம்பழங்கள் சிந்துமே . 
இ - ள் . தொழிற்கோட்பாட்டையுடைய இளையவர் குழாமிரியக் கிழி 
யச் சூட்டைச்சுமந்து போதலின் அதுபட்டுக் கமுதினம்பழத்தைச் சிந்து 
மென்க . 

தலை , இடம் . வண்டலர் , ( துகைத்து ) அலர்ந்த . பாளை வாய்க்கமு 
கு , மடற்கமுகு . ருஎ . 

வாளையினினம் , multitude of fish . சமை , obj . case , to be taken with கோண்டேகவில் . 


ச 


The ears of corn were put up 


and burdening the earth , 


58. சோர்புயன் முகிறலை விலங்கித்தூநில 

மார்புகொண்டார்ந்தது நாலவண்சுளை 
a ticles,reacting o the doorts, ஆர்வுறுபலாப்பழமழிந்த நீள்களம் 

போரினான்மலிந்துடன்பொலிந்த நீரவே . 
இ - ள் . முகிலைத் தலைச் சென்று தடுக்கும்படி நிலத்தின் மார்பையெல் 
லாம் தனக்கிடமாகக்கொண்டு நிற்கையினாலே அந்நிலம் பொறுக்கமாட்டே 
னென்று வாய்விடும்படி களங்களெல்லாம் போரான்மிக்குப் பொலிந்த 
நீரவென்க. 

இனி நிலத்திலே முகிலை விலக்கிப் பழைய கூடுகள் நிறைதல் கொள் 
கையாலே 

அங்ஙனம் அவை நிறைந்தநிலம் இப்பொழுதிடுகின்ற போரைப் 
பொறேனென்று வாய்விடும்படி என்று மாம் . ஆர்வுகொண்டெனவே கூ 
டுகள் பெற்றாம் . புயல் , நீர் . விலங்கி , விகாரம் , விலங்கவென்க . பழம் , 
களத்திற்கு அடை . நிலத்திற்குக் களம் சினையாம் . ரு வு . 


நீர is குறிப்பு வினைமுற்று . 


They thresh the corn separate 


like a golden mountain . 


59. ஈடுசால்போரழித்தெருமைப் போத்தினால் 

மாடுறத்தெழித்து வைகளைந்துகாலுறீ இச்யை 
the straw ,and heap up the grain சேடுறக்கூப்பிய செந்நெற்குப்பைகள் 

கோடுயர்கொழும்பொனின் குன்றமொத்தவே . 
இ - ள் . பெருமைநிறைந்த போரைத் தலையைத்தள்ளிப் போத்தினாற் 
பக்கத்தே யுறவுரப்பி வைக்கோலைக்களைந்து தூற்றிக் குவித்தபொலிகள் 
குன்றமொத்தனவென்க. 

ஈடு , இடுதலு மாம் . " பெற்றம் எருமை புலி மரை புல்வாய் மற்றவை 
யெல்லாம் போத்தெனப்படுமே " என்றாராகலின் . இனிக் கரும்பின் 
செய்தி கூறுகின்றார் . ருக . 

மாறே , on the side . 


4 


உசு 


நாமகளிலம்பம் . 


They press the sugar cane, 
drink a part of the juice , and 
boil the rest into sugar, the 
smoke of which reddened the 

sun ( sly ) . 


60. கரும்புகண்ணுடைப்பவாரலை தோறெலாம் 

விரும்பிவந்தடைந்தவர்பருகிவிஞ்சிய 
திருந்து சாறடுவுழிப்பிறந்ததீம்புகை 

பரந்துவிண்புகு தவிற்பருதிசேந்ததே. 
இ - ள் . கரும்பைச் சாறுகொள்வாருடைய ஆலை தோறும் அடைந்து 
வந்தவரெல்லாரும் பருகி மிக்கசாற்றைப் பாகு செலுத்துமிடத்துப் பிறந்த 
புகை விண்ணிலே பரந்து சேறலிற் பருதி சிவந்ததென்க . 

எல்லாம் என்பது இரு திணைக்கும் பொது . பருகுதலிற்றிருந்திற்று . 
இனி இங்ஙனம் ஒத்தத்தின்பண்டங்களைக் கொண்டுபோகின்றமை மேற் 
கூறுகின்றார் . சுய . 

பருதி சேந்தது , the sun reddened ; அதிசய அலங்காரம் , hyperbole. 
61. திணைநிலைப் பொருநர்தஞ்செல்லல்கீழ்ப்படப் 

பணை நிலையாய்செநெற்பகரும்பண்டியுங்வி 
கணை நிலைக்கரும்பினிற்கவரும்பண்டியும் 

மணநிலைமலர்பெய்து மறு கும்பண்டியும் . 
இ - ள் . இது முதல் மூன்று பாட்டும் ஒரு தொடர் . உழவர் திணைப்பொரு 
நரது மிடி தீரக்கொடுத்து மிக்கநெல்லை விற்றற்குக் காரணமான பண்டி 
யும் , கரும்பினின்றும் பாகு முதலியன கொண்டுபோம் பண்டியும் , மலர் 
பெய்து போம் பண்டியுமென்க. 
பண்ணை , விகாரம் . நிலை , நிலைபெறுதல் . சுக . 


Carts conveying grain , 
sugar -cane, and flowers . 


This and the two following stanzas are on one subject . 


Cocoanuts , betel leaves , 
areca nuts , and other eatables. ப 


62. மல்லலந்தெங்கிளநீர் பெய்பண்டியும் 

மெல்லிலைப்பண்டியுங்கமுகின் மேதகு 
பல்பழுக்காய்க்குலைபெய்தபண்டியும் 

ஒல் குதீம்பண்டம்பெய்தொழுகுபண்டியும் . 6 
இ - ள் . இளநீர் பெய்தபண்டியும் , வெற்றிலை பெய்தபண்டியும் , பழுக் 
காய் பெய்தபண்டியும் , குழையும் இனிய பழம் பெய்து இடைவிடாது 
போம்பண்டியுமென்க .. 
மெல்லிலை , வினைத்தொகை , chewing - leaf . சு 2 . 

63. கருங்கடல்வளந்தரக்கரையும்பண்டியும் 
Together with the productions நெருங்குபுமுதிரையினிறைந்தபண்டியும் 

பெருங்கலிப்பண்டிகள் பிறவுஞ்செற்றுபு 

திருந்தியெத்திசைகளுந்தெத்தவென்பவே . 
இ - ள் . முற்கூறியபண்டிகளும் , வளத்தை நகர்க்குத்தருதற்கு முழங் 
கும்பண்டியும் , நெருங்கி முதிரையானிறைந்தபண்டியும் , ஒழிந்தபண்டங் 


of the sea ; vegetables : and other 
carts laden with things, were 

moving in all directions . 


நாட்டுவளம் 


உஎ 


கள் செற்றி ஒலியையுடைய பண்டிகளும் திருந்தி எத்திசைகளும் செறிந் 
தனவென்க. 

நகர்க்கரையும் பாடமாயிற் கரைதல் திசைச்சொல்லாய்க் கொண்டு 
போமென்னும்பொருள் பயக்கும் . கடல் வளமாவன: " ஓர்க்கொலை சங்க 
மொளிர்பவளம் வண் முத்த நீர்ப்படும் உப்பினோடைந்து . " செற்றுபு 
வென்னும் எச்சம் ஒலியையுடையவென்னும் விளியொடு கூடும் . நெரு 
ங்குபு , நிகழ்காலம் உணர்த்தும் . உம்மை மாறுக . 

வளம் , obj . case , governed by தருதற்கு , நகர்க்கு , understood . 


சு . 


Description of the country . 


64. கிளிவளர் பூமரு தணிந்து கேடிலா 

வளவயல் வைகலுமின்னதென்பதேன் 
துளியொடுமதுத்துளியதைசோலை சூழ் 

ஒளியமையிருக்கையூருரைக்கநின்றதே. 
இ - ள் . மரு தணியப்பட்டுக் கேடில்லாதவயல் நாடோறும் இத்தன்மை 
த்து : இனியான் கூறுதற்கு நின்றது குடியிருப்பையுடைய நாட்டிலூர்க 
ளென்க . 

என்ப , அசை. கேடு , " விட்டில் , கிளி , நால்வாய் , வேற்றரசு , தன் 
னரசு , நட்டம், பெரும்பெயல் , காலெட்டு " தேன் , வைத்ததேன் . மது , 
பூவின்மது . சுச . 

வயல் , மின்றது , subjects . இன்னது , ஊர் , predicates . 


வேறு . 


The swans on the lotus 
are like lamps , and the 


music , which rejoiced 

the pea -fowls . 


65. சேவலன்னந்தாமரையின் தோடவிழ்ந்த செவ்விப்பூங் 

காவிற் பூவெடுக்கியகவ்விக்கொண்டிருந்தன 
vaice of the false தாவில்பொன்விளக்கமாத்தண்குயின் முழவமாத் 

தூவிமஞ்ஞைநன்மணம்புகுத்துந்தும்பிக்கொம்பரோ. 
இ - ள் . சேவலாகிய அன்னம் பூவைக்கவ்வியிருந்தன அன்னம் விளக் 
காக , குயின். முழவாக , மயிலை மணத்தே புகுத்தி விடுமென்க . 

தாமரையானுங் குயிலோடையானும் இளவேனிலென்று கருதி , மயில் 
பூம்பொதும்பரின் மறைதலிற் கொம்பு புகுத்து மென்றார் . பேடுந் தொகை 
மயிலுஞ் சேரவிருந்தனவென்றுணர்க . இனி மயில் அன்னம் விளக்காக , 
குயின் ழுழவாகத் தும்பியைக் கொம்பிடத்தே மணம்புகுத்து மென்று மாம் . 
கொம்பிலுலாவும் மயில் விளக்காலும் முழவாலும் அக்கொம்பினின்றும் 
போந்து ஆடுதலின் கொம்பிற் பூவின்மணத்தே தும்பியைப் புகுதவிட்ட 
தாயிற்று . மெல்லியவோசை அன்மையிற் குயிலோசையென்றறியாது 
முழவாகக் கருதிற்று . இதற்கு இக்கருத்து நிகழ்தல் ஆடமை குயின்ற " 
என்னும் அகப்பாட்டிற்காண்க . எடுக்கிய , எடுத்தற்கு . தா , வலி . 


உவு 


நாமகளிலம்பம் . 


தூவி , சூட்டு . மணம் , பூவின்மணமும் கல்லியாணமும் . தும்பியை 
யுடைய கொம்பு . சுரு. 

There is a play on the word மணம் which means marriage -ind scent ; சிலேஷை , 
paranomasia .. 


stand erect, and fishes 
play upon the creepers. 


66. கூடினார்கணம்மலர்க்குவளையங்குழிசிடை 
The Kusalat flowers வாடுவன்ளை மேலெலாம்வாளை யேறிப்பாய்வன [ ( து ) 

டுசால்கயிற்றிற் பாய்ந்து பல்கலனொலிப்பப்போந் 

ஆடு கூத்தியாடல்போன்ற நாரைகாண்பவொத்தவே . 
இ - ள் . கண்போலும் செவ்விமலரையுடைய குவளை ஓடையின் நீர் 
தாழ்தலிற் சிதறி வாடினவள்ளை மேலே செல்ல வாளை மீன்களெல்லாம் 
பாய்கின்றவை கழாயினின்றும் இழிந்து பக்கத்தின் அமைந்த கயிற்றிலே 
குதித்துக் கலனொலிப்ப ஆடுங்கூத்தியது கூத்தையொத்தன ; கரையிலிரு. 
ந்த நாரைகள் காண்பன போன்றனவென்க. 

குவளை குழியில் நாட்டினகழையும் , அதிற்படர்ந்த கொடியும் , அதிற் 
பாய்கின்ற மீனும் ; கழாயும் , அதன் கீழிழிந்தாடுங் கயிறும் , அக்கூத்தியும் 
போன்றன . வடிவுத் தொழிலும் உவமம் . காண்ப , அகர வீற்றுப்பல 
வறி சொற்றொழிற்பெயராய் நின்றது . சுசு . 

கணம்மலர் is கண் + அம் + மலர் , a flower beautiful as the eye . பாய்வன is subject , போன்ற , 
ஒத்த , are predicates . See தண்டியலங்காரம் , பொருளணியியல் , 30. Sutram . 

67. காவியன்னகண்ணினார்கயந்தலைக்குடைதலின் 

ஆவியன்னபூந்துகிலணிந்தவல்குற்பல்கலை 
who were bathing is கோவையற்றுதிர்ந்தன கொள்ளுநீரரின்மையின் 

வாவியாவும் பொன்னணிந்து வானம்பூத்ததொத்தவே . 
இ - ள் . மகளிர் கயத்திடத்தே விளையாடுதலிற் பலகலைகள் வடமற்று 
உதிர்ந்தன . அவற்றை எடுப்பாரின்மையின் வாவிகளெல்லா மேகலையை 
அணிந்து வானம் மீனைப்பூத்ததன்மையை ஒத்தனவென்க. 

பொன் , ஆகுபெயர் . மேகலைக்கு உறுப்பானவை அற்று வீழ்ந்தன . 
கயந்தலை , விகாரம் . சுஎ . 

ஆவியன்னபூந்துகில் is garment precious as life, i.e. female virtue . 

68. பாசவலிடிப்பவருலக்கைவாழைப்பல்பழம் 
brating pay : ஆசினிவருக்கைமாதடிந்து தேங்கனியுதிர்த் ( து ) 
rice pounden nuch ஊசலாடுபைங்கமுகுதெங்கிணொண்பழம்பரீஇ 

வாசத்தாழைசண்பகத்தின்வான்மலர்கணக்குமே ." 

உலக்கை வாழைப்பழத்தையுதிர்த்து ஆசினி முதலியவற்றை 
முறித்து அவற்றின் பழங்களையும் உதிர்த்துப் பின்னும் அசைகின்ற கமு . 


The gems in the 
jewels of the women 


scattered , shining like 
the stars of heaven .. 


the trees, and the 


fruits drop . 


இ - ள் . 


நாட்டுவளம் . 


உக 


கின் பழத்தையுந் தெங்கின்பழத்தையும் பரிந்து தாழைமலரையுஞ் சண்ப 
கத்தின் மலரையும் நக்குமென்க. 

எனவே ஏனையவும் பயன் தருமென நிலநன்மை கூறினார் . இத்துணை 
யுஞ் சோலைகளும் அதற்கு அங்கமான வாவிகளுங் கூறினார் . சுவு . 

மலர்கணக்குமே i . e . , மலர்களை கக்கும் , touches , i . e . destroys the flowers by the உலக்கை . 
ஆசினி, பலா , jack - fruit . 


vessels were filled to 

overflowíog 


69. மன்றனாறிலஞ்சி மேய்ந்து மா முலை சுரந்தபால் 
The dataloes nikes நின்றதாரையானிலநனைப்பவேகி நீண்மனைக் 
the calves drunk,audithe கன்றருத்திமங்கையர்கலநிறைபொழிதா 

நின்ற மேதியாற் பொலிந்தநீரமாடமாலையே . 
இ - ள் . மடுவை மேய்தலாற் சுரந்த பால் நிலத்தை நனைக்கும்படி மா 
ராது நின்றதாரையாலே கன்றை நினைத்துப்போய் அதனை அருத்தி மங்கை 
யர் எடுத்த கறவைக்கலமும் அதனினின்றும் பால் சொரியுஞ் சாலும் வழி 
யும்படி நின்ற மேதியாலே பொலிந்த தன்மையவென்க. 

இலஞ்சி , மடு , ஆகுபெயர் . நிறை , சால் . " பீரவாய் பறந்த நீர் அறு 
நிரநிறை முதல் " என்றார் பிறரும் . மாலை , மாடவொழுங்கு . மன்றல் , 
வாசனை . சுக . 
70. வெள்ளிப்போழ்விலங்கவைத்தனையவாய்மணித்தலை 

கொள்பவளங்கோத்தனையகாலகுன்றிச்செங்கண 
ஒ ள்ளகிற்புகைதிரண்டதொக்குமாமணிப்புறாக் 

கிள்ளையொடுபாலுணுங்கேடில்பூவைபாடவே . 
இ - ள் . அம்மாடத்திலே வெள்ளித்தகட்டை விலங்குதலாக வைத்தன் 
னவாயினையும் , தலையினையும் , அகிற்புகை திரண்டதனையொக்கும் நிறத் 
தினையும் உடைய புறாக் காலவாய்க் கண்ண வாய்ப் பூவைப் பாடா 

டாநிற்கக் 
கிள்ளையோடே பாலுண்ணு மென்க . 

மா , பெருமை . மணி , அழகு , கொள்ளுதல் , அறுத்துக்கொள்ளுதல் . 
நடுவு பலவரையுண்மையிற் கோத்தவென்றார் . ஒள்ளகில் , அதற்கொ 
ளி . சிலர்பாடப் பிள்ளைகள் பாலுண்டாரென்பதுந் தோன்றிற்று . எய் . 


The turtle doves and 
parrots drink milk 
together, while the 


Mainas sing . 


கால , கண , for காலையுடையனவாய் , கண்ணையுடையனவாய் , குறிப்பு வினை . நிறம் , understood 
after ஒக்கும் . The construction is மணித்தலை .... மாமணிப்புறா ... கால .... செங்கண ..... பாலுணும் . 


The drying of the hair 
of the women who had 


71. காடியுண்டபூந்துகில்கழுமவூட்டும் பூம்புகை 

மாடமாலை மேனல்லார்மணிக்குழலின்மூழ்கலிற் 
buthed,is tie the spree கோடுயர்ந்தகுன்றின் மேற்குழீ இயமஞ்ஞைதஞ்சிற 

ஆடுமஞ்சினுள்விரித்திருந்தவண்ணமன்னரோ . [ ( கு ) 
இ - ள் . காடியுண்ட துகில் புகையிலே மயங்குதலாலே மாடவொழுங் 


ding of the wings of the 

peacocs . 


நல் 


நாமகளிலம்பம் . 


கின் மேலிருக்கின்ற நல்லாருடைய குழலினூட்டும் புகையிலே அக்குழன் 
மறைதலின் அவர்கள் மலைமேற்றிரண்ட மயில்கள் தஞ்சிறகை அவ்விடத் 
துலாவும் மஞ்சினுள்ளே விரித்திருந்த தன்மையை ஒப்பாரென்க . 

காடி , காஞ்சி . சுட்வெருவிக்க. அன்னதென்ற பாடத்திற்கு மூழ்கு 
தல் வண்ணமென்ன தன்னதென்க . எக . 


fall from the dresses of the 
women appear like sparks of 

golden fire. 


எ 2 . 


72. கண்ணுளார் நுங்காதலசொழிககாமமீங்கென 
or lovers, he 2m உண்ணிலாய வேட்கையாலூடினாரையாடவர் 

வண்ண மேகலைகளைப்பற்றவற்றுதிர்ந்தன 

எண்ணில்பொன்சுடுநெருப்புக்கமுற்ற மொத்தவே . 
இ - ள் . நும்மாற்காதலிக்கப்பட்ட மகளீர் நுங்கண்ணுள்ளார் ஈங்குக் 
காமத்தை ஒழிகவென்று கூறி உள்ளே நிலைபெற்ற விருப்பத்தாலே ஊ 
டிப்போகின்றவரைக் கணவர்மேகலைகளைப் பிடிக்க அவையற்றுச் சிந்தின. 
வை கிடந்த இடம் மாற்றற்ற பொன்னைச் சுடுநெருப்புச் சிந்தின முற்றங் 
களை ஒத்தனவென்க. 

இமையாது நோக்கலின் இங்ஙனம் ஊடினாள் . ஈங்கு , தன்மையையு 
ணர்த்துதல் . “ செலவினும் வரைவினும் " என்னுஞ் சூத்திரத்திற்கூறினாம் . 
பொன்னுக்கும் மணிக்கும் தழலுங் கரியும் உவமை . 

உண்ணிலாய , உள் + நிலாய , abiding within . 
73. கோட்டிளந்தகர்களுங்கொய்மலர்தோன்றி போற் 

சூட்டுடையசேவலுந்தோணிக்கோழியாதியா 
or cocks give plea / வேட்டவற்ற தூறுள்ளார்வெருளிமாந்தர்போர்க்கொளீஇக் 

காட்டியார்க்குங்கௌவையுங்கடியுங்கௌவைகௌவையே . 
இ - ள் . செல்வச்செருக்கினை யுடைய மாந்தர் அவற்றினது புண்ணைக் 
கருதாராய்ப் பின்னும் போரைவிரும்பித் தகர்களையும் , சூட்டுடைய தோ 
ணியில்வந்த கோழி முதலாயுள்ள கோழிகளையும் , பூழ் முதலிய சேவல்களை 
யுங் காட்டிக் கொளுத்தி ஆர்க்குங்கௌவையும் , விலகுங்கௌவையுமே 
அவ்விடத்திற்கு ஆரவாரமென்க . 

" வேட்டவற்றதறுள்ளார் , " வேட்டு , desiring . அவற்றது , their . ஊறு , pain . உள்ளார் , not 
thinking ; they , tie rich , dct without thinking . 


The butting of rams 

and the fighting 


sure to the wealthy. 


எ . 


The laurel blog 
soms were in 


14. இறுநுசுப்பினந்தலா சேந்துவள்ளத்தேந்திய 
நறவங்கொப்புளித்தலினாகுபுன்னை பூத்தன 

Primu 
the shining stan, சிறகர்வண்டு செவ்வழி பாடமாடத்தூடெலாம் [ வே . 

இறைகொள்வானின்மீனெனவாம்பைமுலையினிருந்த 
-ள் . நல்லார் மணிவட்டிலிலே எடுத்த றவத்தைக்கொப்புளித்தலிற் 
புன்னைகள் மாடத் தூடெலாம் வண்டுபோகும்படி மீனெனப்பூத்தன , அவர் 
கொப்புளித்தலின் வாழைமுகை முலைபோலே இருந்தனவென்க . 


inviting the hum 

ming bees . 


நாட்டுவளம் . 


மக 


to all .. 


நாகு , புன்னை , " வேற்றுமைத்தொகையாய் ஒற்றிடைமிகாமொழியும் " 
என்னும் சூத்திரத்தான் ஒற்றடாது நின்றது . " சொல்லியமரபின " என்னுஞ் 
சூத்திரத்திற் “ சொல்லுங்காலை என்றதனான் நாகு பெண்மையே அன்றி 
இளமையுமுணர்த்திற்று . நாகு மூதாநுண வமென்றார் பிறரும் . இறை , 
தங்குதல் . அரட்பை , ஆகுபெயர். எச . 

75. விலக்கில்சாலையாவர்க்கும் வெப்பின் முப்பழச்சுனைத் 
The countryahoundet தலைத்தணீர்மலரணிந்து சந்தனஞ்செய்பந்தருங் 
eating houses, available கொலைத்தலைய வேற்கணார்கூத்துமன்றியைம் பொறி 

நிலைத்தலையதுப்பெலாநிறைதுளும்புமூர்களே. 
-ள் . நாட்டிலூர்கள் யாவர்க்கும் விலக்குதலில்லாத அடி சிற்சாலை 
முதலியனவும் , வெம்மையில்லாத சுனையில் காலையில் எடுத்த தண்ணீரி 
லே பூவுமிட்டுச் சந்தன முமிட்ட தண்ணீர்ப்பந்தரும் , கூத்தாடும் இடமு 
மொழிய ஐம்பொறி நிலத்திடத்தனவாகிய நுகரும் பொருள்கள் எல்லாம் 
ததும்பு மென்க . 

இவை அரசன் அறம் . நோயறுத்தற்குக் கடுநெல்லிதான்றி சூழவளர்ப் 
பார்கள். தலைய , இரண்டிடத்தும் வினைக்குறிப்பு . எரு . 

வெப்பில் , not hot . தணீர் for தண்ணீர் is qualified by சனைத்தலை , from the spring . 
துப்பு , what we enjoy . 

76. அடிசில்வைகலாயிரமறப்புறமுமாயிரங் 

கொடியனார்செய்கோலமும்வைகறோறுமாயிரம் 
develed thereto ; and thousands மடிவில்கம்மியர்களோடுமங்கலமுமாயிரம் 

ஒடிவிலைவெறாயிரமோம்புவாரினோம்பவே . 
இ - ள் . அவ்வூர்களில் நாடோறும் காணப்பட்ட வைகுதலுடைய அடி 
சிற்சாலையும் ஆயிரம் , அறத்திற்கு விட்ட இறையிலி நிலங்களும் ஆயிரம் , 
மகளீர் கோலம் செய்யுமிடமும் ஆயிரம் , தொழிலின் மடியாத கயமியரும் 
ஆயிரம் , கல்லியாணமும் ஆயிரம் , வெவ்வேறாகிய ஆயிரம் பாதுகாப்பா 
ரால் காத்தலில் தவிர்தலில்லையென்க. 

வேறாயிரமும் இலையும் விகாரம் . அறப்புறம் என்பதற்கு ஓதுவிக் 
கும் சாலையும் என்பதும் ஒன்று . ஓடியாவிழா " என்றார் பிறரும் . எசு . 

77. நற்றவஞ்செய்வார்க்கிடந்தவஞ்செய்வார்க்குமஃதிடம் 

நற்பொருள் செய்வார்க்கிடம் பொருள் செய்வார்க்கு மஃதிடம் 
வெற்ற வின்பம் விளைவிப்பான் விண்ணு வந்து வீழ்ந்தென 

மற்றை நாடு வட்டமாகவைகுமற்றந்தாடதோ. 
இ - ள் . அவ்வேமாங்கதமென்னும் நாடு வெற்றியையுடைய தனதின்ப 
த்தை உலகை விரும்பப்பண்ணுதற்கு விண்மகிழ்ந்து வீழ்ந்ததென்னும்படி 


There were thousands of 
charitable inns, and lands 


of decorations, and rejoicings . 


The country was as if 
the heavenly worla 

had descended to 
benefitghe domestic 
and ascetic state . 


m2 


காமகளிலம்பம் . 


தன்னை ஒழிந்தநாடு தனக்கு எல்லையாகவைகும் , அது வீடுபெறத் தவஞ் 
செய்வார்க்கு இடம் , இம்மை மறுமை கருதி இல்லறம் நடத்துவார்க்கும் 
இடம் , அது நற்பொருளைப்பயக்கும் கல்வியைக் கற்பார்க்கிடம் , நிலை 
யாதபொருளைத்தேடுவார்க்கும் இடமென்க. 

உம்மை இரண்டும் இழிவுசிறப்பு . வெற்றம் , வெற்றி . ஊருரைக்க 
நின்றதென்ற கவி முதலாக முடித்த வினைகளைச் சேர்த்து அவற்றை 
யுடைய நாடு விண் வீழ்ந்தென வைகும் , அது இவை செய்வார்க்கிடம் 
என்க . எஎ . 

பொருள் , wealth . நற்பொருள் is education , 


நாட்டு வளம் முற்றிற்று . 


A description of the city . 


நகர் வளம் 


வேறு . 


as the merits of the virtuous . 


78. கண்வலைக்கா முகரென்னுமாபடுத்( து ) 14 
Rajahmapuram wa properous, ஒண்ணிதித்தசைதழீ இயுடலம் விட்டிடும் 

பெண்வலைப்படாதவர்பீடினோங்கிய யே 

அண்ணலங்கடிநகரமைதிசெப்புவாம் . இரு 
இ - ள் . கண்ணாகிய வலையாலே காமுகரென்னும் விலங்கை அகப்ப 
டுத்து , நிதியாகிய தசையைக் கைக்கொண்டு , உடலைக் கைவிடும் பெண்ணி 
னுடைய சூழ்ச்சியில் அகப்படாத முனிவருடைய தவப்பயன் போலே 
செல்வமோங்கிய இராசமாபுரத்தினிறைவு கூறுவாமென்க . 
அம் , சாரியை . எவு . 

அகப்பெத்து, in the comment , for அகப்படுத்தி , now obsolete . 


trees , abounding with scented 
flowers and singing birds. 


79. விண்புகுவியன்சினைமெலியப்பூத்தன 
The gardens around were fail o சண்பகத்தணிமலர் குடைந்து தாதுக 

வண்சிறைக்குயிலொடு மயில்கண்மாறு கூய்க் 

கண்சிறைப்படு நிழற்காவுசூழ்ந்தவே . 
இ - ள் . குயில்கள் பூத்தனவாகிய சண்பகத்தின் மலரைத் தாதுகக் 
குடைந்து மயிலோடே மாறாகக் கூவி நோக்கினார் கண்கள் மீளாத நிழலை 
யுடைய கா அந்நகரைச் சூழ்ந்தனவென்க. 

மெலிய , வளைய . கார்காலத்து மயிலின் களிப்பைத் தானுட்கோடலின் 
மாறு என்றார் , மயிலோடு என மாறுக . செய்தெனெச்ச அடுக்கு . அம் 
முக்கிளவியென்னும் சூத்திரத்தில் பிறவினை கொள்ளுமென்றதனால் பிறவி . 


5 கா வ ள ம . 


Info 


னையாகியஉடையவென்னும் குறிப்பினைக்கொண்டது, இகரவீறு திரிந்தது . 
இனிமேலிற் கவிக்கும் பொருந்த மயிலை உவமைத்தொகைக் கண்வந்த 
ஆகுபெயரென்று மகளீராக்கி மகிளீர் குயிலொடு மாறு கூவினாரென்று 
உரைப்பதே பொருள். இனிச்சண்பகத்தின் தேன் துளித்தலில் காரென் 
றும் மயிலொடுமயிலும் வேனிலாதலில் குயிலொடுகுயிலும் கூவிற்றென் 
றுமாம் . சிறுபான்மை மயிலே கூவிற்றென்றலுமாம் . எகூ . 

பூந்தன , verbal noun ( பூத்தனவாகிய ) in apposition with சண்பகம் . தாதுக , to be taken before 
குடைந்து குடைந்து and கூய் , past verbal part . have உடைய , understood after நிழல் , This 
is an exception , for we cannot say நான் வந்து அவன் போனான் , but நான் வர அவன் போனான் . 


The tanks were scented with 
the perfumes of the bathers , 


80. கைபுனைசாந்தமுங்கவின் செய்மாலையும் 

மெய்புனைசுண்ணமும்புகையு மேவிய 
நெய்யொடுகுங்கும நிறைந்தநாணினாற் 

பொய்கைகள் பூம்படாம் போர்த்தபோன்றவே . 
இ - ள் . சாந்தமுதலியன நிறைந்த பொய்கைகள் நாணத்தாலே பொலி 
வினையுடைய படாம் போர்த்த தன்மையை ஒத்தனவென்க. 

இனிப் பிறர் மாசுபட்டதென்னும் நாணாலே பூவாகிய படாம் போர்த் 
ததுவுமாம் . 

மேவிய நெய் , பூசின புழுகு . குங்குமம் , இவை குளிப் 
பார் அணிந்தன . அய . 

el copss, the rel. part . agreeing with the six things specified . 


The description of the place 
where elephants were tied in 

abundance .. 


81. கடிநலக்கரும் பொடுகாய்நெற்கற்றையின் 

பிடி நலந்தழீ இவரும் பெருங்கைக்குஞ்சரம் 
அடிநிலையிருப்பெழுவமைந்தகன்மதிற் 
புடைநிலைவாரிகள் பொலிந்தசூழ்ந்தவே . அக . 


82. சலசலமும்மதஞ்சொரியத்தத்தமுள் 

கொலை மருப்பிசட்டை கள் குளிப்பப்பாயாதிரு 
K 

மலைதிளைப்பனவென நாகமான்ற போர்க் 

குலவிய நிலக்களங்கோலமார்ந்தவே . 
இ - ள் . மும்மதஞ்சொரிதலாலே இரண்டு கொம்பும் தைத்து மறையப் 
போர்செய்தற்கு வளைந்த நிலைபெற்ற களம் சூழ்ந்த கன்மதிலினுட் புடை 
நிலையிலே கரும்பு முதலியவற்றின் நலத்தை விரும்பிவருங் குஞ்சரநிற்றலை 
உடைய கூடங்களும் பொலிந்த , அக்குஞ்சரம் போர்செய்தற்குச் சமைந்த 
களங்களும் கோலமார்ந்தனவென்க. 

இவை இரண்டும் ஒருதொடர் . இன்பிடி , கவளம் . அடியிளகாது நிற் 
றலையுடைய கணையமைந்தவாரி. சலசல , தம்மிற் போர்செய்வன இரண் 
டுமலை என்னும்படி யானைகள் ஓசைபட . 42 . 


5 


நாமகளிலம்பம் . 


அ 


had pearls in them , 


83. முத்துடைவெண்மருப்பீர்ந்து மொய்கொளப் 
The timis of the daughan பத்தியிற்குயிற்றியமருங்கிற் பல்வினைச் 

சித்திரக்கிம்புரிவயிரஞ்சேர்த்து நர் . 

ஒத்தியலிடங்களுமொழுங்கு நீண்டவே .. 
இ - ள் . மருப்பையறுத்துக் கூர்மையிட்டு அது 

விகொள்ளும்படி 
யிடுங் கிம்புரியிலே வயிரமிடுவார் தம்மிற் பொருந்தி நடக்குந் தெருவுகளு 
மொழுகு நீண்டனவென்க. 

இனிக்கிம்புரி வயிரங்கொள்கையுமாம் , ஆகுபெயர். பத்தி , மருங்கி 
லே பலவினைகளைக் குயிற்றிய நல்லகிம்புரி . இன் , அசை . அங . 

The Hindus suppose pearls to be formed in the elephant s tusk , bamboo, 
sugarcane , & c . மொய்கொள் , to become strong . கிம்புரி, u knob , or ring , on the tusk . 


for chariots, horses , 
and parading grounds . 


84. ஓடுதேர்ச்சாரிகையுகுபொற் பூழியும் 
Description of places ஆடகமாற்றுந்தார்ப்புரவிவட்டமுங் . 

கேடகவாட்டொழிலிடமுங்கேடிலாக் 

கோடுவெஞ்சிலைத்தொழிலிடமுங்கூடின்றே. 
இ - ள் . தேரினது கதிவிசேடத்தாலே சிந்தும் பொன்னையுடைய 
தேரேறு மிடமும் , குதிரையேறுமிடமும், கேடகத்தோடு வாட்டொழில் 
செய்யுமிடமும் , பயிற்றுதலிற் கெடுதலில்லாத விற்றொழில் செய்யுமிட 
முங் கூடிற்றென்க. 

ஆடகத்தார் , வேற்றுமைத்தொகை . கோடு சிலை , வினைத்தொ 
கை . அச . 

கூடின்று for கூடிற்று , singular for plural. 


inhabitants within 


noise of the ocean . 


AA 85. புடைநகர்த்தொழிலிடங்கடந்து புக்கபின் 

The noise of the இடைநகர்ப்புறம்பணையியம்பு மோசையோர் 
the city were the கடலுடைந்தது வெனக்கலந்ததக்கடல் 

மடையடைத்தனையதம்மாக்களீட்டமே. 
இ - ள் . புறப்படை வீட்டிற்றொழில் செய்வாரிடத்தை யான் ஒருவாற் 
முற்கூறி , இடைநகரினது தன்மை கூறத்துடங்கின பின்பு முற்கூறிய 
புடை கர்ப்புறமாகிய மருதநிலத்தே சென்றொலிக்கும் இடைநகரின் 
ஓசை கடலுடைந்த ஓசையென்னும்படி அவ்விடத்தே பொருத்திற்று , 
அவ்வேர்சை பிறத்தற்குக் காரணமாகிய மாக்களீட்டம் அதனுடைப்பை 
உலகு குவிந்தடைக்குந்தன்மையை ஒத்ததாதலால் என்னாற் கூறலரிதென் 
றாரென்க. 

கடந்தென்றார் கூறுதலருமைப்பற்றி . புகுதல் , சொல்லப்புகுதல் . 
அடைத்தனையது (for அடைப்பது போல ) காலமயக்கம் . அரு . 


நகர்வளம் . 


ஈரு 


rain -bow , 


flowers of the 
Vengai tree .. 


பூத்தன , verb - noun in 


86. சிந்துரப்பொடிகளுஞ்செம்பொற்சுண்ணமுஞ் 
The streets sprinkled with சந்தன நீரொடுகலந்துதையலார் 
like the colours of the பந்தொடுசிவிறியிற் சிதறப்பார்மிசை 

இந்திசவில்லெனக்கிடந்தவீதியே . 
இ - ள் . தையலார் சிந்துரப்பொடிகளையும் சுண்ணத்தையும் சந்தன 
த்தையும் பனி நீரோடே கலந்து மட்டத்துருத்தியாலும் நெடுந்துருத்தியா 
லும் சிதற அவை பாரிலே கிடந்த இந்திரவில்லென வீதியிலே கிடந்தன 
வென்க . அகா. 

87. பாத்தரும்பசும்பொனின்மாடத்துச்சிமேற் 
the terraces appense He தூத்திரண்மணிக்குடநிரைத்துத்தோன்றுவ 
peacocles onthe golden பூத்தன வேங்கை மேற்பொலிந்து கார்நினைந்( து ) 

ஏத்தருமயிற்குழாமிருந்தபோன்றவே . 
இ - ள் . மாற்றற்ற பொன்மாடங்களின் உச்சியிலே நீலமணிக்குடங் 
கள் நிரைத்துத் தோன்றுவன பூத்தனவாகிய வேங்கையின் மேலே மேகத்தை 
நினைத்தலான் மேனோக்குதலைத் தருகின்ற மயிற்றிரள் பொலிந்திருந்தன 
வற்றை ஒத்தனவென்க. 
எக்கழுத்தமென்றார் பிறரும் . அஎ . 

தோன்றுவ , pl . verb - noun , subject to the verb போன்ற . 
apposition with Caama. 

SS . நெடுங்கொடிநிழன்மதிநெற்றிதைவர 

உடம்பு வேர்த்தினமழையுரறி நோக்கலின் 
and to oppose the clouds 

, நடுங்குபுநல்வரை மாடத்துச்சிமேல் 

அடங்கி வீழ்ந்தருவியினழுவ போன்றவே . 
இ - ள் . கொடிமிக்குச்சென்று மதியின் தலையைத் தடவுதலின் நடுவுதி 
ரியுமேகம் உடம்பு புழுங்கி வேர்த்து இடித்து நோக்கிப்பெய்தலினுளதாய 
அருவியின் கணத்தால் நடுங்காநின்று மாடத்துச்சியிலே குவிந்து வழ்ந்தழு 
வனபோலே இருந்தனவென்க. 

சிலர் கோபத்திற்கு அஞ்சிச் செருக்கடங்கி அழுததென்பது போத 
ரும் . அவு . 

வரைமாடம் , a mountain - like house . 

89. பொற்சிறு தேர்மிசைப்பைம் பொற்போதகம் 
The jewels thrown on fowls r நற்சிறாரூர்தலினங்கைமார்விரீஇ 
palay, the scauered all around. உற்றவர் கோழி மேலெறிந்தவொண்குழை 

மற்றத்தேருருள்கொடாவளமைசான்றவே . 

கோழி மேலெறிந்த குழை சிறார் தேர்மிசைப் போதகத்தை 
யூர்தலின் அத்தேரைப் போதல் கொடாத செல்வம் நிறைந்தனவென்க. 


The banners were 80 
lofty as to touch the moon , 


so that they shed tears , 

i.e. rain . 


இ - ள் . 


கூசா 


நாமகளிலம்பம் . 


நங்கைமார் , நெல்லு பார்த்திருக்கின்றவர்கள் . அஹி , விரீஇயாயிற்று . 
மற்று , அசை . அக . 

போதகம் , a young elephant . விரிஇ , to drive away bird . சிறார் , youth . 


The sight of the men and women 
appeared as if the place was the 

city of the gods. 


90. மாலையும்பசும்பொனுமயங்கிவார்கணைக் 

கோலெயுங்குனிசிலைநுதலினாசோடு 
வேலியலாடவர்விரவிவிண்ணவர் 

ஆலய மிது வெனவையஞ்செய்யுமே . 
இ - ள் . அவ்விடம் மாலையும் பூணும் மயங்கப்பட்டுச் சிலைபோலும் 
நுதலினாரோடே ஆடவரும் கலக்கப்பட்டுத் தேவரிருப்பிடம் இது வென் 
று ஐயந்தருமென்க. 
கணை , அலகு . கூம் . 


By the daliance of the sexes , the 
women , whose garments are 

, the 
upon the lights and put them out. 


91. கற்சுண்ணஞ்செய்ததோண்மைந்தர்காதலால் 

நற்சுண்ணப்பட்டுடைபற்ற நாணினாற் 
- powder which is in their head பொற்சுண்ணத்தால் விளக்கவிப்பப்பொங்கிய 

தற்சுண்ணம்புறம்பணை தவழும்பொற்பிற்றே . 
இ - ள் . மைந்தர் மகளீர் புலந்து போவுழி , தங்காதலால் அவருடையைப் 
பிடிக்க அது நெகிழ்ந்தநாணாலே அவர் சுண்ணத்தைக்கொண்டு விளக்கை 
அவிப்ப மிக்கெழுந்த சுண்ணம் புறம்பின் மருதநிலத்தே பரக்கும் பொற் 
பிற்று அவ்விடமென்க. 

காதலாரும் பாடம் . கல் , உலம் . சுண்ணப்பட்டு , சுண்ணம் வளை 
ந்தணையப்பட்டு , சுண்ணத்தால் , உருபினும் பொருளினுமெய்தடுமாறி 
ஒன்றனிலைக் களத்தொன்று சென்றது . மகளிர் , தோன்றா எழுவாய் . கக . 

பொற்பிற்று, அழகினை புடைத்து , most beautiful. 

92. நலத்தகுமான நின்றிடிக்குமல்லவர் கார் 
pounding perhinery email the உலக்கையாலுதிர்ந்தனதெங்கினொண்பழம் 
tops of trees,by which ruits நிலத்தவைசொரிதலின் வெரீஇயமஞ்ஞைபோய்க் 

கலத்துயர்கூம்பின் மேலாடுங்கவ்வைத்தே . 
உள் . விரும்பத்தகுகின்ற சுண்ணத்தை நின்றிடிக்குமகளிர் உலக் 
கையால் கழன்றனவாகிய பழத்தைத் தெங்குமடலிலே தாங்கி நிலத்தே 
சொரிதலின் வெரீஇயமயில் போய் அச்சம் நீங்கிக் கூம்பின் மேலாடுங் 
கௌவைத்து அவ்விடமென்க. 

நலத்தகு , வியத்தகுவென்றாற் போல நின்றது . நானம் , ஆகுபெயர் , 
அதிலே நனைத்திடித்தலின் . புகாரினது ஆழத்தால் நகரளவும் கலம்வந்தது . 
அரசன் விளையாடுதற்குச் சமைத்தனவமாம் . கூஉ . 


The pestles of the women 


drop, and the peacocks fly up 

on lofty maste . 


நகர்வளம் . 


கள் 


93. இட்டவெண்ணிலப்படாவகையினீண்டிய 
The people ofeightaan languages முட்டிவாமூவறுபாடைமாக்களாற் 
hiridis aparn ntree ripe with fruits புட்பயில்பழுமரப்பொலிவிற்றாகிய 

மட்டுடைவளநகர்வண்ணமின்னதே . 
இ - ள் . போட்டவெள்ளு நிலத்தில் வீழாததொரு கூற்றாலே திரண்ட 
குறைவற்ற பதினெட்டுப்பாடைமாக்களாலே பழுமரப்பொலிவிற்றாகிய 
நகரின் செய்தி எக்காலமும் யான் முற்கூறிய தன்மைத்தென்க. 

இதனானே நெருக்கமும் ஓசை வேறுபாடும் பயன்கோடலுங் கூறிற் 
மும் . மிலைச்சார்தலின் ஐயறிவிற்குரிய மாக்களென்னும் பெயரால் கூறி 
னார் . கடிநகரமைதி செப்புவாம் என்றது முதலாக நடுவுகூறிய வினை 
களைப் புடைநகர்த் தொழிலிடங்கடந்தது என்பதெனொடு முடித்து , 
அது முதல் இடைநகரிற் கூறிய வினைகளை இன்னது என்பதெனாடு 
முடிக்க. கூகூ . 

The people were so numerous that there was no room on the ground for even 
a grain of sesamum to fall, 


The women with 
parrots in their hands 2 


filled with young 


swans , 


94. தங்கொளிநித்திலத்தாமஞ்சூடிய 

வெங்களியிளமுலை வேற்கண்மாதரார் 
look at the latus tanis பைங்கிளிமுன்கை மேற்கொண்டு பார்ப்பெணுங் 

கொங்கொளிர்தாமரைக்கிடங்குகூறுவாம் . 
இ - ள் . மாதரார் கிளியை முன்கையிலே கொண்டு மாடங்களிலே நி 
ன்று பார்ப்பை அக்கிளிக்கு எண்ணிக்காட்டுதற்குக் காரணமாகிய கிடங் 
கினைக் கூறுவாமென்றார் என்க . 

சூடியவென்றார் , " முலை முடிசூடிற்று " என்றாற்போல . வெம்மை , 
விருப்பம். மேற்றாமரை கூறுதலிற் பார்ப்பு , அன்னப்பார்ப்பு . கூச . 

பார்ப்பு , குஞ்சு , young ones , second case understood , எணும் for எண்ணும் நித்திலத் 
தாமம் , முத்துமாலை , a row of pearls . 


alligatora, at which 
the little fish leap with 
fright , and the birds 


95. கோட்சுறாவினத்தொடு முதலைக்குப்பைமேல் 
siled win sharks and ஆட்பெறாத்திரிதரவஞ்சிப்பாய்வன 

மோட்டிறாப்பனிக்கிடங்குழக்கமொய்த்தெழுந் ( து ) 
fiy atontin coatestion, ஈட்டறுப்புள்ளினமிரற்று மென்பவே . 
இ - ள் . சுமுவினத்தோடே முதலைத்திரள் கரையிலேவந்த ஆளை எதிர்ப் 

ள் 
படப் பெறாவாய் உள்ளே திரிதருதலான் அதற்கு அஞ்சி விசைத்துப்பாய் 
வனவாகிய இறாஉழக்குதலின் ஈட்ட மறாத புள்ளினம் எழுந்தரற்றுமென்க. 

முன்னே கழியணைந்தமை பெறுதலிற் சுறவு கூறினார் . கரையில் அஞ்சி 
ஆழத்திற் சென்றால் ஆளைக்கொல்லுதல் அவற்றிற்குத்தொழில் . கூரு . 


The sitting of Ewan on the lotus 


which like black clouds on the red 
lotus, appeared like sacrifical fire 

kindled by a devotee . 


By the perfumery of 
the women , the borilers 
of the tanks were 

reddened . 


PL 


கூவு 

நாமகளிலம்பம் . 

1 
96. சிறையனப்பெடையினோடிேச்சேவல்போய் . 
larea causes thic loclai to fiy , அறுபதவண்டினமார்ப்பத்தாமரை 

உறைவது குழைவினினீங்கிபோகொடு ன 

கறையற முயல்வதோர்கடவுளொத்ததே . 
இ - ள் . 

அன்னப்பெடையினோடே சேவலூடிப் போய் வண்டினம் 
எழுந்தார்ப்பத் தாமலாப்பூவிலே குவிந்திருக்கின்றது . சுற்றத்தினின்று 
நீங்கிக் கறையறத் தீயிடைநின்று யோகத்தொடு தவஞ்செய்வதோர் கடவு 
ளையொத்ததென்க . 

கறை , மும்மல மும் . யோகந்திரிந்தது . எழுந்தவண்டு புகைக்கும் , 
பூ நெருப்பிற்கும் உவமம் . கசு . 

Cur @ ar @ , for Gurg , for Gunst, contemplation . மும்மலம் , three kinds of evil 
passions . உறைவது , subject. ஒத்தது , predicate. கடவுள் , a devotee , a saint . 

97. அரும்பொனும் வெள்ளியுமணியுமல்லது 

கருங்கலந்தோய் விலக்காமர் பூந்துறை ம 
குரும்பைமென் முலையின் மேற்குலாயகுங்குமம் 

விருந்து செய்திட வெறிமேனிசேந்ததே . 
இ - ள் . குளிப்பார்முலையிற் குங்குமம் தன்னைப் புதுமை செய்தலாலே 
பொற்குடம் முதலியன முகத்தலல்லது மட்குடம் முகவாத துறைமேனி 
சிவந்ததென்க. 

பொன் முதலிய , காரணப்பெயர் அதனால் இயன்ற காரியத்தின் மேல் 
நின்ற ஆகுபெயர் . வெறி , மணம் . கஎ . 
கருங்கலம் , an earthen pot . காமர் , beautiful . மேனி , subject to be taken with பூத்துறை , 

98. பட்டவர்தப்பலிற்பாவையேந்தல்குல் 
The tanks were as deep as the அட்டொளியரத்தவாய்க்கணிகையல்லது 

மட்டுடைமணமகண்மலர்ந்தபோதினால் 

கட்டுடைக்காவலிற்காமர்கன்னியே . 
இ - ள் . அசப்பட்டவரைக் கரையேறாமற் கோறலிற் பரத்தையை ஒக் 
கும் , அது ஒழிய மலர்ந்தபூவினான் மணஞ்செய்த குலமகளை ஒக்கும் , காவ 
லாற் கன்னியை ஒக்குமென்க . 

உருக்கிய ஒளியையுடைய அரத்தம் , மட்டுடை மலரென்க. கட்டு , 
கற்பித்தல் . கூவு . 

தப்பலில் , not to escape . 

99. நிரைகதிர்நித்திலங்கோத்துவைத்தபோல் 
The slosomeof the areannaa look விரைகமழ்கமுகின்மேல்விரிந்தபாளையுங் 

குரைமதுக்குவளைகள் கிடங்கிற்பூத்தவும் 

உரையினோரோசனை யுலவிநாறுமே . 
இ - ள் . நித்திலத்தைக் கோத்துவைத்தபோற்கரையிற் கமுகின் மேல் 


hearts of courtesans, and they 
were watched as virgins are 

watched . 


like rows of pearls , and the scent of 
the Kurali flowers is discerned far 

and wide .. 


நகாவளம் . 


கூ 


The ramparts were so high as to 
reach the sky, embracing each other 
as a child does its mother s breasts . 


விரிந்த விரை கமழ்பாளையுங் கழியிற் பூத்த குவளையுமுலாவி ஒரோசனை 
நாறுமென்க . 
குரைமது , வினைத்தொகை 

வினைத்தொகை . உரை , புகழ் ; புகழாலெங்கும் உலா 
வி . 

100. தாய்முலைதழுவிய குழவி போலவும் 

மாமலைதழுவியமஞ்சுபோலவும் 
ஆய்முகிறழீ இயசும்பறாத நெற்றிய 3 

சேயுயர்மதில்வகைசெப்புகின்றதே. 
இ - ள் . நீர்சுமைந்திளைத்த மேகத்தைத் தன்னிடத்தே அணைத்தலாலே 
குழவியை அணைத்ததாயுடைய முலைபோலவும் , மஞ்சைத் தன்னிடத்தே 
அணைத்த பெரியமலைபோலவும் , அசும்பறாத் தலையையுடைய மதிலின்கூ 
றுபாடு இனிக்கூறுகின்றதென்றாரென்க... 

முகிறழீஇ , முகில் தழுவி , embracing the clouds. 


வேறு 


and ready. 


101. மாற்றவர்மறப்படைமலைந்து மதில்பற்றின் 
Description of the fortress நூற்றுவரைக்கொல்லியொடு நூக்கியெறிபொறியுந் 
instruments were set up தோற்றமுறு பேய்களிறு துற்று பெரும்பாம்புங் 

கூற்றமனகழுகுதொடர்குந்தமொடுகொண்மா. 
இ - ள் . இது முதலாகக் கரும்பொனளவும் ஒருதொடர். நூற்றுவரை 
க்கொல்லி , சதக்கி , நூறு பேரை ஒருக்காற் கொல்வதொருபொறி . நூக் 
கி , தள்ளி . எறிதல் , அடித்தல் . " சேரியம் பெண்டீர் நெஞ்சத்தெறிய " 
என்றாற்போல . தோற்றமுறு பேய் , கட்புலனாகிய பேய் . துற்றுதல் , 
விழுங்குதல் , தொடர் , துவக்குச்சங்கிலி . குந்தம் , விட்டேறு . கொ 
ண்மா , புலி முதலியன . இவற்றிற்கெண்ணும்மை விரிக்க . ாக . 

102. விற்பொறிகள் வெய்யவிடுகுதிரைதொடரயில் வாள் 
Various frightful and கற்பொறிகள் பாவையனமாடமடு செந்தீக் 
were dispapeas கொற்புனைசெய்கொள்ளிபெருங்கொக்கெழில் செய்கூகை 

நேற்றலைகடிருக்கும்வலிநெருக்கு மரநிலையே . 
இ - ள் . விடு குதிரை, 

பகைவர்மேலே விடுங்குதிரைப்பொறி . தொ 
டர்வாள் , தானே தொடர்ந்து கொல்லும்வாள் . கற்பொறி , இடங்கணி 
முதலியன . பாவையும் , அன்னமும் , மாடங்களும் , அடப்படுந்தீயும் . 
மாடம் , காடகசாலை . கொல் , கொற்சாதி , ( black - smiths ) . காய்ந்த இரும் 
புடன் கொளுத்தலிற் கொள்ளி என்றார் . எழில் , இகழ்ச்சிக்குறிப்பு . 
தலைகளைத் திருகிக்கொள்ளும் வலியுடனே நெருக்குமரமாவன , கைவித் 
துலாம் . இவற்றிற்கும்மை விரிக்க. 

வெய்ய , furiously . அனம் , for அன்னம் . கொக்கெழில் , for கொக்கு எழில், beautiful , grati 
fying ககை , ironically . தலைகடிருக்கும் for தலைகள் கெக்கும் ,twisting the head . 


NT 2 . 


நாமகளிலம்பம் . 


Burning metals are ready to 

be thrown on the foe. 


Various 
animals made of metals , 
were set in array . 


103. செம்புருகுவெங்களிகளுமிழ்வதிரிந்தெங்கும் 

வெம்புருகுவட்டுமிழ்வவெந்நெய்முகந்துமிழ்வ 
அம்புமிழ்வவேலுமிழ்வகல்லுமிழ்வவாகித் 

தம்புலங்களால்யவனர்தாழ்ப்படுத்தபொறியே.. 
இ - ள் . எவ்விடத்துந்திரிந்து செம்புருகின நீரையுகழ்வனவும் , பகை 
வர் வேதற்குக் காரணமான உருகுவட்டையுமிழ்வனவும் , நெய்யை யுமி 
ழ்வனவுமாக யவனர் இயந்திரித்த பொறியும் . 

உம்மைவிரிக்க . ஆகி , ஆக. புலம் , அறிவு. ந . 
களிகள் , thick fluid . வெர்செய் , boiled or heated ghee . யவனர் , architects or artisans . 
104. கரும்பொனியல்பன்றிகதநாகம் விடுசக 

சகடங் 
weapons, like குரங்குபொருதகரினா கூர்ந்தறிவ நுண்ணூல் 

பரந்தபசும்பொற்கொடிகள் பதாகையொடுகொழிக் 

திருந்து மதிறெவ்வர்தலைபனிப்பத்திருந்தின்றே. ( குந் 
இ - ள் . பதாகையொடு கொழிக்குந் திருந்து மதில் , மாற்றவர் மற்றப் 
படை அகழைக் கடந்து தன்னைப்பற்றின் அத்தெவ்வர் தலைப்பனிக்கும் 
படி நூற்றுவரைக் கொல்லி முதல் மரநிலை யீறாக உள்ளவையும் , 
செம்புருகுகளிமுதலியவற்றை யுமிழ்வனவாக யவனர்தாழ்ப்படுத்த பொ 
றிகளும் , பன்றி முதல் நுண்ணூலீறாயுள்ளவையுந் திருந்திற்றென்க . 

இரும்பால் இயன்றபன்றி . நாகம் , விடவரவு . நூல் , அரிகயிறு . 
பதாகை , பெருங்கொடி பொற்கொடிகள் , மதில் இன்னதும் இன்னதும் 
திருந்திற்றெனச் சினைவினை முதலொடு முடிந்தது . பற்றிற்பனிப்ப 
வென்க . இத்தொடர்நிலையிற் சொற்களைத் துணித்துப் பலவிடத்தினும் 
எடுத்துக்கூட்டியது செய்யுளுறுப்பு இருபத்தாறினு மாட்டென்னும் உறு 
ப்பாதலின் : " அகன்று பொருள் கிடப்பினு மணு கிய நிலையினு மியன்று 
பொருண் முடியத் தந்தனருரைத்தன் மாட்டென மொழிப் பாட்டியல் 
வழக்கின் " என்றும் ; " மாட்டுமெச்சமு நாட்டலின்றி யுடனிலைமொழி 
யினுந் தொடர்நிலை பெறுமே " என்றுந் தொல்காப்பியனார் கூறினார் . 
இதனால் நாடு முதலிய கவிகளின் மாட்டின்றி வந்தனவுங்கொள்க . இவ் 
விதிகண்மேல் வருவனவற்றிற்குங் கொள்க . 

105. வயிரவரைகண் விழிப்பபோன்று மழையுகளும் 

வயிரமணித்தாழ்கதவுவாயின் முகமாக 
Meches, he amste ter ), வயிரமணிஞாயின் முலைவான் பொற்கொடிகூந்தல் 

வயிரக்கிடங்காடைமதிற்கன்னியதுகவினே. 
இ - ள் . முலையினையுங் கூந்தலினையும் ஆடையினையு முடைய மதிற் 
கன்னி கதவினையுடைய நாலு வாயிலும் நாலுமுகமாகக் கவினிடத்ததாயிற் 
றென்க. 


பச . 


The fortress was like a 
virgin , the gate of which was 


surrounding treach the 

vesture . 


நகர்வளம் . 


வரைகள் 


கண்விழிப்பபோன்று கதவுடையவென வினைக்கு 
றிப்பொடு முடிந்தது . மழையுகளும் வாயிலெனவே கோபுரமாம் . 
ஞாயில் , எப்புழைக்கும் நடுவாயெய்து மறையுஞ்சூட்டு . கவினது , முன் 
மாறுக . இது இடப்பொருள் உணர்த்திற்று . இனி ஆகவென்பதை எங் 
குங்கூட்டி மதிலின்னதின்னதாகக் கவினிடத்ததென்று மாம் . மதிலின் 
னதின்னது ஆகையினாலே அம்மதில் கன்னியதாயிருக்கும் அழகென்று 
மாம் . கரு . 


" கன்னியதுகவினே " is for கன்னிகவினது , the virgin is of such beauty . 


106. செம்பொன்மழைபோன்றடி தோறாயிசங்கள்சிந்திப் 
The city was fled will பைம்பொன்விளை தீவினிதிதடிந்து பலர்க்கார்த்தி 
hiales, and was like the அம்பொனிலத்தேகுகுடியகநகரமதுதான் 

உம்பருலகொப்பததன்றன்மைசிறிதுரைப்பாம் . 


city of the gods . 


இ - ள் . இனிக் கூறாது நின்றது பொன் விளைகின்ற தீவின் நிதியை வெ 
ட்டிப் பொன்மழை போன்று அடிக்கடி சிந்திப் பலர்க்கும் பலவாயிரங்க 
ளைக்கொடுத்து நிறைவித்ததினாலே மறுமையில் தேவருலகத்திலே செல் 
லுங் குடியையுடைய உள் நகரமதுதான் உயர்ச்சியான் உம்பருலகொப்ப 
தொன்றாயினும் அதன் தன்மை சிறிது கூறுவாமென்க . 


வேறு 


107. துப்புறழ் தொண்டைச்செவ்வாய்த்தோழியர்காமத்தூதின் 
themselves for mones and ஒப்பவொன்றாதியாகவாயிரத்தோரெட்டீராச் 
albrond their emissaries (0 செப்பித்தஞ்செம்பொனல்குனலம்வரைவின்றி விற்கும் 

உப்பமைகாமத்துப்பினவரிடமுரைத்து மன்றே . 


insite admirers . 


இ - ள் . வேட்கையினைவிளைக்குந் தோழியராகிய தூதாலே செம் 
பொன் ஒன்றாதியாக ஆயிரத்தெண்கழஞ்சீறாக , வந்தவனுக்கொப்ப விலை 
சொல்லித் தம்மல்குலை விற்கும் உவர்ப்பிலாத காமநுகர்ச்சியையுடைய 
பரத்தையரிடத்தைக் கூறுவாமென்க. 

தொண்டை , வாய்க்கு அடை . நலம்வரைவின்றி , ஒருவரிடத்தும் 
அன்பு நிலைபேறின்றி. உப்புடை முந்நீரென்றார் உவர்ப்பிற்கு . உப்பு , 
இனிமையுமாம் . இனி உவமைத்தொகையாக்கி இதற்கிது அளவென்று 
• உப்பிடுமாறு போலக் கொடுக்கும் பொருளளவான அன்பென்று முரைப்ப . 
துப்பையொக்குந் தொண்டைபோலுஞ் செவ்வாயென இரண்டுவமை 
யுஞ் செவ்வாயை நோக்குதலின் அடுத்து வரலுவமையன்று . எ . 


. 


The first guy is coral , the second guy is love , pleasure. உறழ் , like . போலும் 
understood after @BE SORCOL , a plant. acord cirp , without respect of persons . 

6 


Their houses were 
* priokled with perfumes , 


நாமகளிலம்பம் .! 
108. குங்குமமெழுகி சார்வுத்திண்ணையுங்குயிற்றியுள்ளால் . 

தங்குமென் சாந்தத்தோடுதாம முந்தாழ நாற்றி - 
beautified with garlands எங்குநற்சுவர்கடோறு நாடகமெழுதியொப்பப் 
Bals arwal winTower - பொங்குமென்மலர்பெய்சேக்கைபொலிந்து விண்புகற்சி 

00aha யுண்டே . 
இ - ள் . அச்சேரிப்புறமெங்குஞ் சார்ந்திருக்கும் இடத்தையுந் திண் 
ணையையும் பண்ணிக் குங்குமத்தாலே மெழுகி உள்ளெலா மெழுகின 
சந்தனத்திலே மாலையையுந் தாழ நாற்றிச் சுவர்கடோறுங் காமக்குறிப்புப் 
பட நாடகமெழுதிச் சேக்கைபொலிந்து விண்ணை விரும்பப்பண்ணுத 
லுடைத்தென்க . பவு. 
சார்வு , by metonymy for places around . நாற்றி, causal from நாலுகிறது , hanging. 
109. தூசுசூழ்பரவையல்குல்சுமக்கலாதென்னவீழ்த்த 

சுசூழ்கோவை முத்தங்கதிர்முலைதிமிர்ந்தசாந்தம் 
வாசநற்பொடிகண்மாலைவண்டுணவீழ்ந்தமுற்றம் 

ஆசைப்பட்டரசுவைகவருங்கடிகமழுமன்றே . 
இ - ள் . தூசுசூழ் அல்குலைச்சூழ்ந்த கோவை இவ்வல்குல் நம்மைச்சு 
மக்கமாட்டாதென்று கருதினாற்போல வீழ்த்தகாசு முத்தம் சாந்தம் சுண் 
ணம் மாலையென்கின்றவை வீழ்ந்தமுற்றம் அரசுவிரும்பித் தங்கும்படி கம 
ழுமென்க . ாக . 
110. அஞ்சிலம்பொலியோடல்குற்கலையொலியணிந்தமுன்கைப் 

பஞ்சிமெல்விரலிற்பாணிபண்ணொலிபவளச்செவ்வாய் 
அஞ்சிநொந்துயிர்க்குந்தேன் சொற்குழலொலி முழவினோசை 
துஞ்சலிலோசைதம்மாற்றுறக்கமு நிகர்க்கலாதே . 


Even kings desired their 
houses, so brilliant with 
ormaments , so scented wtih 

perfume .. 


Their houses were 
filled with enchant. 

ing music . 


இ - ள் . சிலம்பொலியோடே கலையொலி யாழொலி பாட்டொலி குழ 
லொலி முழவினொலியாகிய ஒழியாவொலிகளாலே இச்சேரிக்குத் துறக் 
கமும் ஒவ்வாதென்க. 

முன்பு சேடியர்கையாற் செம்பஞ்சணிந்தவிரல் . செவ்வாயை முன் 
னும் பின்னுங் கூட்டுக . வாயுறுத்தற்கஞ்சி யுற்ற பின் தன்றொழின் முடித் 
தற்கு நேர்ந் தூதுங்குழல் . பாய் . 

விரலிற்பாணி , sound made on a musical instrument with the finger . 
111. தேனுலாமதுச்செய்கோதை தேம்புகைகமழவூட்டி 

வானுலாச்சுடர்கண்மூடிமாநகரிரவுச்செய்யப் 
night or precious gems , பானிலாச்சொரிந்து நல்லாரணிகலம்பகலைச்செய்ய 

வேனிலான்விழைந்தசேரிமேலுலகனைய தொன்றே . 
இ - ள் . கோதையைப் புகைத்தலால் புகை வானுலாச்சுடர்களை மறை 
த்து நகரைப் பகலே இரவை உண்டாக்க , அவ்விரவை நல்லார் அணிகலத் 


Their houses were 
changed from day to 
and from night to day 
by clouds of dark 

perfume . 


நகர்வளம் . 


ச 


vith gems . 


தின் மாணிக்கங்கெடுத்துப் பகற்பொழுதைச்செய்ய , இயல்பான இரவி 
லும் பானிலாச் சொரிந்து வானுலாவுந் திங்களின் சுடர்களை அம்மணிகள் 
மறைத்துப் பகற்பொழுதைச்செய்ய அச்சேரி மேலுலகை ஒப்பதொன்றே 
ஆயிற்றென்க. 

சுடரென் து , ஞாயிற்றினது சுடரையும் திங்களினது சுடரையுமாக் 
கிப் பானிலாவைத் திங்களின் சுடரிற்கேற்றுக . ஏகாரந்தேற்றம். இரவும் 
பகலுமின்மையிற் றுறக்கம் ஒத்தது . இனிப்பால் பகுதி , நிலாஒளி என் 
றும் உரைப்ப . நிலாத்திகழும் பைம்பூண் , பனிநிலாவீசும் பைம்பொற் 
கொடியென்றாற்போல . நாயக . 

கோதை , hair . வேனிலான் , the god of summer , or the god of love , மன்மதன் , விழைந்த , 
loved , from விழை , to desire . 

112. இட்டநூல் வழாமையோடியோசனையெல்லை நீண்டு 
The slops ( basar ) we மட்டுவார்மாலைவேய்ந்து சதுக்கங்கண்மலிந்தசும்மைப் 
arranged , and slining பட்டமும்பசும்பொற்பூணும்பரந்தொளிநிழற்றுந்தீந்தேன் 

அட்டுந்தாரலங்கன்மார்பராவணங்கிளக்கலுற்றேன் . 
இ - ள் . வலித்த நூல் செவ்வைதப்பாமற் கிடந்து நீண்டு வேயப்பட்டு 
நாற்சந்திகளிலே மிக்கவொலியினையுடைய அங்காடித் தெருக்கூறுதலுற் 
றேனென்க. 

தந்திரத்திற்கேற்பப் பெற்றப்பட்டமும் பூணுமெங்கும் விளங்குதற்குக் 
காரணமான வணிகர் முதலாயினார் . மாயஉ . 

ஒடி , நீண்டு , வேய்ந்து , மலிந்த சும்மை , qualify ஆவணம், the bazars ; the rest refer to 
மார்பர் , persons , merchants. 

113. மணிபுனைசெம்பொற்கோட்டை வம்பணி முத்தமாலை 

கணிபுனைபவளத்திண்காழ்கம்பலக்கிடுகினூன்றி 
அணிநிலமெழுகிச்சாந்தினகிற்புகைத்தம்பொற்போதிற் 

திணிநிலமணிந்து தேங்கொளையவிசிதறினாரே . 
இ - ள் . மணியழுத்தின பொன்னாற்செய்த கடைமணியையுடைய கச் 
சுத் தூக்கின பவளக்காம்பைக் கம்பலம் வேய்ந்தசட்டத்திலே கொளுத்தி 
ஊன்றி மெழுகிப் புகைத்து அணிந்து சிதறினாரென்க. 

கணி, நூல்பொலிவானவன் . புனைந்தகாழ் , திணிநிலம் , படுத்த 
நிலம் . தெய்வங்களினிதாகக்கொண்ட ஐயவி . முத்து மாலை புனைந்த 

ளாலங . 


The bazars had sheds 
embellished with precious 

ornaments , & c . 


கிடுகு . 


கோட்டை for கடை , 


114. பொன்சொரிகதவுதாழிற்றிறந்து பொன்யவனப்பேழை 
The merchandise were all மின்சொரிமணியு முத்தும்வயிரமுங்குவித்துப் பின்னும் 
that they ahed a lotre மன்பெரும்பவளக்குப்பை வாலணிகலஞ்செய்குப்பை 

நன்பகலிரவு செய்யுநன்கலங்கூப்பினாரே . 
இ - ள் . பொன்தானே சொரிதற்குக் காரணமான கதவைத்திறந்து பே 


upon the brightness of 

the day . 


நாமகளிலம்பம் . 

தனி 
ழையிலிருந்த மணிமுதலியவற்றைக் குவித்துப் பின்னரும் பவளத்திரள் 
களையுங் குறைப்பணிகளையும் நீலப்பூண்களையுங் குவித்தாரென்க. 
நன்பகல் , கடும்பகல் . ாய்ச ... 


115. விழுக்கலஞ்சொரியச்சிந்தி வீழ்ந்தவையெத்துக்கொள்ளா 
goita ,male ஒழுக்கினரவர்கள் செல்வ முரைப்பரிதொழிகவேண்டா 
substances thrown awar பழக்குலைக்க முகுந்தெங்கும் வாழையும் பசும்பொனாலும் 

எழிற்பொலிமணியினாலுங்கடைதொறுமியற்றினாரே . 


were not picked up by the 

by - standers . 


இ - ள் . சலத்தைச்சொரிதலாற் சிதறி வீழ்ந்தவற்றைக்கொள்ளா ஒழுக் 
கினரதுவேயன்றி அவர்க்கு நாடொறு நடுதற்குக் கமுகு முதலியன தேட 
வேண்டா; அது என்னையெனின் அவற்றைப் பொன்னாலுமணியாலும் 
இயற்றினாராதலான் அவர்கள் செல்வமென்னால் உரைத்தல் அரிது , இனி 
நீருங்கேட்கவேணுமென்னும் விருப்பத்தை ஒழி வீராகவென்க . 
இனி உரைப்பரிது கேட்க விரும்பவேண்டா ஒழிகவென்றுமாம் . பாரு. 


The people of seven different 
castes were so numerous 
close together that the sandal 
wood powder rubbed on one 
adhered to the other, and 
their voice was heard , but 
their language was not 

distinguished . 


116. மூசுதேனிறாலின் மூசிமொய்திாையியம் பியாங்கும் 

பூசுசாந்தொருவர்பூசிற்றெழுவர்தம்மகலம் பூசி 
மாசனமிடம் பெறாதுவண் கடைமலிந்ததன்றே . 


இ - ள் . மாசனம் போக்கிடம் பெறாமல் ஒருவர் பூசிற்றெழுவர் தம்மக 
லம் பூசும்படி மூச ஆங்குப் பிறந்த ஓசையுமொழிய திரைபோல் இயம்பி 
ஓசையென்றுணர்தலன்றி எழுத்தின் வடிவுணர்தலாகாதாய்க் கடையிலே 
மலிந்ததென்க . 

நான்குசாதியும் அனுலோமப் பிறிதிலோமருஞ் சங்கரசாதியும்பற்றி 
எழுவரென்றார் . இறாலின் மூசுதேன்போலமூச , உம்மை சிறப்பு . 
ஓரொசையும் பாடம் . நன்கு மதித்தசாந்து , பூசி , பூச . ளாய்சு . 

மூசு , to be crowded . The seven castes or tribes are , Brahman , Kshetriya , 
Vaisya , Sudra , Anulomar ( the offspring of a Brahman father and Kshetriya mother ), 
Pridilomar ( of a Kshetriya father and Braman mother ) , and Sangara a mixed 
class of the first four tribes. 


117. மெய்யணிசெம்பொற்சுண்ணமேதகுகானநீரின் 
The aires rare so mawlica) ஐதுபட்டொழுகியானையழிமதங்கலந்து சேறாய்ச் 
serials, that it was aimiout e செய்யணிகலன்கள் சிந்திமாலையுமதுவுமல்கி 

வெய்தடியிடுதற்காகா வீதிகள்விளம்பலுற்றேன் . 


walk through thern . 


இ - ள் . அணிந்துமிக்க சுண்ணம் நானத்தாலும் பனிநீராலும் இளகுதல் 
பட்டு வீதியிலொழுகலின் அதனொடு மதமுங்கலந்து மதுவுமல்கிச் சேறா 
ய்ச்சிந்தி மல்கி வினாய அடியிடுதற்காகா வீதிகள் கூறலுற்றேனென்க. 


நகர்வளம் . 


இவை பீடிகைத் தெருவொழிந்தன . அணி சுண்ணம் , உண்ட சோ 
றுபோனின்றது . மிச்சில் கவிழத்தன்மரபு . செய்ய ணிகலம் , அரிதிற் 
செய்தகலம் . மாலையினுங் கலத்தினுந் தீண்டுதற்கு அடி நாணிற்றுத் தமது 
நலத்தான் . பால் . 

ஐது , fine, or beautiful dust , or mud . 


வேறு . 


it hid the sun and darkened 

all around 


The ornaments of those who were 


sacrifices, shone like lightening in 

rain . 


2 


| Suuren 

118. முழவணிமுதுநகர்முரசொடுவளைவிம் 
The smoke was so great that விழவணிமகளிர்தம்விரைகமழிளமுலை 

இழையணியொளியிளவெயில் செயவிடு புகை 

மழையெனமறையினபொலிவினதொருபால் , 
இ - ள் . ஒருபால் முழவுநிரைத்த கோயில்களிலே முரசும் வளையும் விம் 
முதலால் அவ்விழவிற்கொப்பித்த மகளிருடைய முலையின் அணிந்த 
இழையிலொளி இளவெயிலை உண்டாக்கும்படி இட்ட புகை மழையென 
ஞாயிற்றை மறைத்த பொலிவினை உடைத்தாயிற்றென்க. பாய்வு . 
வளை , conch . விம் for விம்மு , the swelling of sound . மறையின for மறைத்தன . 

119. குடையொடுகுடைபலகளிறொடு நெரிதர 
going to visit the ing , and o வுடைகடலொலியினோடுறுபவர்பலிசெல 

முடியொடு முடியுறமிடைதலின் விடுசுடர் 

கொடியுடைமழையினிற்குலவிய தொருபால் . 
இ- ள் . ஒருபால் அரசனைக் குடையுங் குடையுங் களிறுங் களிறும் பல 
நெருங்கிச்சேவித்தல் காரணமாகத் தேவருடைய பலி நடத்தலாலே அத 
னைச்சேவிக்கும் அரசர் முடியு முடியு நெருங்குதலின் விடுசுடர் மழையின் 
மின்போற் குலவியதென்க. 

இது செல்வமுண்டாதற்குப்பலி நடக்குமென்றார் . இனி பலி நடத் 
தலிற் குடை முதலியன நெரிதர முடி நெருங்கிற்றென்றுமாம் . உடை 
கடலொலிபோலும் ஒலி. நாயக . 

பலி, sacrifice or offering of lice, & c . 

120. பூத்தலைவாரணப்போர்த்தொழிலிளையவர் 
The noise of the winners in coal- நாத்தலைமடிவிளிகூத்தொடுகுயிலக் 
crows, caused a grand conts . காய்த்து றுதமனியத்துக்களொடுகடிகமழ் 

பூத்துகள் கழுமிய பொலிவினதொருபால் . 
இ - ள் . ஒருபால் கோழிப்போரின் வெற்றியைத் தமதாகவுடைய இ 
ளையவர் சீழ்க்கை கூத்தொடு நெருங்குதலான் அப்பொழுது சிந்தும் பொற் 
றுகளும் பூத்துகளும் மயங்கின் பொலிவினதென்க . 
பூ , தோன்றிப் பூ . காய்த்து தலுற்ற உய . 

காய்த்துறுதமனியத்துகள் , gold dust. 


நாமகளிலம்பம் . 


The bright jewels of women 


உக. 


as to receive ornaments ,, 


121. மைந்தரோடிேய மகளிரையிளையவர் 

அந்து கில்பற்றலிற்காழ்சரிந்தணிகிளர் 
which has silen on the ground சுந்தரநிலமிசைசொரிதலின் மின்னணிந் ( து ) 

இந்திரதிருவிலினெழிலினதொருபால் . 
இ - ள் . ஒருபால் கணவரோடூடிய மகளிாை அவர் துகில் பற்றலிற்கா 
சுகோவையற்று நிலத்தே விசையோடே சிந்துதலின் ஒளியையணிந்து 
வானவில்லினெழிலினதென்க . 
சுந்தரம் , நன்மை . 

காழ் , a string of gems . 

122. வளையறுந்தனையனவாலரியமைபதம் 
There were many ready to inrile அளவறுநறு நெயோட்டுகறியமைதுவை 
others to parake of food, as well விளைவமைதயிரொடுமிசைகுவிர்விரைமினின் 

உளவணிகலமெனுமுரையினதொருபால். 
இ - ள் . ஒருபால் வளையை நுண்ணிதாக அறுத்தாற்போன்றனவாகிய 
வாலிய அரிசியையமைத்த சோற்றையும் நெய்யால் அட்டகறியையும் முற் 
றின தயிரால் அமைத்த துவையினையும் மிசைகு வீராக விரையுங்கோள் 
உண்டால் தருதற்கு அணிகலமுளவெனு முரையினதென்க. 

ஒடு , எண்ணொடுவுமாம் . வால்விழும்பாடம் . உஉ . 
வால் , white . அரி , paddy . அமை , prepared . பதம் , boiled rice. துவை , sauce. 

123. வரைநிரையருவியின்மதமிசைசொரிவன . 
The young were riding in புரைநிரைகளிறொடுபுனைமணியியறேர் 
01:05, and விரைநிரையிவுளியோடிளையவர் விரைவுபு 

குரைநிரைகுளிர்புனல்யாற்றினதொருபால் . 
இ - ள் . ஒருபால் மலையொழுங்கின் அருவியைத் தன் மேலே சொரிந்து 
சொன்வன போல் மதத்தை மேலே சொரிவனவாகிய உயர்ச்சியையுடைய 
களிற்றொடும் தேரிற் பூண்டாற் செலவு விரைந்த இவுளியொடும் இளையவர் 
விரைவினிரைத்தயாற்றின தென்க . 
அருவிபோல் வீழ்கின்ற மதமென்பாருமுளர் . மிகையும்பாடம் . 1 உ ங . 

புரை , high , mighty . இப்றேர் for இயல்தேர் , running chariots . விரை for விரைவு , swift 
விரைவுபு for விரைவி , mingling.. 

124. வரிவளையாவமுமணிமுழவரவமும் 
The residence of the king : அரிவளர்கண்ணியாணிகலவரவமும் 

புரிவளர் குழலொடுபொலிமலிகவினைய 

திருவிழைகடிமனைதிறவதின் மொழிவாம் . 
இ - ள் . குழலொடு வளையரவமும் முழவரவமுங் கல அரவமுங் கவி 
னிய மனைகளைச் செவ்விதாகக் கூறுவாமென்றாரென்க. 


Chariots of swift 

mighty elephants , 


ladies resound with music . 


நகர்வளம் . 


சஎ 


புரிவளர் குழல் , நரம்பிடத்து இசைவளர்தற்குக் காரண மாகிய குழல் . 
குழல் வழியாழெழி இத்தண்ணுமைப்பின்னர் முழவியம் பலாமந்திரிகை 
விருப்பமுமாம் . இது அரசற்குரியவரிருப்பு . உச . 


வேறு . 


The fluga lying on the terraces 
flapped as if they were fanning 

the suns fiery steeds, 


125. திருவந்நீணகர்ச்செம்பொனினீடிய 

உருவவொண்கொடியூழினுடங்குவ 
பாவை வெங்கதிர்ச்செல்வனபைம்மயிரப் 

புரவிபொங்கழலாற்றுவ போன்றவே . 
இ - ள் . அத்திருவையுடைய மனைகளின் நீடிய கொடிமுறையால் அ 

செல்வன புரவியை அழலாற்றுவபோன்றனவென்க. 
பரவை , பரத்தல்.ாஉரு . 

நுடங்குவ , அசைவன , verbal noun , neut . pl. subject to the predicate , போன்றன, 
were like. உருவ for உருவம் , beautiful. ஊழ், in order . 


சைவன , 


the balls played by the ladies, 
fly up to the lofty terraces, 


126. பாவையன்னவர்பந்து புடைத்தலில் 
The soans, tightened by தூறுவியன்னம்வெரீஇத்துணையேன்று போய்க் 

கோவைநித்திலமாடக்குழாமிசை 

மேவிவெண்மதிதன்னோடிருக்குமே . 
இ - ள் . மகளிர் பந்தடித்தலின் அன்னங்கள் அவ்வோசைக்கு வெருவி 
மதியையினமென்றுகருதிக் கூடப்போய் மாடங்களின் மேலே அம்மதி 
யோடே மேவியிருக்குமென்க. 
மதியியங்குந்தோறுந் தானுமியங்கிற்று . உசு . 


their hair in perfumed smoke 
appeared like the moon hid 

by the clouds, 


127. இழைகொள்வெம்முலையீரமுலர்த்துவார் 
The faces ofwomen arpios விழையவூட்டிய மேதகுதீம்புகை 

குழைகொள்வாண்முகஞ்சூழ்குளிருங்கதிர் 

மழையுண்மாமதி போன்மெனத்தோன்றுமே . 
இ - ள் . கணவர்விழைய ஈரமுலர்த்துவர் ஊட்டிய புகைசூழ் முகம் 
அம்மழையுட் குளிருங் கதிர்மதிபோலுமெனத் தோன்று மென்க . 

இழை தான் விரும்பிக்கொண்ட வெவ்விய முலையிலே கணவர் பூசிய 
சந்தன முதலியவற்றின் ஈரத்தைப் புலர்த்துவார் தொழிற்பெயர் . ா உ எ . 
போன்மென 

for போலுமென , மகாக்கு றுக்கம் . உலர்த்துவார் is now called வினையாலணையும் பெயர் . 


128. செம்பொற்கண்ணிசிறார்களைந்திட்டவும் 
The sweepings of the diy அம்பொன்மாலையவிழ்ந்துடன் வீழ்ந்தவும் 
-rarious kinds or perfumery. தம்பொன் மேனிதிமிர்ந்ததண்சாந்தமும் 

வம்புண்கோதையர்மாற்றுமயலசோ. 


의 


நாமகளிலம்பம் . 


இ - ள் . மகளிர் தம்மேனிதியார்ந்த சாந்தமும் மயிர்குலைந்து சோரவீழ் 
தமாலையும் , சிறார்களைந்தகண்ணியும் , சேடியர்மாற்றுந் துராலென்க . 

வண்டுகள் புதுமையையுண்ட பழ மாலையைச் சூடுதலிற்சேடியராயிற்று . 
" கண்டு கைவிட்டமயலென்றார் " பிறரும் . ாஉ வு . 

- 
மயல் , confusion , here rubbish . 


The entrance of the houses were 
smeared with sandal wash , and 

of prosperity . 


129. வேரியின் மெழுக்கார்ந்தமென்பூநிலத் ( து ) 

ஆரியாகவஞ்சாந்தத்தளித்தபின் 
saruished with flowers, a proof வாரிநித்திலம்வைப்பபொற்பூவொடு 
தன் 

சேரிதோறிது செல்வத்தியற்கையே . 
இ - ள் . நாற்ற முந்தோற்றமும் இனியவற்றான் மெழுகிய மெழுக்கார் 

ள் 
ந்தவெரியையுடைய பூநிலத்தே ஐதாகத் தொழில்படச் சாந்தைப் பூசின 
பின்பு பொற்பூவொடு நித்திலத்தையும் வைப்பார்களாதலிற் சேரிதோறுஞ் 
செல்வத்தியற்கை இத்தன்மைத்தென்க . 

அரி , ஐம்மை , விகாரம் . ஆரியாக, மேலாகவென்றுமாம் . மேலும் 
தளித்த சுண்ணமென்ப . வேரி, இருவேரியுமாம் . ாஉக . 


. 


இயற்கை , subject . இது , predicate. 


groves , on account of the smoke 

of the cily . 


130. கருனைவாசமுங்காரிருங்கூந்தலார் 
The pigeons by away to the அருமைசான்றவகிற்புகைவாசமுஞ் 

செருமிச்சேர்ந்து கண்ணீர்வரத்தேம்பொழில் 

உர்மை கொண்டனவொண்புற வென்பவே . 
இ - ள் . புறவுகள் பொரிக்கறியினது வாசப்புகையும் அகிலினது வாச 
ப்புகையுஞ் செருமிக்கண்ணீர்வருதலாலே பொழிலைத் தாமிருத்தற்குரிய 
இடமாகக்கொண்டனவென்க . 
கந்தலிலார்ந்த புகையென வினைத்தொகை , பெயருமாம் . நய . 

கருனை , any thing fried . 


were eaten with friends, on 

golden plates. 


0 131. நறையுநானமுநாறு நறும்புகை 
The ricturis rich with spices , விற்கின் வெள்ளியடுப்பினம் பொற்கலம் 

நிறையவாக்கிய நெய்பயிலின்னமிர் ( து ) 

உறையுமாந்தர்விருந்தொடுமுண்பவே . 
இ - ள் , வெள்ளியடுப்பிலே நறையும் நானமும் நாறும் நறும்புகை விற 
காலாக்கின அமுதை மாந்தர்பொற்கலத்தே விருந்தொடு முண்பரென்க. 

நறை , கொடி . நானம் , தூவியெரிக்கும்புழுகு . நிறைய , மடை நூல் 
விதியிற் குறையாமல் . விருந்து பெறற்கருமையின் உம்மை சிறப்பும்மை . 
விறகு , சந்தனமுதலியன . ஙக . 


நகர்வளம் . வறர் சக 
132. பாளைமென்கமுகின்பழமெல்லிலை 

நீள்வெண்மாடத்து நின்று கொண்டந்தலார் 
ஆளிமொய்ம்பர்க்கொடுத்தணிசண்பகம் 
நாள் செய்மாலைநகைமுடிப்பெய்பவே . 


Men and women interchange 
garlands on the terrac . 


இ - ள் . நல்லார் மாடத்தே நின்று பாக்கையும் வெற்றிலையையும் பறித் 
துக்கொண்டு மொய்ம்பர்க்குக் கொடுத்து அவர் அணிந்த சண்பகமாலையை 
வாங்கி நாட்காலமன்றாயினும் வேட்கை மிகுதியால் தமது முடியிலே 
பெய்வரென்க . 

இனி நாட்காலத்தே செய்த சண்பக மாலையணிந்த முடியிலே அக்கா 
லத்திற்குரிய பூக்களைப் பெய்வரென்றுமாம் . 

மணமெல்லிய பாளை , வெள்ளிலைபாடமாயிற் கொம்பிலேவெளுத்த 
தாம் . நகைமுடி , முத்தமாலையையுடைய முடி . ள ஙஉ . 


each other . 


பக . 


ce 


133. எழுதுவாணெடுங்கண்ணிணையந்தலார் 
The sexesembrace and enjoy மெழுகுகுங்குமமார்பிடைவெம்முலை 

உழுது கோதையுஞ்சாந்து முலுந்தவை 

முழுதும் வித்திவிளைப்பர்திளைப்பவே . 
இ - ள் . அம்மகளிர் கணவர் மார்பிலே முலையாலே உழுது கோதை 
யையுஞ் சாந்தையும் வித்தித்திளைப்பனவற்றில் தாங்கள் உவந்தனவற்றை 
முழுதும் விளைப்பரென்க . 

மையெழுதுங்கண் . குங்கும மெழுகும் . திளைப்ப , கரணங் 
கள் . 

வெம் , desirable , lovely . 
134. குஞ்சிமேலனிச்சம்மலர் கூட்டுணும் மே 

அஞ்சிலோதியாம்மலர்ச்சீறடி 
மஞ்சுதோய்மணிமாடத்து மல்குபூம் 

பஞ்சிமேலும்பனிக்கும்பனிக்குமே. 
இ - ள் . ஓதியருடைய அனிச்சமலர் கூட்டுணுஞ் சீறடி ஆடவர்க்குஞ் 
சிமேலும் பனிக்கும் பஞ்சிமேலும் பனிக்குமென்க . 

கூட்டுணும் , கவரும் . கோபத்தாலுங் கரணத்தாலும் நடுங்கிற்றென 
ஊடலுங் கூடலு முணர்த்திற்று . " கொல் புனற்றளிரினடுங்குவணின்று 
என்றார் பிறரும் . நகராதலின் ஊடற்குக்காரணங் கூறாராயினார் . " எஞ்சு 
பொருட்கிளவி செஞ்சொலாயிற் பிற்படக்கிளவார் முற்படக்கிளத்தல் " 
என்பதனாற் குஞ்சிமேலுமென்று உம்மை கொடாராயினார் . ள ஙச . 

குஞ்சி , here , hair of young husbands. சீறடி for சிறிய அடி , delicate feet . பனிக்கும் , 
sensitively agitated . 


னும் 


Lovers quarrel and are 

reconciled . 


is not distinguished from night, 


ருய 

நாமகளிலம்பம் . 
135. தூமமேகமழுந்துகிற் சேக்கைமேல் Sour 
Lorers are so happy that day காமமேநுகர்வார்தமகாதலால் 
as in the world of the gods. யாமமும்பகலும்மறியாமையால் ! 

பூமிமாநகர்பொன்னுலகொத்ததே . 
இ - ள் . சேக்கை மேல் நுகர்வார் தம் காதலால் இரவும் பகலும் அறியா 
மையின் அந்தகர் பொன்னுலகத்தை ஒத்ததென்க .. 

ஏகாரம் , தேற்றம் . காமமே , ஏகாரம் பிரிநிலை . யாமத்தும் எல்லை 
யுமென்றார் பிறரும் . பூமியின் . பூமென்மாநகரும் பாடம் . பூ , வட 
மொழி . பநரு . 

சேக்கை , bed , dormitory . 


There were no poor upon 
to bestow alms, excepting 

for merits s sake .. 


136. அரவுகான்றிட்டவங்கதிர்மாமணி 
whion உரவுநீர் முத்து முள்ளுறுத்துள்ளன ந te 

இரவன் மாந்தர்க்குமின்னவையீவ தோர் 

புரவு பூண்டனர் பொன்னகர்மாந்தரே . 
இ - ள் . மணியுமுத்தும் உள்ளுறுத்தின அவை இரவன் மாந்தர்க்கும் 
உள்ளன ஆதலாற் பொன்னகர் மாந்தரே புரவுபூண்டனரென்க. 

இது இகழ்ச்சி . உரவுநீர் , உலாவு நீர் . உம்மை, இழிவு சிறப்பு . ஏகா 
ரம் , எதிர்மறை . இனியின்னவை இரவன் மாந்தர்க்கு உள்ளனவாயிருத்த 
லில் பின்மாந்தரே புரவு பூண்டாரென்றது உயிருறுப்பு முதலியன கொடுத் 
தற்குத் துணிந்தார் இவரே என்று மாம் . ஏகாரம் , தேற்றம் . நசு . 


The wakeful celestials 
unceasingly look upon the 

prosperity of the city . 


137. முல்லையங்குழலார் முலைச்செல்வமும் 

மல்லன்மாநகர்ச்செல்வமும்வார்கழற் 
செல்வர் செல்வமுங்காணிய வென்பர்போல் 

எல்லியுமிமையாரிமையாததே . 
இ - ள் . இமையார் இமையாதிருந்த இருப்பு நீவிர் இம்மூன்று செல் 
வத்தையும்விடாமற் காண்டற்கியாம் விழித்திருந்தேமென்று தங்கண்ணை 
நோக்கிக் கூறுவாரைப் போலே இருந்ததென்க. 

ஏகாரம் , ஈற்றசை . மூன்றாவன , போகமுஞ் செல்வமும் வீரமும் . 
என்பவென்பது பாடமாயின் இமையார் இனி நீவிர் இவை காண்டற் 
கியாங்கள் இமையாதிருந்ததென்று கண்ணிற்குக் கூறுவரென்க . நஎ . 

காணிய , fut . verb . par . எல்லியும் , even at night . 


The noise attending festivals 
vie with the noise of the ocean . 


138. முழவுஞ்சங்கமுமுன்றின் முழங்குவ 

விழவும் வேள்வும் விடுத்தலொன்றின்மையாற் 
புகழலாம்படித்தன்றிது பொன்னிகர் 
அகழ்தன்மாக்கடலன்ன தோர்சும்மைத்தே . 


நகர்வளம் . 


ருக 


இ - ள் . விழவினும் வேள்வியினும் ஒன்றைக் கைவிடுதலின்மையான் 
முழவுஞ் சங்கும் முழங்குவன கடலன்னதோர் சும்மைத்தாதலான் இப் 
பொன்னகர் புகழலாம் படித்தன்றென்க. 

வேள்வி , விசேடவிதியான நாள்களினிகழ்வன , இது வேள்வென 
ஈறுதிரிந்தது . நவு . 


T he temples were numerous , 

wealth superabundant. 


139. திங்கண்முக்குடையான்றிருமாநகர் 

எங்குமெங்குமிடந்தொறுமுண்மையால் 
அங்கண்மாநகர்க்காக்க மறாததோர் 

சங்கநீணிதியாற்றழைக்கின்றதே. 
இ - ள் . சங்கமென்னும் பேரெண்ணையுடைய தொன்று பட்ட நிதியோ 
டே ஸ்ரீகோயில் தெருவுகளெங்கும் மனையிடமெங்குமுண்டாகையினாலே 
மாநகர்க்கு நிதியோடேயறாததொர் ஆக்கம் தழையாநின்ற தென்க . 

இனி மாநகருண்மையான் நகர்க்கு ஆக்கமறாது அவ்வாக்கமொரு சங்க 
நிதியாலே தளிர்க்கின்றதென்றுமாம் . சங்கநிதி , அரசன் . ள ஙக . 
திங்கண்முக்குடையான் , he who has the triple moonlike - umbrella , i.e. Arugan . 


வேறு . 


The city was like the 

celestial Kalpa tree , 
yielding whatever was 

desired . 


140. தேன்றலைத்துவலை மாலைபைந்துகில் செம்பொன் பூத்து 

நான்றனவயிரமாலைநகுகதிர்முத்தமாலை 
கான்றமிர்தேந்திநின்றகற்பகச்சோலையார்க்கும் 
ஈன்றருள் சுரந்தசெல்வத்திராசமாபுரமதாமே . 


இ - ள் . தேனைத் தலையிலே துவலையாகவுடைய மாலை முதலியவற்றைப் 
பூத்து நான்றனவாகிய வயிரமாலை முதலியவற்றைத் தோற்றுவித்து அமிர் 
தை ஏந்தியின்ற கற்பகச்சோலையென்று ஊரிற்கோர்பெயர் கூறிற்று ; 
இதற்கும் ஆவை யுண்மையின் அங்ஙனங்கூறிய ஊர் யார்க்கும் அருளை 
யீன்று செல்வத்தைச் சுரந்ததோர் கற்பகச்சோலை , அஃது இராசமாபுரமெ 
ன்னும் பெயரையுடைத்தாமென்க. 


இனித்தான் சுரந்தஅருளாலே யார்க்கும் மறுமையிற் கற்பகச்சோலையை 
யீன்று அச்சோலையிற் செல்வத்தைத்தன்னிடத்தே உடையது இராசமா 
புரமென்க என்றது . இதில் வாழ்வார் அருளைக்கண்டு பிறர்க்கும் அருள் 
பிறந்து சுவர்க்கமெய்துவரென்றவாறு . இத்துணையும் 

இத்துணையும் நகரின்சிறப்புக் 
கூறினார் . ளசய் . 


நகர்வருணனை முற்றும் . 


ருஉ 


நாமகளிலம்பம் . 


வி 


Description of 

the Palace . 


கோயில் வருணனை . 


. 


வேறு . 


The Palace was worthy 
of the illustrious king . 


141. வேகயானைமீளிவேல்வெய்யதானையைய கோன் 

மாகநீண்மணிம்முடிமாரிவண்கையாசில்சீர் மே 
ஏகவாணைவெண்குடையிந்நகர்க்குமன்னவன் 
நாக நீரநன்னகர்நன்மைதன்மை செப்புவாம் . 


இ - ள் . யானை முதலியவற்றையுடைய மன்னனது கோயிலின் நன் 
மையைச் சிறிது கூறுவாமென்றாரென்க. 

தானையென்றது ஒழிந்தமூன்றுபடையை. ஐய , வியக்கத்தக்க . தேவர் 
புகழுமுடியென்று குலநன்மைகூறினார் . சீர் , மிக்க புகழ் . ஏகவாணை , 
பொதுவற ஆளுதல் . ாசக. 

Here நகர் in the first place means city , and the second palace ; in v . 139 it means 
temple. 1881 , like the celestial. 


The palace was 
surrounded by a trench , 


placed round it. 


142. நீணிலம்வகுத்து நீர் நிரந்து வந்திழிதரச் 

சேணிலத்தியற்றிய சித்திரச்சுருங்கை சேர் 
• arif it were a garland கோணிலத்து வெய்ய வாங்கொடுஞ்சுறத்தடங்கிடங்கு 

பூணிலத்துவைத்ததோர்பொற்பினிற்பொலிந்ததே. 
இ - ள் . நீர்நிரந்து வந்திழியும்படி நீணிலத்தை வெட்டிப் புறம்பில் அக 
ழ்துடங்கிப் படுத்தவழி சேர்ந்த கிடங்கு நிலமகளுக்குப் பூணிட்டதோரழ 
குபோலப் பொலிந்ததென்க . 
சுற , புற நடையாற் கொள்க . சுருங்கை , கரந்துப்படை . 


பச 2 . 


The palace wall rose 
to the skies , as if it were 
inviting the upper 

world . 


வி 


143. இஞ்சிமாகநெஞ்சுபோழ்ந்தெல்லைகாணவேகலின் 

மஞ்சுசூழ்ந்து கொண்டணிந்துமாக நீண்டநாகமும் 6 
அஞ்சுநின்னையென்றலினாண்டு நின்று நீண்டதன் 

குஞ்சிமாண்கொடிக்கையாற் கூவிவிட்டதொத்ததே . 
இ - ள் . மதிலானது மாகத்தின் நடுவைப்பிளந்து நாகத்தின் எல்லையைக் 
காண ஏகுதலின் அதனை மஞ்சுமுற்படப்போகாமல் தடுத்துப் பின்பு கா 
லைக்கட்டிக்கொண்டு ஆகாயத்தே உயர்ந்த நாகமு நின்னையஞ்சுமென்று : 
அவற்றான் மேகபதத்தளவிலேநின்று தன் தலையினீண்ட கொடிக்கையா 
லே நம்மை வந்துகாண்கவென்று கூவி விட்டதன்மையையொத்தது அவை 
யசைந்ததன்மையென்க . 
குஞ்சி , கொடி நாட்டுங்குழி , கழையுமாம் . பாசங . 


. 


with garlands, appeared like.Vishnu 

wearing his long garland . 


The palace garden where 
the ladies were enjoying 
themselves, was like 

Indra s garden . 


கோயில் வருணனை 

ருகூ 
144. முத்தமாலை முப்புரிமூரிமாமணிக்கதவு) 
The gatesof the towers embellished ஒத்தநான்கு கோபுரமோங்கிநின்றொளிர்வன 

சத்திநெற்றி சூட்டியதாம நீண்மணிவணன் 

தத்தொளிர்மணிமுடித்தாமநால்வபோலுமே. 
இ - ள் . மாமணிக்கதவையுடைய தன்னிலொத்த நீலமணிக்கோபுரம் 
நான்கிலு நின்றொளிர்வனவாகிய சூலத்தினெற்றியிற் சூட்டிய முப்புரியா 
கிய முத்தமாலை தாமத்தையுடைய உலகளந்தமாயோன் முடியில் தாமகால் 
வன போலுமென்க . 

போன்றவும் பாடம் . முப்புரியாகிய முத்தமாலையையுடைய கதவுமாம் . 
தத்துதல் , வீசுதல் . சச . 
145. சங்குவிம் முதித்திலஞ்சாந்தொடேந்து பூண்முலைக் 

கொங்குவிம்முகோதைதாழ்கூந்தலேந்து சாயலார் 
இங்கிதக்களிப்பினாலெய்தியாடும் பூம்பொழில் 

செங்கணிந்திரன்னகர்ச்செல்வமென்ன தன்னதே . 
இ - ள் . நித்திலத்தைச் சாந்துடனேந்திய முலையினையுங் கூந்தலினை 
யுமுடைய சாயலார் காமக்குறிப்போடு கூடிய களிப்பால் சென்றாடும் பொ 
ழில் இந்திரன் நகரிற் கற்பகச்சோலை என்னதன்மைத்து அன்னதன்மைத் 
தென்க . 

விம்முநித்திலம் , சூன் முற்றியீன்ற முத்து . செல்வம் , ஆகுபெ 
யர் . ாசரு . 

146. வெள்ளியானை மின்பிடிமின்னிலங்குபைம்பொனால் 
MARSEarna துள்ளுமானொருத்தலுஞ்செம்பொனம் பொன்மான்பி 

உள்ளுகாமமுள்சுடவேந்தனாங்குறைவதோர் ( ணை 

பள்ளிமாடமண்டபம்பசுங்கதிர்ப்பவண்ணமே . 
இ - ள் . வெள்ளியாற்செய்த களிறும் பைம்பொனாற்செய்த பிடியும் 
செம்பொனாற்செய்த ஒருத்தலும் அம்பொனாற்செய்த பிணையும் ஒன்றை 
யொன்றுள்ளுங்காமம் வேந்தனுள்ளத்தை வேட்கைமிகுப்ப அச்சோலை 
யில் அவனுறைவதோர் மண்டபத்திற் பள்ளிமாடம் நாகருலகையொக்கு 
மென்க . 
இனி வெள்ளியாலே யானையும் பிடியுஞ் செய்ததென்று மாம் . ளசசு . 

147. கோழரைமணிமடற்கூந்தனெற்றியேந்திய 
on string of pearls , between two மாழையந்திரள்கனிமாமணிமாக 

மரகதஞ் 
ஆமை, as anaica with grams " சூழ்குலைப்பசுங்கமு சூலுபாளைவெண்பொனால் 

ஊழ் திரண்மணிக்கயிற்றூசலாடவிட்டதே. 
இ - ள் . பொன்னாற்செய்த பழத்தினையும் மரகதமணியாற்செய்த குலை 
யினையும் வெள்ளியாற்செய்த பாளையினையுமேந்திய கொழுவிய அாையி 


The summer house 


costly artificial 

ornaments . 


The seat or cradle was suspended 


ருசு 


நாமகளிலம்பம் . 


னையும் நீலமணியாற்செய்த மடலினையுமுடைய கூந்தற் கமுகினெற்று ? 
லூசலாட விட்ட கயிறு முத்துவடமென்க . ளசஎ . 


rivers, embellished the 

garden .. 


148. மென்றினைப்பிறங்கலுமிளிர்ந்து வீழருவியுங் 
Artincial hints, spring , and குன்றயன்மணிச்சுனைக்குவளைகன விழிப்பவும் 

நின்று நோக்குமான்பிணை நீலயானைமன்னவன் 

கன்றுகாமம் வெஃகியகாமர்காமபூமியே . 
இ - ள் . நீலயானை மன்னவன் தழும்பிய காமத்தாலே விரும்பிய பூமியி 
டத்துச் செய்குன்றில் தினையையும் அதினின்றுங் குதித்து விழுகின்ற அரு 
வியையும் மானும் பிணையும் அதனயலிறசுனைக்குவளை காப்பார்கண்போல 
விழியாநிற்கவும் உண்பதாகநின்று நோக்குமென்க. 

காமர்காமபூமி , காமனுக்கு விருப்பஞ் செய்கின்ற பூமி . " காமரை 
வென்ற கண்ணோன் " போல . பிறங்கல் , திரள் . இவற்றைச் சித்திரமே 
னிற் கோயிற்கங்கமாகிய செய்குன்று கூறிற்றிலராவர். சவு . 


பிறங்கல் , hillock . 


the koils sing, in 
the midst of sweet 

flowers and 
aromatic trees . 


149. தீங்குயின்மணந்து தேன்றுஞ்சவண்டுபாண்செய 
The tes boa, and வேங்கைநின்று பொன்னுகுக்கும் வெற்புடுத்தசந்தனம் 

ஓங்குபிண்டிசண்பகமூழிநாறு நாகமும் RB 

நீங்க நீங்குமின்னுயிர்நினைப்பினின்றிளகுமே . 
இ - ள் . குயிலாகிய கானங் கூடித் தேனாகிய யாழ்தங்க வண்பொட 
அவற்றிற்குப் பரிசிலாக வேங்கை பொன்னைச்சொரியு முற்கூறிய செய் 
குன்றைச் சந்தன முதலியன சூழ்ந்தன ; இக்குன்றையுங் காவையும் நீங்க 
உயிர் நீங்கும் நினைப்பின் உயிர் தளிர்க்குமென்க. 

ஊழ் , ஊழியெனத்திரிந்தது , முறைமைபட அலர்ந்து நாறும் . சக . 


was adorned with gems. 


150. முத்தம் வாய்புரித்தன மொய்கதிர்ப்பசும்பொனாற் 
The play ground of the young சித்திரத்தியற்றிய செல்வமல் குபன் மணி 

பத்தியிற்குயிற்றிவான்பதித்து வைத்த போல்வன 

இத்திறத்தபந்தெறிந்திளையராடு பூமியே . 
ள் . இளையர் பந்தாடு பூமி முத்து விளிம்பிலே அழுத்தப்பட்டன, 
பொன்னாலே பண்ணப்பட்டன , மணிபத்தியிற் குயிற்றப்பட்டு வானை 
இவ்வுலகிலே இருத்தினாற்போல் வனவாகிய இத்திறத்தனவென்க. கரும் . 

151. வைத்தபந்தெடுத்தலுமாலையுட்காத்தலுங் . 
A variety of games was played கைத்தலத்தினோட்டலுங்கண்ணிநெற்றி தீட்டலும் 

பத்தியிற்புடைத்தலும்பையரவினாடலும் 
இத்திறத்தபந்தினோடின்பமெல்லையில்லைமே . 


with balls . 


கோயில்வருணனை . 
- இ - ள் . பந்தைக் கையாலெடாதே தட்டியெடுத்தலும் , காத்தலும் , கை 
யிலே கொள்ளலும் , செல்லவோட்டுதலும் , கண்ணியையுடைய நெற்றியி 
லே தீட்டுதலும் , ஒருகாலைக்கொருகால் உயரப் பத்தியாகப் புடைத்தலும் , 
தான் நிலையிலே நின்று அரவுபோலப் பரந்துலாவுதலுண்டாம்படி புடைத் 
தலுமாகிய இக்கூற்றவாகிய அப்பந்தினோண்டான இன்பம் முடிவில்லை 
யென்க . ாருக . 

152. கூற்றமன்ன கூர் நுதிக்குருதிவான்மருப்பிடைச் 

சீற்றமுற்ற மன்னர்தஞ்சென்னிபந்தடிப்பன 
ஊற்றிருந்தமும்மதத்தோடையானை பீடுசால் 

காற்றியற்புரவிதேர்கலந்து கௌவைமல்கின்றே. 
இ - ள் . மருப்பிடையே மன்னர் தலையைப் பந்தடிப்பனவாகிய யானை 
புரவி தேர் இவை கூடி ஒலிமிக்கது அவ்விடமென்க . 

கூற்றம் , யானைக்குவமை. சீற்றமுற்ற , அரசன் வெகுண்ட . 
இருந்த , இடைவிடாத . இவை அரசனேறுவனவாதலின் உள் நிற்றல் 
இயல்பு . பாரு உ . 

சீற்றமுற்ற மன்னர் , kings enemies of Sachanthan. 


On the play ground were seen 
chariots of swift horses and 

elephants .. 


jails , & c . , abounded . 


153. கவ்வையங்கருவி சூழ்ந்துகண்படுக்குமாடமும் 
The armories, treasuries தெவ்வர்தந்த நீணிதிசேர்ந்த செம்பொன்மாடமும் 

மௌவலங்குழலினார்மணிக்கலம் பெய்மாடமும் 

இவ்வலந்தவல்லவுமிடங்களெல்லையில்லையே . 
இ - ள் . மனச்செருக்கால் ஆரவார முடைய வீரர்திரள் அரசனது பகை 
யை மனத்தானோக்கி யாமந்தோறும் காத்துத் துயில் கொள்ளு மாடமும் , 
திறைகிடக்குமாடமும் , கலமிட்டுவைக்குமாடமுமாகிய இக்கூறப்பட்ட 
இடங்களும் , கூறாதொழிந்த ஆயுதசாலை முதலிய இடங்களும் முடிவில் 
லையென்க. 

கருவி தொகுதி , ஈண்டாகுபெயர் . இனிப்பகைவர்க்குக் கவ்வை 
யைச் செய்தலையுடைய ஆயுதங்கள் சூழ்ந்து நோக்கினார் கண்ணையகப்ப 
டுக்கும் ஆயுதசாலையுமென்ப . ாருங . 


actors and 
pangy rists , were 
built alternately , 


154. பூத்தகோங்கும் வேங்கையும் பொன்னிணர்செய்கொன்றையுங் 
He loESS காய்த்து நின்றுகாண்டொறூ உங்காமர்வல்லிமாதரார் 

கூத்தறாதபள்ளியுங்கொற்ற மன்னமங்கையர் 

ஏத்தல்சான்ற கோயிலுமிடைப்படுத்தியன்றவே . 
-ள் . மாதரார் நாடகசாலையும் காவன்மகளிர் அரசற்கு வெற்றி நிலை 
பெறும்படி எத்தும் ஸ்ரீகோயிலும் கோங்கு முதலியவற்றை நடுவேயாக் 
கிப்பண்ணினவென்க. 

வென்க. 


ருசு 


நாமகளிலம்பம் 


இதனால் இரண்டுந் தன்னில் இடைவிட்டிருக்குமென்றார் . மேலே 
வண்புகழ் மாலடிவந்தனை செய்தாளென்ப . தமது கண்ணானது இளை 
யோர் மெய்யைவே விதாக்கி அவர் நெஞ்சிலேநின்று சுடுமாதராரெனச் 
சினை வினை முதலொடு முடிந்தது . பருசு . 
155. கந்து மாமணித்திரள்கடைந்தசெம்பொனீள்சுவர் 

சந்து போழ்ந்தியற்றியதகடுவேய்ந்து வெண்பொனால் 
இந்திரன்றிருநகருரிமையோடுமிவ்வழி 

வந்திருந்தவண்ணமே அண்ணல் கோயில்வண்ணமே. 
இ - ள் . மாமணித்திரளைத்தூணாகக் கடையப்படுதலானும் , பொற்சுவரி 
லே சந்தனத்தை அறுத்துப்பண்ணிவைத்த நெடுங்கையை வெள்ளியாலே 
வேயப்படுதலானும் , அண்ணல் கோயிலின் தன்மை இந்திரன் நகர் இவ் 
வழி வந்திருந்த தன்மையே ஆயிருந்ததென்க. 
ஏகாரம் தேற்றம் . பாருரு . 


The palace was so 
embellished , that Indra s 
world wus supposed to be 

on earth . 


hearing the voice of song and 

the sound of music . 


156. ஆடலின்னரவமுமங்கைகொட்டிநெஞ்சுணப் 
The king passed every day . பாடலின்னரவமும்பணை முழவரவமுங் 

கூடு கோலத்தீஞ்சுவைக்கோலயாழாவமும் 

வாடலில்லவோசையால்வைகனாளும் வைகின்றே . 
இ - ள் . கூத்தின் அரவமும் பாட்டின் அரவமும் முழவின் அரவமும் 
யாழின் அரவமுமாகிய குறைதலில்லாத ஓசையாலே அண்ணலுக்கு நாள் 
கள் நாடோறும் கழியாநின்ற தென்க . 

கொட்டி , ஒக்கடித்து . ஒழிந்த கருவிகளொடு கூடும் அழகையுஞ் 
சுவையையுமுடைய நரம்பையுடையவாகிய யாழ் . இனி வைக வாயினோ 
சையோடு செல்ல நாளுங் கழியாநின்றதென்க . கோயிலின் சிறப்புக் 
கூறினார் . பாரு சு . 

கோயில் வருணனை முற்றும் . 


History of the 
king Sachanthan . 


சச்சந்தன் 

சரித்திரம் . 


வேறு . 


He was a terror to his enemies , 


157. நச்சுநாகத்தினாரழற் சீற்றத்தன் 

அச்சமுற்றடைந்தார்க்கமிர்தன்னவன் 
anirosis to his friends , and the கச்சுலாமுலையார்க்கணங்காகிய 

சச்சந்தன்னெனுந்தாமரைச்செங்கணான் . 
இ - ள் . இது முதல் மூன்று மொருதொடர் . சச்சந்தனென்னுஞ் செங் 


desire of women , 


சச்சந்தன் சரித்திரம் . 


ரு எ 


கணான் அடைந்தார்க்கு அமிர்தன்னவன் அடையாதார்க்கு உயிர்போமள 
வுஞ் சென்று கோபமாறு நஞ்சுபோலுஞ் சீற்றத்தன் என்க . 
நச்சு , நாகத்திற்கு அடை . அன்னவன் , தொழிற்பெயர் . பாரு எ . 


destroyer of his enemies , and 
the possessor of knowledge 

and wealth . 


151 வண்கையாற்கலிமாற்றிவைவேலினால் 
The banister of want, the திண்டிறற்றெவ்வர்தேர்த்தொகைமாற்றினான் 

உண்கலைக்கிடனாய்த்திருமாமகள் 

கண்களுக்கிடனாங்கடிமார்பனே . 
இ - ள் . கடிமார்பன் கலைக்கிடனாகி , கையாலே கலியை மாற்றி , 
வேலாலே தேர்த்திரளை மாற்றினான் என்க . 
நோக்கியகண்கள் வேறு செல்லாத புதியமார்பன் . கருவு . 


so that his kingdom enjoyed 

peace and happiness . 


159. கோதைநித்திலஞ்சூழ்குளிர்வெண்குடை 
Dispensing impartial justice , ஓதநீருலகொப்பநிழற்றலால் 

தாதையேயவன்றாணிழற்றங்கிய 

காதலாற்களிக்கின்றதிவ்வையமே . 
இ - ள் . குடையாலே ஒப்ப நிழற்றலால் உலகிற்குத் தாதையேயாத 
லின் அவன் தாள் நிழலிலே தங்கவேண்டி இவ்வுலகம் அவன் மேல் வைத்த 
காதலாலே களியாநின்ற தென்க . 

இனித் தாள் நிழற்றங்கிய வையம் அவன் உலகில் வைத்த காதலாலே 
களிக்கின்றதென்றுமாம் . இவற்றால் தெறலும் , அளியும் , அழகும் , கொ 
டையும் , வீரமும் , கல்வியும் , முறைசெய்தலுங் கூறினார் . கோதைநித் 
திலம் , உம்மைத்தொகை . ஒப்ப , எல்லார்க்குமொப்ப . பருக . 


In love he was Dharman 
[ god of virtue ) , in gifts he was 


160. தருமன்றண்ணளியாற்றனதீலை 

வருணன் கூற்றுயிர்மாற்றலின்வாமனே 
war Yaman, (aleats),incompat- அருமையாலழகிற்கணையைந்துடைத் 
beautal arenarinadiancome) . திருமகன்றிருமாநிலமன்னனே .. 


இ - ள் . அம்மன்னன் அமிர்தத்தையொத்தலும் உலகை நிழற்றலுமாகிய 
தண்ணளியால் தருமன் , கலிமாற்றின ஈகையால் வருணன் , தேர்த்தொகை 
மாற்று மிடத்தால் அழற் சீற்றத்தனாய் உயிரைமாற்றுதலில் கூற்றம் , கலைக்கி 
டனாம் அருமையால் வாமன் , மகளிர்க்கு அணங்காகிய அழகால் காம 
னென்று உவமை கூறுதற்குக் கொண்டு கூறினார் . கூறியது கூறல் அன் 
றென்க . 
அறக்கடவுள் , இதற்கு உவமையும் உருபும் விரிக்க . 

ாசுய . 
தருமன் , perhaps the eldest of the Pandavas is intended by the Poet . 


ருவு 


நாமகளிலம்பம் . 


ப 


of all his conquering race , he 
was chief, in speech he was 


ன் 


his praise extended to the 

celestial worlds , 


daughter of the king of Vidaiya ; 
her beauty vied with that 

of Latschmi,, 


161. ஏனைமன்னர்தமின்னுயிர்செற்றவேல்த் 

தானைமன்னரிற்றானிமிலேறனால் சேரு 
hikethe droprine of honied nin, தேனைமாரியன்னான்றிசைக்காவிலன் 

வானந்தோய் புகழான்மலிவெய்தினான் . - 
இ - ள் . ஒழிந்தபகைவருயிரைச் செற்றதம்மரபிலுள்ளாரில் தான் செருக் 
கினால் ஏறனையான் , மொழியால் தேன்மாரியனையனாகிய காவலன் சுவர்க் 
கத்தே செறியும்புகழாலே மிகுதல் பெற்றானென்க . 
ஐ , அசை . ாசுக . 

சொல்லில் understood before தேன்மாரி. 

162. செல்வற்கின்னணஞ்சேறலிற்றீம்புனல் 
His consort(the queen) was the மல்லனீர்விதையத்தரசன்மகள் 

அல்லிசேரணங்கிற்கணங்கன்னவள் 

வில்லினீள்புருவத்தெறிவேற்கணாள் . 
163. உருவுஞ்சாயலுமொப்பவுரைப்பதற் ( கு ) 

அரியதாயினுமவ்வளைத்தோளிகட் 
பெருகுகாரிகைபேசுவல்பெண்ணணங் ( கு ) 

அரியதேவருமேத்தருநீர்மையாள். 
இ - ள் . இவையிரண்டும் ஒருதொடர் . செல்வற்கு இன்னணம் நல் 
வினை நடத்தலாலே இதற்கேற்ப விதையத்தரசன்மகள் இவ்வுலகிற் பெண் 
ணால் அணங்குதற்கரிய தேவருமேத்தருநீர்மையையுடையாளாயினாள் , 
அவ்வேற்கண்ணாளாகிய அணங்கன்னவளுடைய வடிவும் மேன்மையும் 
இத்தன்மையவென்று உவமைகூறுவார்க்கு அரிதாயினும் அவளிடத்துக் 
காரிகையைச் சிறிது கூறுவேனென்றாரென்க. 

அது மேற்கூறுகின்றார் . புனலினது வளப்பம் பொருந்திய நீர்மையை 
யுடைய விதையம் ; தண்ணீரும் , விளைவிக்கும் நீருமாம் . திருவிற்கோர் 
திருவன்னவள், இல்பொருள். பாசுங . 


How shall I describe all 
her beauty ; a little I shall 

attempt . 


வேறு . 


Her hair was as if darkness 


and confined in a case , it 
darken the eyes of 

baholders . 


164. எண்ணெயுநான முமிவை மூழ்கியிருடிருக்கிட் (டு ) 
itself was caught, and tea ஒண்ணறுந்துகிற்கிழிபொதிந்துறைகழித்தன போற் 

கண்ணிருண்டுநெறிமல்கிக்கடை குழன்ற கருங்குழல்கள் 

வண்ணப்போதருச்சித்து மகிழ்வானாத்தகையவே . 
இ - ள் . எண்ணெயும் நான முமென்கின்ற இவையிற்றிலே மூழ்கிக்குழ 
ன்ற கரியகுழல்கள் இருளைப்பிடித்து கீள முறுக்கி அறல்படப்பிடித்து 
உறையிலே பொதிந்து அதனை வாங்கப்பட்டவை போல நோக்கினார் கண் 
ணிருளும்படி நெறிமல்கிச் சேடியர் போதைக்கொண்டு வழிபட்டாலும் 
வருத்துந் தன்மையவென்க . 


சச்சந்தன் சரித்திரம் . 
இருண்டு, இருளவென்க. குழன் , மாத்திரையாய் ஐவகையையும் 
உணர்த்தலிற் பன்மை கூறினார் . கண் , இடமாக்கிக் கொடிய குழலென்று 
மாம் . குழன்றும் பாடம் 

இருடிருக்கிட்டு இருள்திருக்கிட்டு , tivisting the darkness as a rope . 


பசாச . 


Her face was like the full 


( வல் 


165. குழவிக்கோட்டிளம்பிறையுங்குளிர்மதியுங் கூடினபோல் 
non, and her forehend அழகுகொள்சிறுநுதலுமணிவட்ட மதிமுகமுந் 
like the young moon , தொழுதாற்குவரங்கொடுக்குந்தொண்டைவாய்த் தூ முறு 
and mouth were symme- ஒழுகுபொற்கொடிமூக்கு முருப்பசியையுருக்குமே . 


trical ; her smiles afforded 

pleasure . 


இ - ள் . பிறையுமதியுங் கூடின போல் அழகுகொண்ட நுதலு முகமும் , 
வாயும் , முறுவலும் , மூக்கும் , உருப்பசியை உருக்குமென்க. 

உருக்குதல் , நுகர்தற்கு அவளும் ஆண்பாலாக விரும்புதல் . குழவிப் 
பருவத்தொருகலையையுடைத்தாய்ப் பின்பு இளமைப்பருவத்தே நின்ற 
பிறை . இளமை , ஈண்டுக் குழவிப்பருவம் ஒழிந்ததன்மேற்று . " இளமை 
யுந்தருவதோ " என்றார் பிறரும் . " மாக்கடனடுவணெண்ணாட்பக்கத்துப் 
பனி வெண்டிங்கடோன்றி யாங்குக் கதுப்பயில் விளங்குஞ் சிறுநுதல் " 
என்றார் பிறரும் . வட்டமதிமுகம் , வட்டத்தையுடைய மதித்தமுகம் ; 
அடையுமாம் . தான் தொழப்பட்ட கணவனுக்கு வரங்கொடுக்கும் . 
வளருகின்ற பொலிவினையுடைய நீண்ட மூக்கு . பாசுரு . 

Even the beautiful Urvasi , one of the celestial courtesans , would be fascinated 
by Vijaiya s charms, and wish she [ herself ] was a man . 


long and arched bows , 

of perfect beauty . 


| 


166. வண்சிலையைவனப்பழித்துவார்ந்தொழுகி நிலம்பெறா 
Her eyebrows were like நுண்கருமை கொண்டொசிந்து நுதலிவர்ந்து போந்துலாய்க் 

கண்கூடாக்கடை புடைத்துக்கைவல்லானெழுதியபோல் 

பண்பார்ந்த கொடும்புருவம்பழிச்சானாப்படியவே . 
இ - ள் . எழுத்து ஒருமைப்படுதற்குத் துகிலிகைக்கோலையுதறிக் கைவ 
ல்லானெழுதியவைபோல் தனக்குரிய குண் நிறைந்த தொடிய புருவம் 
வனப்பழித்துத் தான் செல்லுமளவுஞ்சென்று மேற்செல்லாவாய்க் கூரிய 
கருமை கொண்டு வளைந்து நுதலில் தான் சேறற்குரிய அளவுஞ்சென்று 
போந்து பரந்து தன்னிற்கூடா ஆதலின் பழிச்சுதல் அமையாத தன்மைய 
வென்க . 
இகந்து ஒழுகவென்பதுவும் பாடம் . 


சுசு . 


Her long eyes were like the 
sail fish , and like jets floating 


167. சேலனையசில்லரியகடைசிவந்து கருமணியும் 

பாலகத்துப்பதித்தன்னபடிய வாய் முனிவரையும் 
in milk, darding forth poleon மாலுறுப்பக்கிழ்செய்வ மாண்பினஞ்சுமமிர்தமுமே 
போல் குணத்தபொருகயற்கண்செவியுறப்போந்தகன்ற 

னவே . 


and ambrosia , by which even 
sages would be fuscinated , 


சுய 


light upon her face . 


நாமகளிலம்பம் . 
இ - ள் . சில்லரியவாய்ச் சிவந்து , மாயோனையும் பாற்கடலையும் முகத் 
தேவைத்தாற்போன்ற தன்மையவாய் , மாலுறுப்பனவாய் , மகிழ்ச்சி செய் 
வனவாய் , துன்பத்தாலும் இன்பத்தாலும் நஞ்சும் அமுதும் போலுங் குண 
த்தவாகிய கண் செவியுற நீண்டு அதற்கேற்ப அகன்றனவென்க. 

கன்னியாதலின் மாலுறுப்ப என்றார் . கணவனுக்கு மகிழ் செய்வ . 
மாண்பிலா நஞ்சு . கயல்போற் பிறழுங்கண் . கருமணியைப் பாலிற்பதித் 
தால் பால் நிறங்கெடுமென்றுணர்க . ாசு எ . 

மாண்பினஞ்சு மாண்பு , இல் , நஞ்சு . poison that has no good quality. 

168. மயிசெறிகத்திரிகையனையவாய்வள்ளைவா ( டு ) 
Her car were Rexible , உயிர்செகுத்து முன்னொன்றிப்பின் பேராதுருவமைந்த 
jewels, which threw செயிர்மகரகுண்டலமுந்திளைப்பானாவார்காதும் 

வயிரவின் முகஞ்சூடி வண்ணம் வீற்றிருந்தனவே . 
இ - ள் . கத்திரிகையனையவாய் , வாடுவள்ளையின் அழகைக் கெடுத்து , 
பின்மறியாது முன்னே பொருந்தி , அழகமைந்த குண்டலமுந்தோடும் 
அசைதலமையாதகாதும் வயிரத்தின் ஒளியையிடத்தே சூடி வீற்றிருந்தன 
வென்க . 

வாட்டாயின் , வாட்டினவென்க . காதும் , உம்மை இறந்தது தழீ 
இயிற்று . பாசுவு . 

வள்ளவாவிர் = வாடு , வள்ளை , உயிர் , vying with the fading vallai plant , destroying its 
life . வயிரவில் , the light of diamond . 

169. ஈனாதவிளங்கமுகின் மரகதமணிக்கண்ணும் 
-yeons arerson ஆனாதேயிருள்பருகுமருமணிகடைந்தது உந் 
enemia , beating the தானாகியிருளோடோர்தாமரைப்பூச்சுமந்தன்ன 

கானார்ந்ததிரள் கழுத்துக்கவின் சிறைகொண்டிருந்ததே. 
இ - ள் . கமுகினது மரகதமணிபோலுங் கண்ணும் , இருளைக்கெடுக்கு 
மாணிக்கங் கடைந்ததுவும் தானாய்ச் சுமந்தன்னகழுத்து அழகு குடிகொ 
ண்டிருந்ததென்க. 

கோட்புகாத கன்னிக்க முகு , வரைப்பிற்கு நெய்ப்பிற்கும் ; மணி , 
திரட்சிக்கும் நிறத்திற்கும் உவமம் . உதையகிரியிற் சிந்தூரவருவி வீழ்ந்த 
சிந்தூராகாத்திற் பிறந்து பதினாறு சதுரியுகஞ் சிவப்பேறின முழுமாணிக் 
கம் இருளைக்கெடுத்தலின் இருள் பருகு மருமணி என்றார் . இருளுக் 
தாமரையும் , மயிர்க்கும் முகத்திற்கும் உவமம் . கான் , மணம் . ாசுகூ . 

170. மணிமகரவாய்போழ்ந்து வாழ்முத்தவடஞ்சூழந்தாங் ( கு ) 
bamboo, her fingen weresar அணியரக்கார் செம்பஞ்சியணையனையவாடமைத்தோள் 
tike cotion,and like the Kanda துணி கதிர்வளை முன்கைத்தொகுவிரல் செங்காந்தள் 

மணியரும்பு மலரங்கை குலிகமார்வனப்பினவே . 


தேவை 


Her neck was like 


lotus fuce , and the 

thick black hair . 


Her arms were like the round 


Lower , and her hands were 

like the red lotus .. 


காக 


சச்சந்தன் சரித்திரம் . 
..இ - ள் . அமைத்தோள் மகரம் வாய் அங்காத்தலாலே ஆங்குவாழும் 
முத்தஞ்சூழப்பட்டுச் செம்பஞ்சணையையனைய குவிந்த விரல்கள் காந்த 
ளின் அழகையுடைய அரும்பையனைய , அகங்கை தாமரை மலரையனைய , 
க்கைகள் குலிக மார்ந்த வனப் பினவென்க. 

போழ்ந்தவும் , வான் முத்தமும் பாடம் . துணிதல் , தெளிதல் . பஞ் 
சணை , நிறத்திற்கும் மென்மைக்கும் உவமை . அமை , திரட்சிக்கும் 
நெய்ப்பிற்கும் உவமம்.எல் . 


Her breasts were like 

carved caskets , 
ornamented with black 
diamonals , objecus of 

desire . 


171. தாமச்செப்பிணை முகட்டுத்தண்கதிர் விடு நீலம் 

மாமணிதாபித்தன போன்மனம்பருகுகருங்கண்ண 
ஏமுறவடிபரந்திளம்பிறைவடஞ்சூடி 

ஆமண்ங்கு குடியிருந்தஞ்சுணங்குபரந்தனவே . 
இ - ள் . தாமத்தையுடைய முலையிரண்டுந் தந்தலையிலே நீலமணியை 
அழுத்தினாற்போல நோக்கினார் மனத்தையுள்ளடக்குங் கரியகண்ண 
வாய் , கண்டார் மயக்கமுற அடிபரந்து சூடித் தம்மேலுறையும் வீற்றுத் 
தெய்வம் இருப்பிடமாக இருக்கப்பட்டுச் சுணங்கு பரந்தனவென்க . 

தாமச்செப்பெனவே முலையாம் . இனிப் பூஞ்சேப்பாக்கில் இக்கவி 
சினையிற் கூறு முதலறி கிளவியாம் . மேலாகக்கடவ அருத்தமுமாம் . எக . 


ஆமணங்கு = ஆம் + அணங்கு . The goddes of the forests , who deludes men . 


Her navel was like a little 
whirlpool , her stomach like the 
palms of the hand, and her 
waist imperceptibly slender. 


172. அங்கை போல்வயிறணிந்தவலஞ்சுழியமை கொப்பூழ் 

கங்கையின்சுழியலைக்குங்கண்கொளாநுடங்கிடையை 
உண்டெனத்தமர்மதிப்பநோக்கினார் பிறரெல்லாம் 

உண்டில்லையெனவையமல்லதொன்றுணர்வரிதே . 
இ - ள் . அகங்கை போலும் வயிற்றை அழகுபெறுத்தின கொப்பூழ் 
சுழியை வருத்தும் , கட்புலனாகா இடையை தமர் பயிறலின் உண்டெ 
ன்று கருதுவர் , பிறர் அதனை நோக்கினாரெல்லாம் அல்குலு முலைய முண் 
மையின் உண்டென்றும் கட்புலனாகாமையின் இல்லையென்றும் ஐயு 
லன்றி இரண்டிலொன்று துணிவார்க்கறி தலரிதென்க. 
கங்கை , குலந்தூய்மைக்குக் கூறினார் . எம் . 

173. மன்னாக விணைப்படமுந்தேர்த்தட்டுமதி மயக்கிப் 
Below the naval,itw = பொன்னாலவட்டம் போற்கலையிமைக்கு மகலல்குல் 

கொன்னிளம்பருதியுங்குறு முயலின் குருதியும் போன் ( று ) 

இன்னரத்தப்பட்டிசைந்ததிந்திரற்கும் புகழ்வரிதே . 
இ - ள் . படமும் தட்டும் ஆலவட்டமும்போலே வட்டம் அகன்ற 
அல்குல் பருதியங் குருதியும் போலே கட்கினிய பட்டுடுக்கப்பட்டு எல் 
லாரையு மதிமயக்குதலின் இந்திரற்கும் புகழ்தல் அரிதென்க. 


like the hood of a snake , 
and the circular platforin 

of a car . 


சா 2 


நாமகளிலம்பம் . 


Ter thighs were like 
the proboscis of an 


spadix of the tender 
plantain , soft as 

cotton . 


மன் , பெருமை . இணைப்படம் , இரண்டு புறமும் ஒத்தபடம் . கலை , 
அடை . கொன் , விடியற்காலம் . கொன்வால் வாடைபோல . உம்மை , 
சிறப்பு . ாஎங . 

புகழ்வரிதே , for புகழ்தல் அரிது . 
174. வேழவெண்டிரட்டக்கைவெருட்டிமற்றிளங்கன்னி 

வாழைத்தண்டெனத்திரண்டுவாலரக்குண்செம்பஞ்சி 
elephant , and the தோழமைக்கொண்டெனமென்மையுடையவாயொளிதிக 

திகழ்ந் 
மாழையொண்மணிமகரங்கௌவி வீற்றிருந்தனவே. 
இ - ள் . ஒழுகநோக்குதலான் அயிராபதத்தின் கையை வெருட்டப் 
பட்ட குறங்குகள் தண்டெனத்திரண்டு , பஞ்சி தன்னுடனே தோழ 
மைக்கொண்டு மேன்மை பெற்றதெனத் தான் மென்மையுடையவாய்த் தி 
கழ்ந்து , குறங்கு செறிந்து கவ்விமேலாயிருந்தனவென்க. 

வெருட்டி , பெயர் . மற்று , வினைமாற்று . செம்பஞ்சி , பஞ்சி 
மாத்திரை. பொன்றனனிடத்தே அடக்கின மணி , மகரம் , ஆகுபெ 
யர் . திரண்ட பாடமாயிற் பெயராம் . எசு . 

திரட்டக்கை = திரள் + தட + கை . round long hand . மாழை , பொன் , gold . வெருட்டி for 
தொடை , subject , வீற்றிருந்தனவே , predicate. See Nannul, Sutram . 281. 

175. பக்கத்தாற்கவிழியவாய்மேல்பிறங்காப்பாண்டிலாய் 
Bler knees were concave , ஒக்கநன்குணர 

ஒக்கநன்குணராமை பொருந்திய சந்தினவாய் 
நெக்குப்பின் கூடாது நிகரமைந்தமுழந்தாளும் 
மக்களுக்கில்லாதமாட்சியின்மலிந்தனவே . 

SUE 
இ - ள் . மேற்பக்கத்திலே கவிழ்ச்சியையுடையவாய் , பேராதவட்ட 
மாம்படி உள்ளேபொருந்திய சந்தினவாய் , நெகிழ்ந்து பின்போகாமல் 
ஒப்பற்ற முழந்தாளும் மாட்சியினான் மிக்கனவென்க . 

நன்மை , இதற்கொப்ப வேறொன்றிலுணராதபடி பொருந்திய சந்து . 
எரு. 

176. ஆடு நற்றசைபிறங்காவற்றாது மயிரகன்று 
Hear arults were propos நீடாது குறுகாது நிகரமைந்தவளவினவாய்ச் 
ஏன்னா பே வா சேடாவநாழிகையிற்புடைதிரண்டுதேனெய்பெய் 

வாடாதகாம்பே போல்கணைக்காலின்வனப்பினவே . 
இ - ள் . கணைக்கால் தசை பேராது மாய் , வற்றாது மாய் , மயிர்மிக்கு 
நீடாமல் ; குறுகாமல் , ஒப்பிலாத அளவினவாய் , அம்பறாத்தூணிபோலே 
திரண்டு , காம்பு போல் இனிய வனப்பினவென்க . 

சேடு , பெருமை . தேன் , நிறத்திற்கு வமை . பத்மராக மாயினும் மயிர் 
கள் அகன்றதனாற் காம்பு உவமையாயிற்று . இனிக் கணைக்காலின் வ 
னப்பு இன்ன என்றுமாம் . எசு . 

கணைக்காலின் வனப்பினவே , i . e . , கணைக்கால் subject , இன் , increment , expletive, வனப்பின 
வே , predicate , or கணைக்காலின் வனப்பு , ( the beauty of the ancles ) subject , இன for இன்ன 
( are sach ) predicnte. 


circular , and perfect . 


3 


காக 


[ ம்போல் 


insteps were like 
tortoise shell, baffling 

all description .. 


long , attracting the 
attention of the bees . 


சச்சந்தன் சரித்திரம் 
177. பசும்பொன்செய்கிண்கிணியும்பாடகமும்பாடலைப்ப 
ormanian,T. நயந்தெரிபொற்சிலம்புமுத்தர் பெய்தகங்க 

இலயந்தெழிலார்மணியாமையிளம்பார்ப்பின்சுகூன்புற 

அசைந்துணர்வு மடிந்தொழியுமடியிணைபுகழ்வார்க்கே . 
இ - ள் . அரிபெய்யப்பட்டு , கிண்கிணியும் பாடகமுந்தாங்கி , கிடக் 
கின்ற இடத்தை வருத்துதலாலே சிலம்பு சிறிதே சிரிப்ப அழகார்ந்த ஆ 
மைப்பார்ப்பின் புறம்போலும் அடியிணையைப் புகழ இயைந்து புகழ் 
வார்க்கு உணர்வு துளங்கிக் கெட்டுப்போமென்க . 

"பார்ப்பும் பிள்ளையும் பறப்பவற்றிளமை , தவழ்பவை தாமுமவற்றோ 
ரன்ன " என்றார் . நயந்து , விரும்பி . 

. எஎ . 
புறம் போல் is புறம் போலும் . இருக்கிற may be understood after போல் , 

178. அரக்கியல் செங்கழுநீரகவிதழ்போலுகிர்குடிப் 
PART OSAREE: Habies பரப்பின்றி 

நுதியுயர்ந்து பழிப்பறத்திரண்டு நீண் ( டு ) 
flowers , close,round , 14 ஒருக்குறநெருங்கிப்பொன்னொளியாழியகங்கௌவித் 

திருக்கவின்கொண்மெல் விரல்கடேனார்க்குந்தகையவே . 
இ - ள் . திருவினது விரலின் அழகைக்கொண்ட விரல்கள் நுதி பரப் 
பின்றித் தோன்றித் திரண்டு நீண்டு சேரநெருங்கி , மோதிரங்கௌவப் 
பட்டு , அகவிதழ்போலும் உகிர்சூடி , பூவென்று தேனார்க்குந் தகைமைய 
வென்க : 
குலிகம் ஊட்டின இதழ் , செம்பஞ்சூட்டினதற்கு உவமம் . எவு . 

தேன் = வண்டு , bee . ஆர்க்கும் , will buzz , sing . 
179. என்போடுநரம்பின்றியிலவம் பூவடரனுக்கி 

இன்புறவ , ம்புயர்ந்திருநிலமுறப்புல்லி 
ஒன்பதின்சாணடப்பினுமொருகாதமென்றஞ்சும் 

மென்பஞ்சிச்சீறடியு மேதக்கவிழைவினவே . 
இ - ள் . என்பும் நரம்பும் இன்றி , இலவிதழைக் கெடுத்து , கட்கினிய 
புறவெல்லையுயர்ந்து , நிலத்தையுறப்புல்லி நடப்பினும் அஞ்சும் அடியும் 
பெருமைதக்க விழைவினவென்க . 

ஏழடியென்றன் மரபாயிருக்க ஒருகாதமென்னும் எழுத்து நோக்கி ஒன் 
பதின் சாணென்றாரேனும் அடியிடுமளவில் ஏழாம் . ஈஎசு . 

180. இவ் வருவநெஞ்சென்னுங்கிழியின்மேலிருந்திலக்கித்( து ) 
the mind of Sachandan by அவ்வுருவுநினைப்பென்னுந்து கிலிகையால் வருத்தித்துக் 
seen by the eye of கவ்வியதனொக்கிற்கண் விடுத்துக்காதனீர் 
he sprinkles the water of செவ்விதிற்றெளித்தானாக்காமப்பூச்சிதறினான் . 

இ - ள் . கூறிய இவ்வுருவை ஒருப்பட்டிருந்து நெஞ்சென்னும் படத் 
திலே குறித்து , அதனை நினைவென்னுங்கோலாலே உறுப்புவிளங்க எழு 


The soles of her feet , 

touching the ground 
without, and raised above 
the ground within , were 

soft as cotton . 


Her form was pictured on 


the pencil of thought , and 


love , and strewed the 

flower of desire . 


. 


சுச 

நாமகளிலம்பம் . 
தி , தான் கைக்கொண்ட தியானத்தாலே நயனமோக்ஷம்பண்ணி , மாமன் 
மகளாதலின் அன்பென்னும் நீரைச்சொரிந்து , புணர்ச்சி வேட்கையாகிய 
அமையாத பூவைச் சிதறினானென்க . 

இவன் எழுதி பிரதிஷ்டித்தான் . இருந்திலேகித்தென்பதும் பாடம் . 
இலக்கு , குறித்துப்பார்த்தல் . ாவும் . 

The subject Sachandan understood . Her form was the idol of his mind , whence 
the sprinkling of water and strewing of flowers, as in the act of worship . 

131. மெய்பெறாவெழுத்துயிர்க்குமழலைவாயிளமுறுவல் 
her, and thoughshe was தையலாணெடுந்தடங்கண்வலைப்பட்டுச்சச்சந்தன் 
human , he esteemed her ஐயுறானணங்கெனவேயகத்தடக்கிச்செல்கின்றான் 

மொய்யறாக்களியானைமுழங்கித்தேனிமிர்தாரான் . 
இ - ள் . அங்ஙனங் குறித்ததாரானாகிய சச்சந்தன் விசேடித்துத் தைய 
லாள் கண்வலையிலே அகப்பட்டு , கால் நிலந்தோய்தன் முதலியன கண்டு 
தெளிந்தும் அணங்கென்றே உட்கொண்டு செல்லாநின்றான் என்க . 

எழுத்து வடிவுபெற்றுத்தோற்றும் இளையவார்த்தையையும் முறுவலையுமு 
டைய தையலாள் , மழலை எக்காலத்திற்குங்கூறுப . மொய் , போர் . ளவுக . 


He was so enamoured of 

divine . 


வேறு . 


Her name was Vijaiya 
[ Victorin ) as she excelled all 
other women in beauty . 


182. வண்டினமுகபடாமணிந்து வார்மதம் 

உண்டு குத்திடுகளிற்றுழவன்றன் மகள் 
பெண்டிர்தம் பெருநலங்கடந்து பெற்ற பேர் 

விண்டலர் கோதைக்குவிசையையென்பவே . 
இ - ள் . வண்டினமாகிய முகபடாத்தை அணிந்து மதத்தைத் தானுண்டு 
சிந்துங்களிற்றுழவன் தன்மகள் பெயர் விசையை என்பர் , அக்கோதைக்கு 
அப்பெயர் பெண்டீர் நலங்கடந்து பெற்ற காரணப்பெயரென்க. 
பெயர் , பேரென மருவிற்று . பாவு உ . 

உழவன் here , means , warrior , heroe , not ploughman . 
183. அருமணிமரகதத்தங்கணாறியல் 

விம் 
எரிநிறப்பொன்னிதழேந்துதாமரைத் 
திருமகளிவளெனத்திலதவெண் குடைப் 

பெருமகன் கோயிலுட்பேதைவைகுமே . 
இ - ள் . இமவானின் மரகதப்பாறையில் பிரமையென்னுங் கயத்தில் 
தோற்றிய பொற்றாமரையிற்றிருவென்ன விதையத்தரசன் கோயிலிலே 
பேதை வைகாநிற்குமென்க . 

திலதம் , மேலாதல் , திருவுவமம் , வடிவிற்கும் , நல்வினையுடையோனி 
டத்தேகுந் துணையும் பொது வாயிருத்தற்கும்: நவுங . 

நாறிய = விளங்கிய . பேதை , a woman , name given to the fair sex , generally indicat 
ing ignorance, or rather innocence . " பேதைமையென்பது மாதர்க்கணிகலம் . " 


Being of celestial discent, she 

brought Forlune with her, 
into the house of her father , 


சுரு 


She was a gem among 
precious women , as the 
Salanchala conch , amongst 

the Valumbuti conchs . 


Vijaya comes of age . 


சச்சந்தன் சரித்திரம் . 
184. கலம்புரியகலல் குற்றயர்தவ்வையர் 

சிலம்புரிதிருந்தடிபாவச்செல்பவள் 
வலம்புரிசலஞ்சலம்வளை இயதொத்தனள் 

குலம்புரிந்தனைய தோர்கொடியினீர்மையாள்.. 
இ - ள் . குலம் கொடியினீர்மை புரிந்தனையதோர் நீர்மையாள் , மேகலை 
விரும்பின அல்குலையுடைய ஐவகைத்தாயரும் , அவர் மக்களாய்த் தனக்கு 
மூத்தவர்களும் அடிபரவச் செல்பவள் வலம்புரி சலஞ்சலத்தை வளைத்த 
தன்மையை ஒத்தாளென்க. 
சிலம்புபுரி , விகாரம் . பவுச . 
185. இன்னகிற்கொழும்புகையுயிர்க்குமீர்ங்குழல் 

மென்மலர்க்கோதைதன் முலைகள் வீங்கலின் 
மின்னுருக்குறுமிடைமெலியமெல்லவே 

கன்னிதன்றிருநலங்கனிந்ததென்பவே . 
இ - ள் . குழலையுடைய கோதைதன் முலைகள் இடைமெலிய வீங்குத 
லாலே அவள் நலமுதிர்ந்ததென்க . 

மின்னுருக்குறுமிடை , மின்வடிவு கெடுத்தற்குக் காரணமான இ 
டை . நடுக்குறுமென்றும் பாடம் . நவுரு . 

186. முந்துநாங்கூறிய மூரித்தானைய 
Sinchanthan negotiates with கந்து கொல்கடாக்களியானைமன் 

பைந்தொடிப்பாசிழைப்பரவையேந்தல்குல் 

தந்தைமாட்டிசைத்தனன்றனது மாற்றமே . 
-ள் . தானையையும் , யானையையுமுடைய அச்சச்சந்தன் விசையை 
யுடைய முந்து கூறிய தந்தைமாட்டே தனது மாற்றத்தை இசைப்பித்தா 
னென்க . 
அவளைக் கொள்ளவேணுமென்னு மாற்றம் . பவுசு . 
மூரி , பலம் , powerful . அல்குல் , for Vijaya, ஆகுபெயர் ; 6 - case . இசைத்தனன் , transitive 
187. மருமகன்வலந்தது மங்கையாக்கமும் 

அருமதிச்சூழ்ச்சியினமைச்சசெண்ணிய 
கருமமுங்கண்டவர்கலத்தற்பானடையிம் 

பெருமகற்சேர்த்தினார் பிணையனாளையே . 
இ - ள் . தந்தையுந்தாயும் மருமகன் கூறியதனையும் , மங்கை அவனிட 
த்து அன்பை அமைத்துக்கோடலையும் , அமைச்சரெண்ணிய கருமத்தை 
யும் பார்த்து , மைத்துனன் முறையானும் பிணையனாளைப் பெருமகற்குச் 
சேர்த்தினாரென்க. 

ஆக்கம் , கிளவியாக்கம்போனின்றது ; அவள் முயற்சியுமாம் . கரு 
மம் , கோவிந்தனுக்கு இவன் உதவியாதல் . பின்னர் நான்கும் பெருந் 


the father of Vijaya , to marry 

her , 


for causal. 


Her father and mother consent 
to the marriage , and it is 
auspiciously consummated . 


9 


சுசு 


நாமகளிலம்பம் . 


திணைபெறும் ” என்பதனால் ஒப்பும் , பெருந்திணைப்பாற்படுங் கந்திருவு 
மாமாறும் பெரும்பொருளானுணர்க. ளவு எ . 


வேறு . 


They lived together, 


Siva and Parvati . 


like that of the wild ox , 
and their happiness like 
that of the celestials . 


188. பொனங்கொடியமிர்தனாளும்பொன்னெடுங்குன்றனானும் 
and their union was அனங்கனுக்கிலக்கமாகியம்பு கொண்டழுத்தவிள்ளார் 
inseparable as that of இனந்தமக்கெங்குமில்லார்இயைந்தனரென்பமுக்கட் . 

சினந்திகழ்விடையினானுஞ்செல்வியுஞ்சேர்ந்ததொத்தே. 
இ - ள் . அழுத்த இலக்கமாகிய குன்றனானும் கொடியாகிய அமிர் 
தனாளும் முன்பு இலக்காய் நின்று , பின்பு அவர் விடையினானுஞ் செல் 
வியுஞ் சேர்ந்ததொத்து விள்ளாராய் ஒருடம்பாயினாரென்க. 

கொடி என்றார் குன்று மறையப்படர்ந்து கேடு பிறப்பித்தலின் . 
காட்சியும் நிலையும் முயக்கமுங் கூறி அவற்றிற்கு உவமை மேற்கூறுகின் 
றார் . பவுவு . 

பொன் + அம் + கொடி = beautiful golden creeper , i.e. , Vijaya, who spread over the 
mountain , i.e., her husband . 

189. காதலாற்காமபூமிக்கதிரொளியவருமொத்தார் 
Ma Te Amoranae , மாதருங்களிறனானுமாசுணமகிழ்ச்சிமன்றல் 
swami, theit enjoyment ஆதரம் பெருகுகின்ற அன்பினாலன்னமொத்துங் 

தீதிலார்திளைப்பினாமான் செல்வமேபெரிது மொத்தார் . 
-ள் . மாதரும் களிறனானும் மகிழ்ச்சியையுடைய முயக்கத்தால் 
--னத்தை ஒத்தும் , அன்பாலுளதாகிய மேன்மையால் அன்னத்தை ஒத் 
தும் , கண் முதலிய அவையவ நுகர்ச்சியால் ஆமானை ஒத்தும் , தீதிலாதவர் 
கள் இப்புணர்ச்சிக்கு முன்னர் போகபூமியினுள்ளார் செல்வமே பெரிதும் 
ஒத்தார் , இப்பொழுது காதலால் அவர்கள் தம்மையும் ஒத்தாரென்க. 
காதல் , எல்லாப்பொருகைாயும் நுகர்தற்குச் செல்லும் வேட்கை . காம 
பூமி , தானப்பயனாற் பெறும்போகபூமி . உம்மை , சிறப்பு . ஆதரம் 
பெருகுமன்பாவது , புணர்வதன் முன்னும் பின்னும் ஒரு தன்மைத் 
தாய் செயற்கையான் மிகும் அன்பு , அன்னம் , புணர்ச்சியான் மெய்யுருகு 
பெண்மைக்கு உவமம் . பலரும் துணை புணரன்னத்தின்றூவியென்று புணர் 
ச்சியாற் றூவிக்குமென்மை பிறக்குமென்றார். ஒத்தும் , என்பதனை முன் 
னும் பின்னுங் கூட்டுக . இவ்வெச்சத்தைத் தீதிலாரிற்றீதின்மையோடு 
முடிக்க . தீதிலாத்திளைப்பிற் பாடமாயின் ஆமானை ஒத்தும் தீதிலாமாதருங் 
களிறனானுமென்க . ஆமான் , நக்குங்காற் பிறக்கும் இனிமையே ஈண் 
டுவமம் . ஏகாரம் , தேற்றம் . கவுகூ . 

gurer or gur , the wild ox or cow , whose lick though pleasant at first, after 


wards causes death ., 


சுஎ 


he were wine, 


He enjoyed her as the 

elephant does the 
the bee does the honied 

lotus . 


சச்சந்தன் சரித்திரம் . 
190. தன்னமர்காதலானுந்தையலுமணந்தபோழ்திற் 
He enjoyed heru iraie பொன்னனாளமிர்தமாகப்புகழ்வெய்யோன் பருகியிட்டான் 
she enjoyed him as if மின்னவிர்பூணினானை வேற்கணார்க்கியற்றப்பட்ட 

மன்னியமது வின்வாங்கிமாதரும்பருகியிட்டாள் . 
இ - ள் . காதலானும் தையலும் முற்கூறியாங்குப் புணர்ந்தபொழுதி 
லே அப்பொன்னனாளை அவன் அமிர்தமாகப் பருகினான் , அவன் பருகின 
தன்மையைத்தானுங் கண்டு பூணினானை அவளும் மதுப்போலே பருகினா 
ளென்க . 

மகளிர்க்குச் சமைத்த மதுபானம் வாங்கி , அவன் காட்டக்கண்டு. 
இது அதரபானமும் அல்குற்பான முங்கூறி மேல் இவற்றிற்கு உவமை 
கூறுகின்றார் . பருகியிடுதல் , ஒரு சொல் . கய . 
191. பவளவாய்ப்பரவையல் குலென்றிவைபருகும்வேலான் 

கவளமார்களிறு போன்றான் காதலி கரும்பையொத்தாள் 
sagarcane, and like தவழ்மதுக்கோதைமாதர்தாமரைப்பூவதாக 

உமிழ் நகைவேலினானுமொண் சிறைமணிவண்டொத்தான் . 
இ - ள் . வாயும் அல்குலும் இவையென்றுட்கொண்டு வேலான் பவள 
வாயைப் பருகிக் களிற்றை ஒத்தான் ; அப்பொழுது அவள் கரும்பை ஒத் 
தாள் . அவ்வேலானும் அல்குலைப்பருகி மாதர் பூவாயிருக்க நுகர்வதோர் 
வண்டை ஒத்தானென்க . 

இவை , என்றது கரும்பையும் தாமரைப்பூவையும் . கரும்புவமை , 
நெருக்கி நீர் நுகர்தற்கு . பூவதாக , பூவினது தன்மை எக்காலமுமுண் 
டாக . இது வேறுபாடின்மையின் வேறுபடவந்த உவமமாயிற்று . வேலி 
னானும் என்றது , களிறுபோல வன்மையுடையோனுமென்றவாறு . 
உம்மை , சிறப்பு . செவ்வி குலையாதிருக்க நுகர்வ தோர்வண்டென்று 
இல்பொருளுவமை . ாகக. 

உமிழ்நகைவேல் , a lance glittering forth brightness . 

192. பளிக்கறைப்பவளப்பாவைபரிசெனத்திகழுஞ்சாயற் 
She was crystal, and he களிக்கயல் பொருவபோன்று கடைசிவந்தகன்ற கண்ணாள் 
was like delicious fruit,and ஒளிக்கவின்சொண்டகாமத்தூழுறுகனியையொத்தாள் 
me 

அளித்தயில்கின்றவேந்தனஞ்சிறைப்பறவையொத்தான் . 
இ - ள் . கண்ணாள் கனியை ஒத்தாள் , அவளுக்கு மென்மேலும் விருப 
பமுண்டாக்கி அயில்கின்ற வேந்தன் வாவலை ஒத்தானென்க . 

பளிக்குப்பாறையையடுத்த பவளப்பாவை இவளது தன்மை 
யெனத்திகழுஞ் சாயல் , ஈண்டொளியது மேன்மை . இது செயற்கை நலம் . 
இதற்கு அடுத்தது காட்டும் பளிங்கைப் பவளம் தன் தன்மையாக்கினாற் 
போல் அடுத்த மகளிர் தன்மையனாம் அரசனை இவளும் தன்தன்மையே 
ஆக்கிக்கொண்டாளென்க. கதைகருதிய நயமுமுண்டு. பொருவ போ 


he like the flying fox 

enjoyed her . 


ப 


의 

நாமகளிலம்பம் . 
ன்று , பொருதெனவிரிக்க . கொண்டகனி . அயிறல் , உண்டல் . 
உண்டற்குரிய அல்லாப்பொருளை உண்டனபோலக் கூறலுமரபே . “ தோ 
ள் நலமுண்டு துறக்கப்பட்டோர் என்றார் பிறரும் . பழமும் வாவலும் வ 
டுப்பட நுகர்தற்கு உவமை . 


பகூ 2 . 


வேறு . 


Their enjoyment was such 
that they forgot their own 


193. துறுமலர்ப்பிணையலுஞ்சூட்டுஞ்சுண்ணமும் 

நறுமலர்க்கண்ணியுநாறு சாந்தமும் 
Individoality, (consciousnes ) அறுநிலத்தமிர்தமுமகிலுநாவியும் 

பெறுநிலம்பிணித்திடப்பெரியர்வைகினார் . 
இ - ள் . பெரியவர் புணர்ச்சியற்ற பின் பிணையன் முதலியன தம்மை 
நுகரும் இந்திரியங்களைப் பிணிப்ப வைகினாரென்க . 

பிணையல் , மலர் நெருங்குமார் பின் மாலை . சூட்டு , நெற்றிக்கட்டு. 
கண்ணி , முடிக்குமாலை . அமிர்தம் , அடிசிலும் பான மு முதலியன. 
இனி அறுநிலத்தமிர்தம் , அறுசுவையுமாம் , ஆறு காலத்திற்குரிய பான 
முமாம் . பாகங . 


துறு = நெருங்கிய , close . 


When lovingly together, the noise 
of her girdle , and when she sulked 


her ankle rings, were heard . 


கண் . 


194. துடித்தலைக்கருங்குழற் சுரும்புண்கோதைதன் 

அடித்தலைச்சிலம்பினோடாவமேகலை 
and would be apart,the noise of / வடித்தலைக்கண்மலர்வளர்த்த நோக்கமோ ( டு ) 

அடுத்துலப்பரிதவரூறிலின்பமே . 
இ - ள் . அவரின்பம் கோதைதன் கண்மலர் ஊடலையுங் கூடலையும் 

வித்த நோக்கத்தாலே அவளூடின காலத்து அடி அவன் தலையிற் 
படுதலிற் பிறந்த சிலம்பின் அரவத்தோடும் , கூடின காலத்துப் பிறந்தமே 
கலை அரவத்தோடும் , அடுத்து முடிதல் அரிதாயிருந்ததென்க. 
துடி , ஏலம் . வடித்தலைக்கண் , ஒப்பினால் வடுவகிரிடத்தே நிற்குங் 
அவனும் பாடம் . கச . 

195. இழைவளரிள முலையெழுது நுண்ணிடை 
Danieated this alrection, like தழைவளர்மதுமலர்தயங்குபூஞ்சிகைக் 

குழைமுகக்கொடியொடுகுருதிவேலினான் 

மழைமுகின்மாரியின்வைகுமென்பவே. 
இ - ள் . வேலினான் கொடியோடே மாரிக்காலத்து மழை முகில்போ 
லே அருள் பொழிந்து தங்குமென்க . 

பூண் விளங்குதற்குக் காரணமாய முலை . ஓவியம் எழுதுவார் இதன் 
தன்மை கருதி எழுதுதற்குக் காரணமான இடை . தழையிலே வளர்ந்த . 

முலை முதலியவற்றை உடைய கொடி , இல்பொருள் 
உவமை . ாகூரு . 


Rejoicing in her love , he 


the pouring forth of the 

samarrain . 


சிகை , முடி 


சுகூ 


சச்சந்தன் சரித்திரம் . 

196. படுதிரைப்பவளவாயமிர்தமாந்தியுங் 
Lepare the the nature கொடிவளர் குவிமுலைத்தடத்துள்வைகியும் 
regard to their minds the the இடியினுங்கொடியினுமயங்கியாவதுங் கை 

கடிமணக்கிழமையோர்கடலின் மிக்கதே . 
இ - ள் . மிக்க மணக்கிழமை அமுதத்தையுண்டும் , வைகியும் , அரவிடி 
போலவும் நூழிற்கொடிபோலவும் உணர்வும் உடம்பு மெல்லாமயங்கி , 
கடலின்மிக்கதென்க . நாகசு . 


snakes frightened by thunder. 


கிழமை , subject . மிக்கது , predicate. 


While her maidens were 
attending upon her, her image 
[ person ] engrossed his whole 

attention . 


இ - ள் . 


197. கப்புரப்பசுந்திரைகதிர்செய்மாமணிச் 

செப்பொடுசிலதியரேந்தத்தீவிய 
துப்புமிழ்ந்தலமருங்காமர்வல்லியும் 

t 
ஒப்பரும்பாவை போன்றுறையுமென்பவே . 

கருப்பூர முதலியவற்றையுடைய சுருளைச் சேடியர் செப்பேர 
டேந்த அதனை நுகர்ந்து , ஐம்பொறிக்கும் இனியநுகர்ச்சிகளைக் கணவனுக் 
குக் கொடுத்துப் புணர்தற்கு அலமரும் விசையையும் அவனுக்குக்கொல் 
லிப் பாவை போல் தங்குமென்க . 

கப்புரம் , பிராகிருதம் . உம்மை , சிறப்பு . வேறு கருத்து செல்லாமல் 
தன்னையே கருதுவித்தலிற் பாவை என்றார் . இதற்கு முன்பு உலகியல் 
மணங்கூறி , மேற்காமமிகுதியாற் கெடுகின்றமை கூறுகின்றார் . பாகஎ . 


His attachment to his wife was 

like the attachment of the 


dant consequences . 


198. மண்ணகங்காவலின் வழுக்கிமன்னவன் 

பெண்ணருங்கலத்தொடுபிணைந்தபோருள் 
noon to Rolini, with its aten- விண்ணகமிருள் கொள்விளங்குவெண்மதி 

ண்ணிறவுசோணியோடொளித்ததொத்ததே.. 
இ - ள் 

-ள் . மன்னவன் மண்ணகம் இருள் கொள்ளும்படி காவலில் தப்பி , 
பெண்களுக்கு அருங்கலமானவளுடனே சேர்ந்த கழிகண்ணோட்டம் 
மதி விண்ணகம் இருள் கொள உரோகணியோடொளித்த தன்மையை 
ஒத்ததென்க . 

ன் , நீக்கப்பொருட்டு. உரோகணி , விகாரம் . அவ்வுரோகணி 
காரணத்தின் இருஷி சபித்து மதிதேய்ந்ததோர் கதை. கூவு . 


போருள் , excessive love .. 


The Moon is said to have twenty seven wives , i . e . , the constellations, of which 
Rohini the fourth asterism is his only beloved. On which account his father in law 
Daksha cursed hint, and caused bim to decrease, and bring darkness upon the earth . 
But Siva modified the curse by causing the moon to increase. This is the legend 
for the waning and the waxing of the moon , 


எல் 


நாமகளிலம்பம் . 


வேறு . 


The husband was so ab 


199. குங்குமத்தோளினானுங்கொழுங்கயற்கண்ணினாளுந் 
naried in the enjoyment of தங்கியகாதல் வெள்ளந்தணப்பறப்பருருநாளுள் 
mul of his tingsion that, திங்கள் வெண்குடையினாற்குத்திருவிழுக்குற்றவண்ணம் 

பைங்கதிர்மதியிற்றெள்ளிப்பகர்ந்தெடுத்துரைத்து மன்றே . 


evil entered , and his 
prosperity waned like the 


moon . 


இ - ள் , தோளினானும் கண்ணினாளும் வேட்கைப்பெருக்கத்தின் நீக் 
கமறப் பருகு நாளிலே அவனுக்குச் செல்வம் மதிபோல் ஒழுக்கங் குறை 
ந்த தன்மையைத் தெரிந்து கூறிப் பின்பு சீவகன் சரிதமெடுத்துரைக்கலுற் 
றாமென்றாரென்க. 

இதன்கருத்து : இச்செய்யுட்கு அங்கமாகிய வருணனைகள் கூறி அதற் 
குரிய தலைவனை நாட்டுகின்றார் , இத்துணையும் அவன் தோற்றற்குக்கார 
ணங்கூறி அதற்கு முற்பிறப்பில் அன்னப்பார்ப்பைப்பிரித்த தீவினைவந்து 
குரவரைப் பிரித்தலுங் கூறவேண்டுதலில் திரு இழுக்குற்றமை முற்கூறு 
கின்றாரென்றுணர்க. திருவிழுக்குறுதலாவது , கட்டியங்காரற்கு அரச 
ளித்தலும் அமைச்சர் சொற்கேளாமையும் . நகக . 


Take மதியில் with திருவிழுக்குற்ற , & c . 


retaining only his 
Crown and his um. 
aroad consigned 


one Kattiankaran . 


200. களிறனானமைச்சர்தம்முட்கட்டியங்காரனென்பான் 
wiecounselions,and ஒளிறுவாட்டடக்கையானுக்குயிரெனவொழுகு நாளுட் 

பிளிறுவார் முரசிற்சாற்றிப்பெருஞ்சிறப்பியற்றி வேந்தன் 
the whole kingdom o வெளிறிலாக்கேள்வியானைவேறுகொண்டிருந்து சொன்னான் . 

இ - ள் . களிறனான் அமைச்சரில் வெளிறிலாக் கேள்வியையுடைய 
நிமித்திகனைத்தனக்கு வேறாகக்கொண்டு, கட்டியங்காரனென்கின்றவனைத் 
தனக்கு உயிரெனக்கொண்டு ஒழுகு நாளிலே , வேந்தன் அத்தடக்கையானு 
க்கு முடியுங்கொடையும் ஒழிந்தசிறப்புகளையுண்டாக்கி , அதனை உலகறிய 
முரசாற் சாற்றி , இருந்து இக்காரியத்தைக் கூறினானென்க . 

மதச்செநக்சல் பாகன் தோட்டியை நீவுமாறு போலக் காமக்களிப் 
கால 

தன்னமைச்சர் கூற்றைக் கடத்தனோக்கிக் களிறனானென்றார் . நிமித் 
திகன் கருமமே கூறுதலும் , கட்டியங்காரன் அரசன் கருத்திற்கேற்ப ஒழு 
குதலும் இரண்டற்குங்காரணம் . " கோதினான் " என்றும் , " கரிமாலை நெ 
ஞ்சினான் " என்றும் , " கல்லாமந்திரி " என்றும் மேற்கூறலிற் கட்டியங்கா 
ரனை வெளிறிலாக் கேள்வியானெனலாகாது . இனி இகழ்ச்சிக்குறிப்பு 
என்பாருமுளர் . உள . 


கட்டியங்கான் , a panegyrist , a herald , here a prope ) name . 


எக 


Seling him to manage 
all his affairs, as his 

devotion to his wife 
will not permit him to 
attend to business , 


சச்சந்தன் சரித்திரம் . 
201. அசைவிலாப்புரவிவெள்ளத்தருஞ்சயன் குலத்துட்டோன்றி 

வசையிலாள்வரத்தின்வந்தாள் வான் சுவையமிர்தமன்னாள் 
விசையையைப் பிரிதலாற்றேன் வேந்தனீயாகிவையம் 

இசைபடக்காத்தல்வேண்டுமிலங்கு பூண்மார்பவென்றான் . 
இ - ள் . பூண்மார்பனே அமுதன்னாள் , அருஞ்சயனது அசைவிலாக் 
குலத்துட்டோன்றி வசையின்றி முற்பவத்தில் எனது வேண்டுகோளாலே 
வந்தாள் , அவளைப் பிரிதலாற்றேன் , நீ இனி வேந்தனாய் உலகை இசை 
யுண்டாகக்காப்பாயாக என்றானென்க. 

அருஞ்சயன் , தேவி பாட்டன் . வசையிலாள் , வினையெச்சமு 
ற்று . வேண்டும் என்பது , உம்மீற்றான் வந்ததோ ரேவல் கண்ணிய 
வியங்கோள் : " வாழ்தல் வேண்டு மிவண்வரைந்த வைகல் " என்றார் பிற 
ரும் . உாக . 

202 . 

அண்ணறானுரைப்பக்கேட்டேயடுகளிற்றெருத்தினிட்ட 

வண்ணப்பூந்தவிசுதன்னைஞமலிமேலிட்ட தொக்குங் 
a dog bear the howda of கண்ணகன்ஞாலங்காத்தலெனக்கெனக்கமழுங்கண்ணி 

மண்ணகம்வளருந்தோளான் மறுத்து நீமொழியலென்றான் . 


To which he replied : Am 
I equal to this work ? Can 


an elephant ? But the king 
would not listen to him . 


இ - ள் . கட்டியங்காரன் தான் கருதியிருந்ததனை அரசன்தானே கூறக் 
கேட்டு உளமகிழ்ந்து, ஞாலங்காவல் எனக்குத் தவிசை ஞமலி மேலிட்ட 
தொக்குமென்று மறுப்ப , தோளான் என் காரியமாக நீ மறுத்து மொழிய 
லென்றானென்க. 

தவிசு , கழுத்து மெத்தை . மண்வளர்தற்குக் காரணமாகிய தோளான் , 
அரசன் . மண் 

மண்ணெழுவனையதொள் பாடமாயில் , மண்ணிய எருமா 
" ஆவுதி மண்ணி " என்றாற்போல . தோளாயும் பாடம் . 

வேறோரூர்தி கூறாது ஞமலியைக் கூறினான் அவன் அயிராது ( i.e. , சந் 
தேகியாமல் ) தருதற்கு . உா உ . 


self with your beloved ; 

I shall manage the 
affairs of the kingdom . 


203. எழுதருபருதிமார்பனிற்றென விசைத்தலோடுந் ( லோய் 
aid :"Singenyes sou- தொழுதடிபணிந்து சொல்லுந்துன்னலர்த்தொலைத்தவே 

கழிபெருங்காதலாள் கட்கழிநலம்பெறுகவையம் 

பழிபடாவகையிற்காக்கும்படு நுகம்பூ பலென்றான் . 
இ - ள் . அரசன் என்னிலை இற்றென இசைத்த அளவிலே கட்டியங் 
காரன் தொழுது வணங்கி , பகையென்று கூறப்படும் பகைவரையெல் 
லாங் கொன்றவேலோய் நீநலம்பெறுக , யான் பழி பிறவாதபடி வையத் 
தைக் காக்கும் பெரியபாரத்தைப் பூண்பேனென்றானென்க . 

ஒடு , உடனிகழ்ச்சி . கழிபெரும் , ஒருபொருளிருசொற் பிரிவில்லாத 
து . ( Nannul.S.39 .) தன்னினைவை அவன்காரியம் போற் கூறினான் . உறங . 


எ 2 


நாமகளிலம்பம் . 


retired , 
old counsellors, told the 


204. வலம்புரிபொறித்தவண்கைமதவலிவிடுப்பவேகிக் 
Nimitigon, one : கலந்தனன் சேனைகாவல்கட்டியங்காரனென்ன 
see management " உலந்தருதோளினாய் நீயொருவன் மேற்கொற்றம்வைப்பின் 

நிலந்திருநீங்குமென்றோர்நிமித்திகனெறியிற்சொன்னான் . 


atfairs to one man would 

be detrimental. 


இ - ள் . மதவலி உபசாரமாகக் கையாலே காட்டிவிடுப்பக் கட்டியங் 
காரன் போய்ச் சேனையைக்காத்தலைக் கலந்தானென்று கூறக்கேட்டு நிமித் 
திகனென்னும் அமைச்சன் : தோளினாய் ஒருவன் மேல் உனது கொற்றம் 
வைப்பின் நிலமுந்திருவும் நின்னை நீங்கும் , இதனை நீயே ஓர் என்று நீதி 
யாற் கூறினானென்க . 

பொறித்த , எனப் பிறவினையாற் கூறினார் அயன் படைத்தனோக்கி . 
மதவலி , விசேடித்த உரிச்சொல் . உலம் வளர்க்குந்தோள் . உாச . 

உலந்தரு , rocky , hard . ஓர் = மினை , consider. 


The king said : He is 
my life , he trusts to 
me , he has made 


done what I should do 
for him . Be not envi. 
ous ; let him do as he 

pleases. 


205 , எனக்குயிரென்னப்பட்டானென்னலாற் பிறரையில்லான் 

முனைத்திற முருக்கி முன்னேமொய்யமர்பலவும் வென்றான் 
Pre, herorens The தனக்கியான் செய்வசெய்தேன்றான் செய்வசெய்கவொன்றும் 

மனக்கினாமொழியவேண்டாவாழியரொழிகவென்றான் . 
இடள் . உயிரெனப்பட்டான் , பிறரையில்லான் , வென்றான் , அவன் 
தனக்கு யான் செய்வன செய்தேன் , அவன்தான் எனக்குச் செய்வன செ 
ய்க ; நீ சிறிதும் பொறாமை கூறவேண்டா, நீ உன் நிலையிலே வாழ்வா 
யாக , இனி இக்கூற்றினைத் தவிர்வாயாக என்றானென்க. 

எனனயொழியப் பிறரையில்லாதான் ,இன்மை உடைமைக்கு மறுதலை . 
முன்னே, சிறப்பிக்கு முன்னே . வென்றான் , எனவே நடத்துதற் 
குரியன் என்றான் . நன்மையும் தீமையுங்கருதிச் செய்வ எனப்பன்மை 
யாற் கூறினான் . உாரு . 

மனக்கினா, i.e. , மனதிலுள்ளத்மை , envy . வாழிய , poetic expletive . 


But , O king , you may 
listen or not , let me tell 
you that sensual plesa 
end in pir 
which the are many 

examples. 


206. காவலகுறிப்பன்றேனுங்கருமமீதருளிக்கேண்மோ 

நாவலர்சொற்கொண்டார்க்கு நன்கலாத்தீங்குவாரா 
பூவலர்கொடியனார்கட்போகமேகழுமிமேலும் 

பாவமும்பழியுமுற்றார்பற்பலர் கேளிதென்றான் . 
இ - ள் . காவலா , நாவலர் சொற்கொண்டார்க்குத் தீங்குவாரா ஆதலால் 
திருவுள்ளம் அன்றேனும் அருளிக்கேண்மோ, ஒருவன் மேற் கொற்றம் 
வையாதிருக்கின்ற இது கருமமென்றான் ; அதற்கு உடம்படாமையின் 
நின்னையொழிய , கழுமி முன்னும் இம்மையிற் பழியும் , மறுமையிற் பாவ 
மும் உற்றார் மிகப்பலர் , இதனைக்கேளென்றானென்க. 


எங 


சச்சந்தன் சரித்திரம் 
நாவலர் , அமைச்சர் . இது உலகியலாற் கூறினான் . கழுமி , மேலும் 
மயங்கி . மேற்கூறுவனவெல்லாம் போகத்தையே நோக்குதலின் இது 
என ஒருமையாற் கூறினார். உாசு . 

கால , vocative. கேண்மோ, See Nannul , எழுத்தியல் , 96 . 


Brahrna having 
coveted the person of 
Tilottama, obtained 


heaven , and this is a 

stigma upon him . 


207. பெரும்பெயர்ப்பிரமனென்னும்பீடினாற் பெரிய நீரான் 

அரும்பிய முலையினாளுக்கணிமுகநான்குதோன்றி 
Tourt tes,BILONA விரும்பியாங்கவளையெய்தான்விண்ணகமிழந்ததன்றித் 

திருந்தினாற்கின்று காறுஞ்சிறு சொல்லாய் நின்றதன்றே . 
இ - ள் . பிரமனென்னும் தவத்தாற் பெரிய நீரான் திலோத்தமை பொ 
ருட்டு நாலுமுகத் தோன்றும்படி விரும்பி அவ்விடத்து அவளைப்பெறா 
னாய் , விண்ணகம் இழந்ததேயன்றிப் பின் தவத்தாற் பாவந்தீர்ந்த அவற்கு 
இன்றளவும் புறஞ்சொல்லாய் நின்றதல்லவோ என்றானென்க. 

பெயர் , புகழ் . ஏகாரம் , வினா . முறை செய்யாமையில் தன்னிலை 
யிழந்தான் . தோற்றியும் பாடம் . 

திருந்தினான் , Brahma , though he reformed , is not exempt from this stigma. 


உாஎ . 


208. நீனிறவண்ணனன்று நெடுந்துகில் கவர்ந்து தம் முன் 

பானிறவண்ணனோக்கிற்பழியுடைத்தென்றுகண்டாய் 
| the clolhs of the bathing வேனிறத்தானைவேந்தே விரிபுனற்றொழுனையாற்றுட் 

கோனிற வளையினார்க்குக்குருந்தவனொசித்ததென்றான் . 


Is it not a stigma on 
Vishnu , who , having stolen 


women , hid himself on 
a tree , for fear of being 

discovered . 


இ - ள் . வேந்தே , மாயோன் பல துகிலைக்கவர்ந்து , தம் முன்னாகிய பால் 
நிறவண்ணன் நோக்கிற் பழியுடைத்தென்றுகாண் தொழுனையாற்றிலே 
கோவியர்க்குக் குருந்தொசித்தது , இது இங்ஙனம் தீதென்றானென்க . 
வேனிறம் , வேலினது விளக்கம் . கோல் , திரட்சி . உறவு . 


of himself, ( half of his 

body . ) 


209. கைமலர்க்காந்தள் வேலிக்கணமலையரையன்மங்கை 
Is it not a great alsma மைமலர்க்கோதைபாகங்கொண்டதேமறுவதாகக் 
Parvati tis wile a part கொய்மலர்க்கொன்றை மாலைக்குளிர்மதிக்கண்ணியாற்குப் 

பெய்மலரலங்கன் மார்பபெரும்பழியாயிற்றன்றே . 
இ - ள் . இடப்பட்ட மாலைமார்பனே , மலையரையன் மனைவி மேனை 
பெற்ற கோதையைப் பாகத்தே வைத்ததே மறுவையுடையதொன்றாகக் 
கொன்றையாற் செய்த மாலையினையும் மதியாகிய கண்ணியையுமுடைய 
அரனுக்குப் பழியாயிற்றல்லவோ என்றானென்க . 
கைபோலுமலர் . மலைகளுக்கரசன் . மைமலர்க்கோதை , நீல 
மல்ராற்செய்தகோதை , இறைவி ; ஆகுபெயர் . மாலை , அடையாளப்பூ . 


10 


எச 


நாமகளிலம்பம் . 


கண்ணி , சூடும்பூ . " கண்ணியுந்தாருமெண்ணினராண்டே " என்றார் 
பிறரும் . உாக . 

கைமலர் , விபரீத உவமை . See தண்டியலங்காரம் , Sutram 31. கணமலை , கூட்டமானமலை , a range 
of mountains . A better illustration would be Siva s amours with the wives of the 
Rishis in the Dáruka forest. 


into a female ass . 


Can iniquity be hid ? who 

can clear the stigma or 
remove the sin that hangs 
on the Pandavas , for having 
taken Draupadi for their 

wife . 


210 : காமமேகன்றி நின்றகழுதைகண்டருளினாலே 
Is it not a stigma on Buddha, வாமனார் சென்றுகூடிவருந்தினீரென்றுவையத் ( து ) 
jackass, translormed himself ஈமஞ்சேர்மாலைபோலவிழித்திடப்பட்டதன்றே 

நாமவேற்றடக்கைவேந்தேநாமிது தெரியினென்றான் . 
இ - ள் . வேந்தே , நாம் இக்காமத்தைத் தெரியில் காமமே அடிபட்டு 
நின்ற ஆண்கழுதையைக்கண்டு அருளாலே புத்தனார் பெண்கழுதையாய்ச் 
சென்றுகூடி, இக்காமத்தாலே வருந்தினீரே என்ன , அது வையத்திலே 
ஈமத்து மாலைபோல இழித்திடப்பட்டதல்லவோ என்றானென்க . 
காமமே , தேற்றம் . என்று , என்ன . ஈமம் , சுடுகாடு . உாய் . 
211. படுபழி மறைக்கலாமோபஞ்சவரன்று பெற்ற [ ற்றி 

வடுவுரையாவர்பேர்ப்பார்வாய்ப்பறையறைந்துது 

இவதேயன்றிப்பின்னுமிழுக்குடைத்தம்மகாமம் 

நடுவுநின்றுலகமோம்பனல்லதேபோலுமென்றான் . 
இ - ள் . கேட்பாயாக , காமத்தாற் பிறந்த பழியை மறைக்கலாமோ , பஞ் 
சவர் ஒருத்தியை மனைவியாக்கலிற் பெற்ற வடுவுரையைப் போக்குவார் 
யார் , அது தூற்றியிடுதலேயன்றி மறுமையிலும் நரக முதலியவற்றைத் தரு 
மாதலால் நடுவுநிலையிலே நின்று உலகமோம்புதலே நல்லது போலும் என் 
றானென்க. 
போலும் , ஒப்பில்போலி . உாயக . 

மறைக்கலாமே , another reading. See Nannul, 67. அம்ம , here , exclamation of horror. 
Polyandria is here referred to . Draupadi is said to be, " ஐவர்க்குந்தேவி அபிஷேகபத்தினி , 
by Orthodox Hindus . 

212. ஆரறிவிகழ்தல் செல்லாவாயிரஞ்செங்கணானுங் ( ம் 
Then Rudradiatamesays: eren inis , கூரறிவுடைய நீரார் சொற்பொருள் கொண்டு செல்லு 
the advice of his wise ministen; thon பேரறிவுடையை ரீயும் பிணையனாட்கவலஞ்செய்யும் 
bereft of all thy senses to ஓரறிவுடையையென்றானுருத்திரதத்தனென்பான் . 

இ - ள் . அரசன் நிமித்திகன் கூற்றைக்கொள்ளாமை கண்டு அருகிருந்த 
உருத்திரதத்தன் , இந்திரனும் அமைச்சர் சொற்பொருளைக் குறிக்கொண்டு 
நடக்கும் , அவனைப்போல நீயும் அறிவுடையையாயினும் இப்பொழுது 
இவன் சொல்லைக்கொள்ளாமையிற் பிணையனாட்கு அவலஞ்செய்யுமோ 
ரறிவுடையையாயினாய் என்றானென்க . உாய்உ . 

உடையை after போறிவு and ஓரறிவு are good examples of குறிப்பு வினை , the first mean 
ing , thouwho didst possess, and the second , thou who art possessed, of perfect know - 
ledge . ஆரறிவு is complete knowledge. 


entail 


வர nie . 


period of existence are 
measured out by fate , so 


சச்சந்தன் சரித்திரம் . 

எரு 
213. அளந்துதாங்கொண்கொத்தவருந்தவ முடையநீரார்க் ( கு ) 
enjoymenteriteanthe அளந்தனபோகமெல்லாம் வரவர்க்கற்றை நாளே 

அளந்தனவாழுநாளுமதுவெனக்குரையலென்றான் 
Ineed nofurther counsel விளங்கொளிமணிகள்வேய்ந்து விடுசுடரிமைக்கும் பூணான் . 

இ - ள் . பூணான் வரைந்து காத்த தவமுடையார்க்குக் கருவாய்ப்பதிக்கி 
ன்றபொழுதே போகமுமெல்லாம் அளந்தன , அவர்வர்க்கு அப்பொழுதே 
வாழுநாளும் அளந்தன , அது எனக்குரையலென்றானென்க. 

போகமும் என்னும் உம்மை கூறிற்றிலர் , செஞ்சொலாய் முற்படக்கி 
ளத்தலின் . நிலந்திரு நீங்குமென நிமித்திகன் கூறிய செல்வநிலையாமை 
யையும் , உருத்திரதத்தன் கூறிய யாக்கை நிலையாமையையும் , நிலையாமை 
யென ஒருமையாக்கி அதுவென்று ஒருமையாற் கூறினான் . உரைய லெ 
ன்றான் நிமித்திகனை நோக்கி , அவனுரியனாதலின் . உாலிங . 

214. மூரித்தேந்தாரினாய் நீமுனியினுமுறுதிநோக்கிப் 

பாரித்தேன்றருமநுண்ணூல்வழக்கது வாதல் கண்டே 
வேரித்தேங்கோதைமாதர்விருந்துனக்காக வின்பம் ( ன் . 

பூரித்தேந்திளைய கொங்கைபுணர்கயான் போவலென்றா 
இ - ள் . தாரினாய் , நூல் வழக்கிடத்துக்கூறல் அமைச்சர்க்கு இயல்பெ 
ன்றமை கண்டு உறுதிநோக்கி இத்துணையும் இயல்பாகக் கூறினேன் , இனி 
மாதர் கொங்கையை நினக்கு எப்பொழுதும் விருந்தாகக்கொண்டு புணர்க 
நீ , என்னை நீ முனியினும் நின் தவறுகாணாமல் துறவிடத்தே போவேன் 
என்றானென்க. 
மூரி , பண்புமாத்திரம் உணர்த்தாது பெயராதலின் வேற்றுமைத்தொ 

முனியினும் என்பது எதிர்காலம் உணர்த்து மெச்சம் : உம்மை , 
ஐயம் : இளையகொங்கையென்று இளைமை நிலையாமை கூறினான் . அரசன் 
போவென்னாமல் தானே போவேனென்றல் நீதியன்மையில் துறவு உட் 
கோளாயிற்று . இதனால் " வெளிறிலாக்கேள் வியான் என்றார் . இத்து 
ணையும் ஒரு தொடர் . உாயச . 

பேரவல் i.e. , போவேன் . See Nannul , 331. " கு , & c . 


Nimittigan said : you may be 
angry at what I have said , 
I felt it may duty to tell you 
the laws prescribed in the 
code of morals ; you can 
dlo as you list ; Igo . 


வேறு 


Though thus advised , the 


his former birth . 


215. இனமாமென்றுரைப்பினுமேதமெணான் 
ministened thing wassite முனமாகிய பான்மைமுளைத்தெழலாற் 
pageasthe tine " . புனைமாமலர்வேய்நறும்பூங்குழலாள் 

மனமாநெறியோடிய மன்னவனே . 
இ -ள் . குழலாள் மனமாமன்னவன் முற்பிறப்பில் தீவினை முளைத்துத் 
தோன்றுதலாலே , இது முற்கூறிய இனத்தேயாமென்று பின்னுங்கூறினும் 
தனக்கு வரும் ஏதம் எண்ணானாயினானென்க. 


எசு 


நாமகளிலம்பம் . 


நினது வேட்கையும் தேவரது முற்கூறிய வேட்கைத்திரளிலே வைத் 
தெண்ணுவதோர் வேட்கையாம் . குழலாள் மனக்கருத்தாய் நுகருமன்ன 
வன் . நெறியோடிய மன்னவன் , அரசநீதிகெட்ட மன்னவன் . உாய்ரு . 

பான்மை i.e. , nature , property , here விதி , ஊழ் , fate ; See Kural, 387Ch . பரியினுமாகாவரம் 
பாலல்ல வுயத்துச் சொரிவினும் போகாதம . 


The king then quite 
unconcerned , passed his time 
only in conjugal intercourse . 


216. கலையார்துகிலேந்தல்குலுங்கதிர்சூழ் 

முலையார்தடமும்முனியாது படிந்( து ) 
உலையாத்திருவின்னமிர்துண்டொளிசேர் 
மலையார்மணிமார்பன் மகிழ்ந்தனனே. 


இ - ள் , மார்பன் அவள் அல்குலாகிய இன்பக்கடலினும் முலைத்தடத் 
தினும் வேறாதே படிந்து , உண்டு வேறு மனக்கவற்சியின்றி மகிழ்ந்தான் 
என்க . 

விசையையது கெடாத இளைமைச்செவ்வியை நுகர்ந்து . ஆர்தல் , 
ஒத்தல் . உாயசு . 


217. விரிமாமணிமாலை விளங்குமுடித் 
The constant inseparate coignan , திருமாமணிசிந்துதிளைப்பினராய் . 

எரிமாமணிமார்பனுமேந்திழையும் 
அருமாமணிநாகரினாயினரே . 


of the inhabitants of the world of 

the Nagas .. 


இ - ள் . மார்பனும் ஏந்திழையும் மார்பிற்கிடந்த விரிந்தமாமணி மாலை 
யும , மாமணிபோலும் மயிர்முடியிற் கிடந்த தெய்வவுத்தியும் சிந்தும் திளைப் 
பினராய் நாகரைப்போல் ஒன்றாயினாரென்க. உாயஎ . 


While they were thus in the 
enjoyment of one ancoher , she 

bad a dream one night . 


218. நறவார்ந்ததோர்நாகிளந்தாமரைவாய் 

உறவீழ்ந்ததோரொண்மணிபோன்றுரவோன் 
அறவாக்கிய வின்பமமர்ந்தவிருள் 
கறைவேற்கண்ணினாள்கனஎவுற்றனளே . 


E 


அங்ஙனம் நாகரைப்போலமர்ந்த இருட்கண்ணே , தாமரை 
வாய் வீழ்ந்ததோர் முத்துப்போன்று உரவோனுற , அப்பொழுதே இன் 
பம் மறுதலையாக்கிய கனவைக் கறை வேற்கண்ணினாள் கண்டாளென்க . 

தேனிறைதலும் மிக்க இளமையுமாறாத தாமரையெனவே பத்மயோனி 
யாம் . உரவோனுற , பிள்ளையார் அவதரிக்க . அறவு , தொழிற்பெயர். 
உாய்வு . 

சகிஎம் is a pleonasm , மீமிசைச்சொல் , See Nanaul, Sutram 398 " ஒருபொருட் பன்மொழி 
சிறப்பினின் வழா, 


சச்சந்தன் சரித்திரம் 


எஎ 


வேறு . 


She had three dreams; 
She remembered them and was 


Having washed and dressed , she 
repaired to the temple of Aruga and 

worshipped . 


219. பஞ்சியடிப்பவளத்துவர்வாயவள் 

துஞ்சுமிடைக்கன மூன்றவை தோன்றலின் 
alarmed, and the day area . அஞ்சி நடுங்கினளாயிழையாயின் 

வெஞ்சுடர்தோன்றிவிடிந்ததையன்றே. 
இ - ள் . துவர்வாயினையுடையாள் துயிலிடைக் கண்டகனா மூன்று , 
அவை பின்பு மனத்தே தோன்றலின் அவள் அஞ்சி நடுங்கினாள் , அக்கா 
லத்தே விடிந்ததென்க . 

எனவே கடிதிற் பயக்குமாயிற்று . இவை பிற்பயக்குங் கனவாதலிற் 
பின்னும் நெஞ்சில் தோன்றிற்று . உாயக . 

220. பண்கெழுமெல்விரலாற்பணைத்தோளிதன் 

கண்கழூஉச்செய்துகலை நலந்தாங்கி 
விண்பொழி பூமழைவேல்கதிர்நேமிய 

வண்புகழ்மாலடிவந்தனை செய்தாள். 
இ - ள் . பணைத்தோளி கண்கழுவி , தாங்கி , அக்கோயிலின் மால் அடி 
யை வணங்கினாளென்க. 

பண் , ஆகுபெயர் . யாழொடுபயின்ற விரலும் ஆகுபெயர். கழு 
உச்செய்து , நல்ல மரூஉச்செய்தென்பது போல நின்றது . விண், ஆகு 
பெயர் . தீவினையை வெல்லும் அறவாழி . " தெய்வம் அஞ்சல் " என்னுமெ 
ய்ப்பாட்டியற் சூத்திரம் தன் குலதெய்வத்தை வணங்குதற்கு விதியாமாறு 
ணர்க . உஉய . 

மால் , here , for Arugan , It is also the name of Vishnu , 

221. இம்பரிலாநறும் பூவொடுசாந்து கொண் ( டு ) 
And then with lowers and snaia எம்பெருமானடிக்கெய்து கென்றேற்றி 

வெம்பரிமானெடுந்தேர்மிகுதானைய 

தம்பெருமானடிச்சார்ந்தனளன்றே. 
இ - ள் . அவள் இவ்வுலகில் நிகரில்லாத பூவையும் சாந்தையுங்கொ 
ண்டு எம்பெருமானே , நின்னடிக்கு இவை பொருந்துவதாகவென்று ஏற் 
றித் தன்கணவன் அடியை வணங்கினாளென்க. 

உலகம் , அறிபொருண்மேற்று . [ Tg the extent of one s know 
ledge .] 2 உக . 

நிகர் understood before இலா , meaning இவ்வுலகத்தில் கெரில்லாத பூ . 

222. தானமர்காதலி தன்னொடுமாவலி 
And sweetly relatedto him வானவர் போன் மகிழ்வுற்றபின்வார்நறுந் 

தேனெனப்பாலெனச்சில்லமிர்தூற்றெனக் 
கானமர்கோதைகனாமொழிகின்றாள் . 


wood , she made obeisance to her 

husband .. 


the dream she had : 


0 


I saw an Asoga tree in full blossom , 


and from the roots sprung up a 
crowned branch with eight garlands 


upon it . 


எவு 

நாமகளிலம்பம் . 
இ - ள் . மாவலி தான் மேவினகாதலி தன்னோடே மகிழ்வுற்ற பின்பு 
அவள் தேன் முதலியன என்னும்படி கனாமொழியாகின்றாளென்ச. 

தேவர் நோக்கத்தால் நுகர்ந்தாற் போல இவனும் நோக்கத்தால் மகிழ்ச்சி 
யுற்ற பின் . கனவு மூன்றிற்கும் தேன் முதலிய மூன்றும் உமம் . பிண்டி 
வீழ்ந்ததென்னும் மொழி இவள் கூறுதலின் இனிதாய்ப் பின் தீங்குவி 
ளைத்தலில் தேனுவமம் . " ஆர்ந்தோர் வாயிற்றேனும் புளிக்கும் " என்றார் 
பிறரும் . எண் முத்தணிமாலையென்ற சொல்லாற் குலந்தூய்மை கூறுதலிற் 
பால் உவமை . இவன் ஆக்கத்திற்கு ஊறும் அமுது உவமை . இவன் ஆக் 
கம் அமுது போல் உயிர்களைக் காத்தலின் . உஉ 2 . 

மாவலி , the powerful, here for Sachanthan . 

223. தொத்தணிபிண்டி தொலைந்தற வீழ்ந்ததெண் 
ie trait on maternity aatrosen; முத்தணிமாலைமுடிக்கிடனாக 

ஒத்ததன்றாள் வழியே முளையோங்குபு 

வைத்தது போலவளர்ந்ததையன்றே. 
இ - ள் . ஒரு பிண்டி தான் அணிந்ததொத்துக்கள் ஒழுக்கம் கெட்டு , 
பின்பு தானும் நேராக வீழ்ந்து , அதன் வழியிலே ஒருமுளை அதனையொத்து 
எட்டுமாலையையுடையது ஒரு முடிக்கிருப்பிடனாக நட்டுவைத்தாற்போ 
லே ஒங்காரின்று வளர்ந்ததென மொழிந்தாளென்க. 

முத்தணிமாலை , முத்தையொத்தமாலை . அணி , " மின்னணி நுண் 
ணிடை " போல் உவம உருபு . வெள்ளிய மாலையை , இது குலந்தூய்மை 
கூறிற்று . " வெண்டாமரை மலர்த்தடங்கள் போலுநங்குடி " என்றார் . 
மேலும் முத்தமாலையெனின் , " மேல் நறு மாலை எண்கோதைத்தோகை 
என்றல் பொருந்தாது . வளர்ந்ததை , வினைத்திரிசொல் . உரைத்ததை 
போல் . மேலே துளும்பு நலத்தாரோடென்றலின் முத்தமாலையைக் கன 
வினிற்கண்டாள் , அது காரணம் . இதனாற் சுற்றங்கெட்டபடியும் அரசன் 
கெட்டபடியுங் கூறினார் . அது கதையிற் காண்க . உஉங . 

224. வார்குழைவில்லிடமாமுடி தூக்குபு . 
Thelang knowing the purpor கார்கெழுகுன்றனையான்கனவின்னியல் 
esi,and tels her what பார்கெழுநூல்விதியாற்பயன்றான்றெரிந் ( து ) 

ஏர்குழையாமலெடுத்துரைக்கின்றாள் . 
இ - ள் . சலியாதவன் கனவின் இயல்பைக் கனாநூலின் விதியாலே 
பயனைத்தெரிந்து தான் பார்த்து முடிதுளக்கி , அதில் நல்லவற்றையெடுத்து 
இவள் அழகுகெடாமற் கூறாநின்றானென்க. 

அது அசோகு முறிந்தது கூறாமல் மாலையையும் முடியையும் இரண்டு 
கனவாகப்பிரித்தது . உஉச . 

ஏர் , அழகு ; குழையாமல் , சோகாமல் , ie., that her mind may not be distressed . 


The crowned branch you saw is 
the son that will be born to you , 
and the eight garlands are -nis 
eight wives : the other parts he 

suppressed .. 


* But what means the destruction 
of the tree ? ahe asked . That 
betokens evil to me, he snid ; 
at which she fell senseless on 

the ground , 


சச்சந்தன் சரித்திரம் . 

எக 
225. நன்முடிநின்மகனாநறுமாலைகள் 

அன்னவனாலமரப்படுந்தேவியர் 
நன்முளைநின்மகனாக்கமிதாமெனப் 

பின்னதனாற்பயன் பேசலன்விட்டான் . 
இ - ள் . அவன் அவட்கு முடிநின்மகனாம் , நறிய பூசாலைகள் அக்கல்வி 
னையுடையோனால் அமரப்படும் தேவிமார் , முளை நின்மகன் ஆக்கம் என 
மூன்றாக்கிக்கூறி , பின்பு இற்றதனாலுள்ள பயனைப் பேசலனாய் விட்டா 
னென்க . 

குருதிக்கோட்டுக் குஞ்ச கம்போல் முத்தமாவையை மாலையென்னும் 
பெயர்கருதி நறு மாலையென் லாகாமையுணர்க. மாலையென்னும் பெயர் 
பொதுவாகலின் . குஞ்சரங் கமென்பதும் ஒரு பிரதி . உஉரு . 

226. இற்றதனாற்பயனென்னெனவேந்திழை 

உற்றதின்னேயிடையூறெனக்கென்றலும் 
மற்றுரையாடலளாய்மணிமாநிலத் ( து ) 

உற்றதோர்கோதையிற் பொற்றொடி சோர்ந்தாள் . 
இ - ள் . இற்றதனாற் பயனென்னென்று தேவிகேட்ப , எந்திழாய் , என 
க்கு இங்ஙனே ஓரிடையூறுவந்தது காண் என்ற அளவிலே பின்பு உரையா 
டலளாய் மணிநிலத்தே தங்கியதோர் கோதைபோலே வீழ்ந்தாளென்க . 

உற்றது என , இறந்தகாலத்தாற் கூறினான் தெளிவு பற்றி . " இல்லை 
கனா முந்துறாவினை " என்றலின் . 

. இன்னே , உதாசினம்போனின் 
நது . உஉசு . 

உற்றது is past tense for future , for certainty , See Nannul Sutram , 384 , து 
மிகவினும் , & c . 

227. காவிகடந்தகண்ணீசொடுகாரிகை 

ஆவிநடந்தது போன்றணிமாழ்கப் 
wilt thou destroy my lie als ? பாவியெனாவிவருத்துதியோவெனத் 

தேவியையாண்டகைசென்று மெய்சார்ந்தான் . 
இ - ள் . காரிகை கண்ணீருடனே ஆவிபோனாற்போல அழகுகெடுதலா 
லே ஆண்டகைசென்று பாவி , என்னுடைய ஆவியை வருத்துகின்றாயோ 
வெனக்கூறி அவளை மெய்யைச்சார்ந்தானென்க. 

தேவியை , மெய்யை என்ற இரண்டுருபும் , " தெள்ளிதென்றதனா 
ன் " முடியும் . 22.7 . 

ured here is used as a term of sympathy, like the English word poor 
தேவியை , மெய்யை , two objective cases governed by சேர்ந்தான் . Navnul Sutram , 296 . 

228. தண்மலர்மார்புற வேதழீனானவள் 

கண்மலர்த்தாள்கனவின்னியல்மெய்யெனும் 
How foolish of you, so like = பெண்மய மோபெரிதேமடவாட்கெனப் 

பண்ணுரையாற்பரவித்துயர் தீர்த்தான் . 


Seeing her fall, with tears 
flowing from her eyes, he said : 


and he tell on her, und 

embraced her. 


She opened her eyes when he 
embraced her . He tells her : 
woman , to believe in a dream . 


அய 


நாமகளிலம்பம் . 


இ - ள் . குளிர்ந்த அகன்ற மார்பிலே உறத்தழீஇயினான் , அதனால் 
அவள் விழித்தாள் , அப்பொழுது நினக்குக் கனவின் தன்மையை மெய் 
யெனக் கருதும் பெண்தன்மை பெரிதாயிருந்ததெனக்கூறிய புனைந்து 
ரையாற்பரவித் துயர்தீர்த்தானென்க . 
ஏகாரம் , ஈற்றசை . ஓ , வியப்பு . உஉவு . 

பண்ணுரை, flattery . கண்மலர்த்தாள் , she opened her eyes . Here மலர்த்தாள் is a single 
word , called Qurg Quild , as a compound word it would mean flower - like - feet. See 
Nannul , S . 260 . 

229. காதலன் காதலினாற்களித்தாய்மலர்க் 
Combred by this speech , ie கோதையங்கொம்பனையார்தங் குழாந்தொழத் 

தாதுகு தாமமணிந்தகில்விம்மிய 

போது குமெல்லணைபூமகள் சேர்ந்தாள் . 
இ - ள் . பூமகள் காதலன் கொண்டாட்டத்தாலே களித்துச் சேடியர் . 
தொழ , தாமஞ்சூழ்ந்து அகில்விம்மிய அணையிலேசேர்ந்தாள் என்க . 2. உக . 

பூமகள் means Lakschmi , here, by metaphor Vijaya. ஆய்மலர், i.e. , ஆராய்ந்தெடுக்கப் 
பட்டமலர் , chosen flowers . 


arose , and retired . 


She then conceived , and 
began to feel its eflects. 


230. பண்கனியப்பருகிப்பயனாடகங் 

கண்கனியக்கவர்ந்துண்டுசின்னாள் செல 
விண்கனியக்கவின் வித்திய வேற்கணி 
மண்கனிப்பான்வளரத்தளர்கின்றாள் . 


இ - ள் . பண்ணைப்பழுக்கக் கேட்டும் , நாடகங்களைக் கண்ணுருகமு 
கந்தும் , நுகர்ந்தும் , இருவர்க்கும் இங்ஙனஞ் சிலநாட்சென்ற அளவிலே 
வேற்கண்ணிபிள்ளை வளர்தலாலே தளராநின்றாளென்க . 

விண் , ஆகுபெயர் . வித்திய , பரப்பிய . குழவிப்பருவத்தாலும் , அரச 
நீதியாலும் , வீடுபேற்றாலும் மண்ணை யுருக்கு மவன் . உஙய . 


வேறு . 


Hasing conceived , her 
shoulders stooped . her lim 

her eyes were 
sallow [Funk , ] the nipples 
blackened , milk was forming 
in the breasts , and her waist 

was perceivable . 


231. கரும்பார்தோண்முத்தங்கழன்று செவ்வாய் விளர்த் 

துக்கண்பசலைபூத்திகாமம் 
விரும்பார்முலைக்கண்சரிந்துதிங்கள் வெண்கதிர்கள் 

பெய்திருந்தபொற் செப்பேபோல் 
அரும்பால்பரந்து நுசுப்புங்கண்ணின் புலனாயிற் 
றாய்ந்தவனிச்சமாலை 
பெரும்பாரமாய்ப் பெரிதுநைந்து நற்சூற்சலஞ்சலம் 

போனங்கைநலந்தொலைந்ததே . 
இ - ள் , வயாவிற்கு நங்கையுடைய தோண்மெலிந்து வாய்வெளுத்துக் 
கண்பசலை பூத்தன , பின்பு முதிர்கின்ற அளவிற்குக் காமத்தை விரும்பு 


சச்சந்தன் சரித்திரம் 

அக 
தற்குக் காரணமான முலைக்கண் கருகிப்பால் பரந்தன , நுசுப்பும் கண்ணி 
னது நுகர்ச்சிப் பொருளாயிற்று , பின்பு முதிர்ந்த அளவிற்கு அனிச்சமா 
லை பாரமாய்ச் சலஞ்சலம்போல் நைந்து நலந்தொலைந்ததென்க . 
உம்மை , சிறப்பு . உஙக . 

வேறு . 
232. தூம்புடைநெடுங்கை வேழந்துற்றிய வெள்ளிலே போல் 
The kingbeing forsaken o தேம்புடையலங்கன்மார்பிற்றிருமகன்ற மியனாக 

lie tisensat (empty] ஓம்படையொன்றுஞ்செப்பாடிருமகளொளித்து நீங்க ( ன் . 
a miniator to counsel him . ஆம்புடைதெரிந்து வேந்தற் கறிவெனுமமைச்சன் சொன்னா 

இ - ள் . திருமகன் வெள்ளில் போலத் தமியனாக , திருமகள் நீங்க , 
பின்பு அவனுக்குத் தன்னறிவென்னும் அமைச்சன் ஆம்புடைதெரிந்து 
கூறினானென்க. 

வேழம் , வெள்ளிலுக்கு வருவதோர் நோய் . " குருதிக்கோட்டு குஞ்சர 
நாகம்போல " வேழத்திற்கு , கை அடை . தேம்புதலுடைய திருமகன் . 
தேம்புதல் , கெடுதல் விகாரம் . " புட்டேம்புயன்மாரி " என்றார் பிற 
ரும் . தமியனாக , அரசவுரிமையை நீங்க . தான் சிறிதும் பரிகாரங்கூறா 
ளாய் , அவனை வஞ்சித்து அரசு வௌவுதலின் ஒளித்து நீங்கவென்றார் . 
ஆம்புடை , பிள்ளையார் பிழைப்பதோர் கூறுபாடு . நாகமென்பதும் ஒரு 
பிறுதி . 

Qardrefes, wood apple . Some suppose that the wood apple eaten by an elephant 
becomes empty , and is cast out with the shell as an entire fruit ; but here the 
Commentator, doubting the fact, makes it a diseased fruit. 

233. காதிவேன்மன்னர்தங்கள்கண்ணெனவைக்கப்பட்ட 
As thon inst brought eril upon நீதிமேற்சேறறேற்றாய்நெறியலாநெறியைச்சேர்ந்து 
Emes, make now a machine கோதியல்காமமென்னுமதுவினுட்குளித்தஞான்றே 

ஓதிய பொறியற்றாயோரரும்பொறிபுனைவியென்றான் . 
ள் . அவ்வறிவென்னும் அமைச்சன் , வேல்மன்னர் ஊனாகிய கண் 
ணைக் கண்ணென்பாருடனே காதி, தம்முடைய கண்ணென்று துணிந்து 
வைத்த நீதியிற் செல்லாயாய்த் தீநெறியைச் சேர்ந்து காமமென்னுங் கள்ளி 
லே அழுந்தின அன்றே நல்வினையற்றாய் , ஆதலால் இனியோரேந்திரத் 
தைப் புனைவியென்றானென்க. 

சேறறேற்றாய் = சேறல் தேற்றாய் , ie . , not knowing to go . There is a play upon the word 
பொறி , signifying knoveledge, and machinery . 


உ m2 . 


[ that will save thy wife ] 


உஙக . 


வேறு . 


carpenter , and ordered him to 

make a machine . 


234. அந்தரத்தார்மயனேயெனவையுறுந் 
The king seat for a stial தந்திரத்தாற்றமநூல்கரைகண்டவன் 

வெந்திறலான் பெருந்தச்சனைக்கூவியோர் 
எந்திரவூர்தியியற்றுமினென்றான் . 


11 


வுஉ 


நாமதளிலம்பம் . 


இ - ள் . அரசன் தொழிலோடே நூலைக் கரைகண்டவனாகிய தச்ச 
னைக்கூவி , எந்திரமானதோர் ஊர்தியை இயற்றென்றானென் 

தொழிலால் மயனேயெனத்துணிந்து வடிவால் ஐயமுறுந்தச்சன் . இய 
ற்று மின் ஒருமைப்பன்மை மயக்கம் . ஊர்தி , ஏறப்படுவது . உஙச . 

மயன் , the name of the celestial carpenter , கூவி for கூப்பிட்டு , 


He made a machine of 


in seven days , in the 

form of a Peacock . 


235. பல்கிழியும்பயினுந்துகினூலொடு 

நல்லாக்குமெழுகுந்தலஞ்சான்றன 
shreds,scaline was, - அல்லனவும்மமைத்தாங்கெழுநாளினுட் 

செல்வதோர் மாமயில்செய்தனனன்றே. 
இ - ள் . நலஞ்சான்றனவாகிய கிழிமுதலியனவற்றையும் ஒழிந்தன 
வற்றையுங்கூட்டி , அவன் கூறியபடியே செல்வதோர் மயிலை எழுநாளி 
லே செய்தானென்க. 

கிழி , சீலை . பயின் , பற்றுதற்குரியன . துகினூல் , வெள்ளிய நூல் . 
உஙரு . 

உம் understood after சான்றன . The machine was similar to the wooden horse in - 
troduced into Troy by the Greeks, and the travelling chair used by the daughter 
of the Rajah of Chittore , in Indian History . Surcoló, is a self -moving car, vehicle. 


And taking it to the king , 
together with a living , flying , 
peacock , asked him to distin 
guish the one from the other. 


236. பீலிநன்மாமயிலும்பிறிதாக்கிய 

கோலநன்மாமயிலுங்கொடு சென்றவன் 
ஞாலமெலாமுடையானடிகைதொழு ( து ) 

ஆலுமிம்மஞ்ஞையறிந்தருளென்றார் . 
இ - ள் . மயிலையும் பண்ணின மயிலையும் கொண்டு சென்றவன் அரசனை 
வணங்கி , இம்மயில்களில் ஆலுமஞ்ஞையை அறிந்தருள் என்றானென்க . 

பீலி , இரண்டற்கும் ஏற்றுக . உஙசு . 


பீலி , மயிலின் தோகை . The Peacock s tail. 


The king admiring it said : 
This is very good ; and gave 

him richsens 


237. நன்னெறி நூனயந்தானன்றுநன்றிது 

கான்னெறியிற் பெரியாயிது கொள்கென 
மின்னெறிபல்கலமே தகப்பெய்ததோர் 
பொன்னறைதான் கொடுத்தான் புகழ்வெய்யோன் . 


இ - ள். வெய்யோன் இம்மயில் நூலினுடைய நீதி தானாயிருந்தது . 
மிகநன்றெனக்கூறி , தான் கொற்றொழிலிற் பெரியாய் , இது கொள்க 
என்று பொன்னறையைக் கொடுத்தானென்க . 

இன்னூலின் நீதியென்று மாம் , ( according to the plan given , or as it . 
should be done . ) மின்னெறி , மின்னைக்கெடுக்கும் உநஎ . 


The king brought the machine 
to his spouse , and let her see its 

movements . 


சச்சந்தன் சரித்திரம் 

வுங் 
238. ஆடியன்மாமயிலூர்தியையவ்வழி 

மாடமுங்காவுமடுத்தொர்சின்னாள் செலப் 
பாடலின்மென் மேற்பயப்பயத்தான்றுரந்( து ) 

ஓடமுறுக்கியுணர்த்தவுணர்ந்தாள். 
இ - ள் . ஆடுதலியன்ற மயிலாகிய ஊர்தியைத் தேவ தான்பாட்டுப்போ 
லே பையப்பைய மேன்மேல் துரந்து , மாடத்திலுங் காவிலுமடுத்துச் சின் 
னாட்சென்ற அளவிலே ஒருநாள் அங்ஙனங் கற்பித்தவன் விசையுடன் 
ஒடும்படி முறுக்கி உணர்த்த, அவள் அதுவும் உணர்ந்தாளென்க. உஙவு . 

ஊர்தி , vehicle . பாடலின் = தன்பாட்டுப்போல , according to her own pleasure. 


வேறு . 


239. பண்டவழ்விரலிற்பாவை பொறி வலந்திரிப்பப்பொங்கி 
When the right.sprins விண்டவழ்மேகம் போழ்ந்து விசும்பிடைப்பறக்கும் வெய்ய 
ascended,and when the புண்டவழ்வேற்கட்பாவை பொறியிடந்திரிப்பத்தோகை 
desconded,and rested . கண்டவர்மருள வீழ்ந்து கால்குவித்திருக்கு மன்றே . 

இ - ள் . கண்டவர் மருளும்படி பாவை விரலாலே பொறியை வலத் 
தே திரிப்ப , அது பொங்கி , போழ்ந்து , பறக்கும் , அவள் அதனை இடத்தே 
திரிப்ப , அது வீழ்ந்து காலைக்கு வித்திருக்குமென்க . 

பகைவர்க்குப்புண் செல்லுதற்குக் காரணமான வேல் , கால் பரப்பில் 
பொறிகெடும் . 2 நக . 

பண்ட வழ் விரல் = பண் + தவழ் + விரல் . i.e. , tune - playing finger , or finger playing 
a tune . 

வேறு 
240. காதிவேல்வலகட்டியங்காரனும் 

நீதியானிலங்கொண்டபினீதி நூல் 
ஓதினார்தமைவேறுகொண்டோதினான் 

கோது செய்குணக்கோதினுட்கோதறான் . 
இ - ள் . கோதறானாகிய கட்டியங்காரனும் அரசன் கொடுப்ப நிலத்தை 
அடிப்படுத்திய பின்பு , தரும நூலோதினார் எல்லாரையும் தனக்கு மாறாகக் 
கொண்டு ஒருமொழி கூறினானென்க. 

பொருது , வேலை , வல்ல . உம்மை , இழிவுச்சிறப்ப . கோது செய்கு 
ணக்கோது , நூல்கள் பயனின்றாகக்கூறிய குணங்களற் கோதாவது 
செய்நன்றிக்கேடு . உட்கோதறான் , அதிலே நிற்கின்ற பயனிலாதோன் . 
இனிப் பயனின்மை செய்கின்ற குணத்துக்கோதின தீக்குணங்கட்குள்ளா 
கிய செய்நன்றிக்கேடு தன்னை ஒப்பானென்றுமாம் . உசய் . 

241. மன்னவன்பகையாய தோர்மாதெய்வம் 

என்னை வந்திடங்கொண்டதிராப்பகல் 


The ungrateful minister, with a 
view of usurping the kingdom , 
said in an assembly of courtiers : 


A demon opposed to the king 
constantly comes and tells 
ne to destroy him . Tell ine 
then what I am to do . 

. 


துன்னிகின்றுகெருத்திடுயேனும் பெண் 


என்னையான் செய்வகூறுமினென்னவே . 


The assembly were 
thunderstruck at this 
suying. Then Dharma . 

daftan , knowing the 
Traitor s object , said : 


அச 

நாமகளிலம்பம் . 
இ - ள் , மன்னவன் பகையாயதோர் தெய்வம் , என்னை இருப்பிடமாக்ச் 
கொண்டு வந்த தெய்வம் , இரவும் பகலும் நெருங்கி நின்று , நீ செகுத்திடெ 
ன்னா நிற்கும் , இதற்கு யான் செய்யத்தகுவன யாவை ? அவற்றை நீர் கூறு 
வீராகவென்று கூறினானென்க. 

என்ன என்பதனை " உட்கினரா " என மேல் வருகின்றதனோடு மு 
டிக்க . உசக . 
242. அருமைமாமணிநாகமமுங்கவோர் - 

உருமுவீழ்ந்தெனவுட்கினராவவன் சல் 
கருமங்காழ்த்தமைகண்டவர்தம்முளான் --- 

தருமதத்தனென்பானிது சாற்றினான் . 
இ - ள் . மணி அழுங்கும்படி நாகத்தின் மேலே இடி வீழ்ந்தாற்போலே 
அம்மொழியைக் கேட்டு அமைச்சர் உட்கினராக , அவர்களினுள்ளானாகிய, 
தருமதத்தனென்கின்றவன் கண்டு இதனைப்பலர் அறியக்கூறினானென்க. 
மணி அரசனுக்கும் , நாகம் அமைச்சர்க்கும் , செகுத்திடு என்ற 
சொல் இடிக்கும் உவமை . காழ்த்தமை , கொல்லத்துணிந்தமை . ஆயவ 
னென்ற பாடத்திற்கு அரசனாலாயவனென்க . உச உ . 
மலிய 
243. தவளைக்கிண்கிணித்தாமரைச்சீறடிக் 

குவளை யேயளவுள்ள கொழுங்கணாள் 
அவளையேயமிர்தாகவவ்வண்ணலும் 

உவளகந்தனதாகவொடுங்கினான் . 
இ - ள் . அவ்வண்ணலும் சீறடியையுடைய கண்ணாளாகிய அவளையே 
அமுதாகக்கொண்டு , அந்தப்புரமொன்றுமே தனக்குரித்தாக , ஒழிந்தவற் 
றின் வேட்கையின்றிச் சுருங்கினான் என்றானென்க. 

ஏகாரமிரண்டும் தேற்றம் . உம்மை , சிறப்பு . உவளகம் , ஒருபக்க 
முமாம் . 
244. விண்ணினோடமிர்தம்விலைச்செல்வது 
பெண்ணினின்பம் பெரிதெனத்தாழ்ந்தவன் 

4 
எண்ணமின்றியிரங்கியிவ்வையகந் 

தண்ணந்தாமரையாளொடுதாழ்ந்ததே . 
இ - ள் . விண்ணும் அமிர்தும் விலைபெறுவதொன்றாயிருக்கும் பெண் 
மையதிலும் நினது அரசினதின்பம் பெரிது காண் , என்று காரியங்கூறுதலி 
ற்றாழ்ந்த அந்நிமித்திகன் செல்வம் வேண்டுதலின்றித் துறவிலே வீழ்தலா 
லே , இவ்வையகம் திருமகளுடனேகூடி நின்னிடத்தே தங்கிற்று ,. இனி 
நினக்கு வேறோர் மனக்கவற்சி இன்றென்றானென்க. 
நின்னின்பம் என்றது அரசனை நோக்கி நிமித்திகன் 

கூறியது . பெண் 
ணினின்பமெனப் பெரிதாழ்ந்தலனென்பதும் பாடம் . 


athe king , simply from 
the love of woman , 

lives 
in seclusion . 


வன் 


கு . க 


உசங . 


And since the thing is so , 
and his counsellor has 
retired , the kingdom is in 
your power , you can 

quietly gortan it. 


உசச . 


If we act unfaithtully to him who 
cantides in us , we shall be detroyed , 
but if we are faithful then are we 

and ours safe . 


சச்சந்தன சரித்திரம் . 

வுரு 
நா 
245. தன்னையாக்கிய தார்ப்பொலிவேந்தனைப் 

பின்னை வௌவிற்பிறழ்ந்திடும் பூமகள் 
அன்னவன்வழிச்செல்லினிம்மண்மிசைப் 
பின்னைத்தங்குலம் பேர்க்குநரில்லையே . 


The populace say that kings and 


இ - ள் . தன்னையாக்கிய வேந்தனைப் பின்னைக் கொல்வானாயின் தன் 
குலமுந் திருவும் மண்மிசையினின்றும் பிறழும் , அவன் வழியே ஒழுகின் 
தன் குலத்தையுஞ் செல்வத்தையும் மண்மிசையினின்றும் பெயர்ப்பாரில் 
லை என்றானென்க. 

பூமகள் , திரு . இது உலகியல்பாற் கூறினான் . தார்செழுவேந்தனும் - 
பாடம் . உசரு . 

246. திலகநீண்முடித்தேவரும்வேந்தரும் 
gods are cgan : BatI say that king: உலகமாந்தர்களொப்பவென்றோதுப் 

குலவுதார்மன்னர்க்கியானிது கூறுவன் 

பலவுமிக்கனர் தேவரிற்பார்த்திபர். அசல் 
இ - ள் . முடிகளுக்கு மேலாய் முடியையுடைய தேவரில் அரசர் பல 
குணங்களாலும் மிக்காராயினும் உலகிலுள்ளார் தேவரும் வேந்தரும் 
ஒப்பரென்று கூறுவர், அவர் அறியார் , யான் மன்னர்க்குள்ள தோர் விசே 
டம் கூறுவேன் , அதனைக்கேள் என்றானென்க . 

கூறலனென்று பாடமாயின் ஒப்புக் கூறேன் என்றானென்க. 
முதல் " மன்னவன் பகையாயதோர் மாதெய்வம் " என்றதனைக் குறித்துக் 
கூறுகின்றான் . உசசு . 

திலக நீண்முடி , ie . , the crown of crowns , may qualify both தேவர் and வேந்தா . 


4 


To uperior . 


Kings immediately reward or 

puinsh , but the gods do not 
reward or punish immediately those 
who either praise or abuse them . 


247. அருளுமேலரசாக்குமன்காயுமேல் 

வெருளச்சுட்டிடும் வேந்தெனுமாதெய்வம் 
மருளிமற்றவைவாழ்த்தினும்வையினும் 

அருளியாக்கலழித்தலங்காபவோ . புட்டு 
இ - ள் . வேந்தெனும் தெய்வம் அருளுமேல் அாசாக்கும் , காயுமேற் 
சுட்டிடும் ; மற்றும் மயக்கத்தையுடைய அத்தெய்வங்கள் தம்மை ஒருவன் 
வாழ்த்துவனாயின் அவனை அருளியாக்கலும் , தம்மை ஒருவன் வைவனா 
யின் அவனை அருளாது அழித்தலும் அவர்கட்கு அப்பொழுதே யாகாவே 
என்றானென்க. 

மன் , மிகுதி . மருளி , பகுதிப்பொருள் விகுதி . மற்று , வினைமாற்று . 
தாமினிநோயுமென்றாற்போல் உம்மைமாறுக . ஆக்கல் , அழித்தல் , காலந் 
| தோன்றாத வினைப்பெயர் . ஆப , எதிர்காலத்திற்குரிய பகரத்தோடு அன் 
பொது வந்த அகரவீற்றுப்பலவறிசொல் . ஓகாரம் , எதிர்மறை . உசஎ . 


to te robbed .. 


Whoever he is , if but four ( few ] 
rauds or to utler with their mouths, 

what the king dislikes. 


அசு 

காமகளிலம்பம் . 

248. உறங்குமாயினுமன்னவன்றன்னொளி 
| many upset the troind ; கறங்குதெண்டிரைவையகங்காக்குமால் 
hot lowed the rols are always இறங்குகண்ணிமையார் விழித்தேயிருந் ( து ) 

அறங்கள் வௌவவதன் புறங்காக்களார். 
இ - ள் . மன்னவன் உறங்குமாயினும் அவனொளி உலகைக் காவாநிற் 
கும் , தேவர் விழித்தேயிருந்தும் தம்மை நோக்கி உலகத்தார் செய்கின்ற 
அறங்களை அசுரர் வௌவ அதனைப் பரிகரிக்க மாட்டார் என்றானென்க . 

இறங்கு , தெய்வத்தன்மை குலையும் . தேவர் என்றது மேலே எல்லை 
மூவைந்து நாள்களுளவென இமைக்குங் கண்ணும் என்பராதலின் . கண் 
ணிமையார் , தேவர்க்கோர் பெயர் . உசவு . 

249. யாவராயினுநால்வரைப்பின்னிடில் 
வன him, he is consideratings ; தேவரென்பது தேறுமிவ்வையகங் 

in who sir dare to think in thei காவன்மன்னவர்க்காய்வன சிந்தியார் 
regon 

நாவினுமுரையார்கவையஞ்சுவார் . 
இ - ள் . இழிந்தோராயினும் அவர் பின்னே நால்வரைத் திரியச் செல் 
லுவராயின் , அவரைப்போலவரைத் தெய்வமென்னும் தன்மையை வைய 
கம் தேறுமாதலான் , மன்னவர்களான் வரும் நவையை அஞ்சுவார் அவ 
ரைக் காய்வனவற்றை உவமை கூறுமிடத்துங்கூறார் , நினைப்பதுஞ் செய் 
யார் என்றானென்க. 

250. தீண்டினார்தம்மைத்தீச்சுடுமன்னர்தி 
comes it, tins her h: ஈண்டுதங்கிளையோடுமெரித்திடும் வா பாட 
who ofunds then, Aling வேண்டிலின்ன மிர்துநஞசுமாதலான் 

மாண்டதன்று நின்வாய்மொழித்தெய்வமே . 
இ - ள் . தீ தீண்டினாரையே சுடும் , அது போலன்றி மன்னருடைய கோ 
பம் தீங்கு செய்தவர்களைத் திரண்ட சுற்றத்தோடுஞ் சுடும் , அவரது அருள் 
அவரை விரும்புவாருண்டாயின் அமுது போல் உறுதி பயக்கும், அவரது 
செற்றம் அவரை விரும்பாதார்க்கு நஞ்சுபோற் கரந்து நின்று கொல்லும் , 
அங்ஙனமாதலால் என் தெய்வம் என் தெய்வம்போல் மாண்டதன்று என் 
முனென்க். 
இதனாற் பகைவரையும் , நட்டாரையும் , தீ நட்பையும் கூறினார் . உருய . 

வேண்டாவிடில் is understood before நஞ்சு. மாண்டதன்று , மாட்சிமைப்பட்டதல்ல , not so 
excellent is your god , i.e., the demon you referred to . 

251. வேலின்மன்னனைவிண்ணகமேற்றியிஞ் 
thntitis right forsome tiplace ஞாலமாள்வது நன்றெனக்கென்றியேல் 
the ling, and for yourself to rule வாலிதன் றெனக்கூறினன்வாண் ஞமற் ( கு ) 

ஓலைவைத்தனவொண்டிறலாற்றலான் . 


Fire will only hurt those that 


ambrosia to his friends, poison 

to his foes ., 


It is unbecoming in you to say 


the earth . 


ange 


... 


சச்சந்தன் சரித்திரம் . 

அள 
இ - ள் . வாள்வலியாலே ஞமனுக்கு " வல்லவனாயின் வந்து பார்க்க " 
வென்று ஓலை வைத்தாற்போன்ற திறலை நடத்துதலுடைய தருமதத்தன் , 
மன்னனை வேலினால் விண்ணேற்றி இவ்வுலகை ஆள்வது எனக்கு நன் 
றென்றியேல் அது நினக்கு நன்றன்று என்றானென்க. 
இவன் முன்னின்று கூறிய அருமைநோக்கி ஆற்றலானென்றார். உருக . 

வாலிதன்று , not holy , not good . 


வேறு . 


the teacher, mother , 
father, and elder brother , 
are all worthy of hell. 


He that deceives a friend , he 
22 the flesh he who 


252. குழற்சிகைக்கோதை சூட்டிக்கொண்டவனிருப்பமற்றோர் 
tant forsakes his"Viration நிழற்றிகழ்வேலினானை நேடியநெடுங்கணாளும் 
wife, and one that is பிழைப்பிலாட்புறந்தந்தானுங்காவரைப் பேணல்செய்யாவி 
இழுக்கினாரிவர்கள் கண்டாயிடும்பை நோய்க்கிரைகளா 

வார் . 
இ - ள் . இடும்பை நோய்களுக்கு இரைகளாவார் தன் கணவனையொ 
ழிய வேறொருவனைத் தேடியவளும் , தன்னைத்தப்பாத மனைவியை மலக் 
தாற்கொள்ளாது விட்டவனும் , குரவரைப்பேணுதல் செய்யாதே தப்பினா 
ருமாகிய இவர்கள் காண் என்றானென்க. 

" செலவினும் வரவினும் " என்னும் பொதுச் சூத்திரத்தான் முடிக்க . 
குரவர் , அரசன் , உவாத்தியாயன் , தாய் , தந்தை , தம் முன் என ஐவர் . 
உருஉ . 

253. நட்பிடைக்குய்யம்வைத்தான் பிறர்மனை நலத்தைச்சேர்ந் 
thintcohabits with another . கட்டமற்காமத்தீயாற்கன்னியைக்கலக்கினானும் ( தான் 
Rign, he who lili lie and அட்டுயிருடலந்தின்றான் அமைச்சனாயரசுகொன்றான் 
A : TioSace mininerari குட்ட நோய்நரகந்தன்னுட்குளிப்பவரிவர்கள் கண் 

டாய் . 
இ - ள் . நட்பிடத்து வஞ்சித்தவனும் , பிறர் மனையாளைச் சேர்ந்தவனும் , 
மிக்க அழல்போலுங் காமத்தீயினாற் கன்னியை அத்தன்மை குலைத்து வரை 
யாதவனும் , உயிரைஅட்டு உடலைத்தின்றவனும் , கொன்றானும் ஆகிய 
இவர்கள் காண் இம்மையிற் குட்டநோயினும் , மறுமையில் நரகத்தினும் 
அழுந்துவர் என்றானென்க. 

கலக்குதல் , கைக்கிளைவகையாகிய இராக்கதமென்னும் மணத்தில் தப் 
பியதாம் . உருங . 

254. பிறையது வளரத்தானும் வளர்ந்துடன் பெருகிப்பின்னாள் 
or aenenes, is spots ale குறைபடுமதியந்தேயக்குறு முயறேய்வதேபோல் 
MAHA SE ising and " இறைவனத்தன்னையாக்கியவன்வழியொழுகினென்றும் 

நிறைமதியிருளைப்போழுநெடும்புகழ்விளைக்குமென்றான் . 
இ - ள் . பிறை வளர அது தானும் உடனேவளர்ந்து பெருத்துப் பின்பு 
குறைதலுண்டான மதி தேய முயலுந் தேயுமாறு போல , தன்னை இறைவ 


the next sink deep into hell . 


When the moon increases 


ministera [subjects.] 


의의 


நாமகளிலம்பம் . 


If the king is unjust the planets will 


and nights shortened , rain will fail, 


will ensue , wicked women will 
increase , virtue will degenerate , 


e ich nichts zuglegrin 


befungas 


னாக ஆக்கினவன் வழியிலே அவனோடும் பெருகி அவனோடுந் தேய்ந் 
தொழுகுவனாயின் , அவ்வொழுக்கம் இருளையோட்டும் மதிபோலப் பழி 
யையோட்டும் , புகழை விளைக்கும் என்றானென்க . உருச . 

முயல் , a hare , the spots in the moon resembling the form of a hare , 
hence the moon is called fr7 , சசி . The women say that an old 
woman is seated in the moon spinning cotton . 

Rak 

255. கோணிலைதிரிந்து நாழி குறைபடப்பகல்கண் மிஞ்சி 
be changed , days will be lengthened நீணிலமாரியின்றி விளைவஃகிப்பசியினீடிப் 
cultivation will be destroyet tamie பூண்முலைமகளிர்பொற்பிற்கற்பழிந்தறங்கண்மாறி 

ணையிவ்வுலகுகேடாமரசு கோல்கோடினென்றா 
and the king s authority will cease . A 

இ - ள் . அரசன் தான் நடத்து முறைமையில் பிறழ்வனாயின் இவ்வுலகு 
தோள் நிற்குநிலைகுலைந்து , இராநாழிகைகுறைய , பகற்பொழுதுகள்மிக்கு , 
பாரியின்றாய் , நிலம்விளைவு சுருங்கி , பசிமிக்கு , மகளீர் கற்பழிந்து , அறச் 
சாலைகளுமின்றிக் கெடும் அரசனாணையே என்றானென்க. 

கட்டியங்காரன் கொலை குறித்தது வும் , அரசன் இவற்கு அரசளித்தது 
வும் உட்கொண்டு இரண்டுகவியும் பொதுவாகக் கூறினான் .. எச்சங்கள் , 
செயப்படுபொருளாம் . உருரு . 

கோள் , planets . நாழி for நாழிகை , 
256. தார்ப்பொலிதருமதத்தன்றக்கவாறுரைப்பக்குன்றில் 

கார்த்திகைவிளக்கிட்டன்னகடிகமழ்குவளைப்பைந்தார் 
போர்த்தனனகலமெல்லாம் பொள்ளெனவியர்த்துப்பொங்கி 

நீர்க்கடன்மகரப்பேழ்வாய்மதனன் மற்றிதனைச்சொன்னான் . 
இ - ள் . வாகைத்தாராற்பொலிந்த தருமதத்தன் அமைச்சர்க்கும் அரசர்க் 
குந்தக்க படியைக்கூறினானாக ; மதனன் தன்னகலமெல்லாங் கடுகவெயர்த் 
துப் பொங்கி இதனைக்கூறினானென்க. 

குன்றிலே கார்த்திகை விளக்கிட்டன்ன குவளைத்தார் போர்த்த அகலம் . 
மகரவாய்போலும் பெரியவாய் . உருசு . 

கடய 
257. தோளினால்வலியராகித்தொக்கவர்தலைகள் பாற Sun 

வாளினாற்பேசினல்லால்வாயினாற்பேசறேற்றேன் 
speech; your weakhand / காளமேகங்கள் சொல்லிக்கருனையாற்குழைக்குங்கைகள் 

வாளமர் நீந்தும் போழ்து வழுவழுத்தொழியுமென்றான் . 
இ - ள் . பகைவரது தலை சிதற வாளினால் வஞ்சின முடித்தலல்லது வாயி 
னாற்பேசுதலை அறியேன் , தாங்கள் காளமேகங்கள் போல் இங்ஙனமுழங் 
கக் கூறுதலாலே கருனையோடே சோற்றைத் திரட்டுக்கைகள் அமர்க்கட 
லை நீந்தும் போழ்து மிகவேர்த்து வழுவழுக்குமென்று கூறினானென்க. 


Hearing this , the 
Traitor, Lerning with 
anger, answered 

thus :: 


I will show my power with 
my sword , not with my 


will not befriend vou in 

the day of battle . 


tion , and with eyes 
with rage and said : 


Who but myself could 

bear what you have 
said , and who like you 

would do evil to his 
friends; let the king die 

and and reign in 
heaven , I will reign on 

earth . 


சச்சந்தன் சரித்திரம் 

அக 
தேற்றேன் , ( தேற்றாய்பெருமரின் பொய்யே " என்றாற்போல் நின் 
றது . இக்கவி முன்னிலைப்புறமொழி . உருஎ . 

வழுவழுத்து , Nannyl S. 396 . 
258. நுண் முத்தமேற்றியாங்குமெய்யெலாம் வியர்த்து நொய்தின் 
த lை Crop organi- வண் முத்தநிரைகொணெற்றி வார்முரிபுருவமாக்கிக் 

கண்ணெரிதவழவண்கைமணிநகுக கமெற்ற யம் 1 
thuningtire,he laughed வெண்ணகைவெகுண்டுநக்குக்கட்டியங்காரன் சொன்னான் . 

- சிம்மென 
இ - ள் . கட்டியங்காரன் மெய்யெலா முத்தழுத்தினாற்போலக் கடிதின் 
வியர்த்த வியர்ப்பு நிரைத்த நெற்றியிலே புருவமாக்கிக் கண் எரி தவழா 
நிற்கக் கடகத்தையுடைத்து வெடிசிரிப்பாக வெகுண்டு சிரித்து ஒரு வார்த் 
தை கூறினானென்க. 
நெடிய புருவம் . உருவு . 
259. என்னலாற் பிறர்கள் யாரேயினையனபொறுக்கு நீரார் 

உன்னலாற் பிறர்கள் யாரேயுற்றவற்குறாத சூழ்வார் 

மன்னன் போய்த்துறக்கமாண்டுவானவர்க்கிறைவனாகப் 
13 பொன்னெலாம்விளைந்து பூமிபொலியவான்காப்பலென்றா 

( ன் . 
இ - ள் . நீ கூறிய கடிய சொற்களைப் பொறுப்பார் என்னையொழிய வே 
றியார் ? அதற்கியானே ; தன்னைச் செறிந்தவற்கு உறாதகாரியங்களைச் சூழ் 
வார் உன்னையொழிய வேறியார் ? அதற்கு நீயே ; இனியமைக , வேந்தன் 
தேவர்க்கிறைவனாக , யான் பூமியெல்லாம் விளைந்து பொன்பொலியக் 
காப்பேன் என்றானென்க. 

உற்றவன் , சச்சந்தன் . உறாத , பொன்னுலகாளாமல் மண்ணுலகா 
ளுதல் . இனி உற்றவன் , கட்டியங்காரனுமாம் . விளைந்தபூமியும் பாடம் . 
உருக . 
துறக்கம் , Paradise of the inferior gods . The Traitor wishes the king in heaven !! 

260. விளைகபொலிகவஃதேயுரைத்திலம்வெகுளவேண்டா 
epies: Be pros களைகமெழுகமின்னெகாவலற்கூற்றங்கொல்லும் பவா 
பேய் 100 m - வளைகயமடந்தைகொல்லுந்தான் செய்தபிழைப்புக்கொல்லும் 
Death wril inevitably அளவறு நிதியங்கொல்லு மருள் கொல்லு மமைகவென்றான் . 

இ - ள் . நீ கூறியவாறே பூமியெல்லாம் விளைக , பொன்னுலகம் பொ 
லிக ; நினது நினைவே கூறிற்றிலம் , அவற்றிற்கு நீ வெகுளவேண்டாம் ; 
இப்பொழுதே களைவே மாக எழுவேம் ; இதற்குக்காரணம் யாதெனில் 
காவலனைக் கொல்லுங் கூற்றம் நிலமடந்தையாய்க் கொல்லும் , பிழைப் 
பாய்க் கொல்லும் , நிதியாய்க் கொல்லும் , அருளாய்க் கொல்லும் ஆதலால் 
அவனுக்கு அக்கொலை அமைவதாக என்றானென்க. 


come . 


12 


கய 


நாமகளிலம்பம் . 

A. 


இனி அஃதேலுரைக்கிலம் பாடமாயின் நின்கருத்து அதுவாயின் வேறு 
கூறுகின்றிலேமென்க : இனிக்காவலனாகிய கூற்றமுங் கயமடந்தைமுத 
லியனவுங் கட்டியங்காரனைக் கொல்லுமென்றுட்கொண்டு , இனி வார்த் 
தை அமைகவென்றான் என்பாருமுளர் . விளைக பொதிக , ஒரு வழக்கு 
என்பாருமுளர் . . (synonymous.) உசுய . 

களைகம் , எழுகம் , we shall go , we shall rise , i.e. we shall arise and go . கூற்று , death , 
Yama , the god of death . 


g + ன் 


He then purposed to 
destroy the forasken 
king, root and 

branch . 


261. நிலத்தலைத்திருவடைனீப்பருங்காதல் கூர 

முலைத்தலைப்போகமூழ்கி முகிழ் நிலாமுடிகொள்சென்னி 
வெலற்கருந்தானை நீத்த வேந்தனை வெறுமை நோக்கிக் 

| குலத்தொடுங்கோறலெண்ணிக்கொடியவன்கடிய சூழ்ந்தான் . 
இ - ள் . திருவனாளிடத்தே தனது காதல் கூருதலின் அவளது முலைப் 
போகத்தே அழுந்தித் தானையை நீத்த சென்னியையுடைய வேந்தனை வெ 
றுமையைப்பார்த்துப் பிள்ளையுடனே கொல்லக்கருதி அதற்கு வேண்டுங் 
டிய தொழில்களைக் கொடியவன் சூழ்ந்தானென்க. 
திரு , இல்பொருள் உவமை . 

வெறுமைகோக் 3 , taking advantage of . 

வியமே 
262. கோன்ற மர் நிகௗமூழ்கிக்கோட்டத்துக்குரங்கத்தின் கீழ் 

என்றான்மாந்தர்க்கெல்லாமிருநிதி முகந்து நல்கிடும் 
present ; and got rid of the ஊன்றிய நாட்டையெல்லாமொருகுடை நீழற்செய்து 

தோன்றினான்குன்றத்துச்சிச்சுடர்பழி விளக்கிட்டன்றே . 


உகாக . 


al 


His friends and relatives he 

conciliated by ample 


king s adherents. 


இ - ள் . அரசன் சுற்றம் விலங்கிலே மூழ்கிச் சிறையிலே தாழ , தன் 
கீழ்மையையேற்ற மாந்தர்க்கெல்லாம் நிதியை நல்கி , நாட்டையெல்லாம் 
குடையால் நீழற்செய்தூன்றுதற்குக் குன்றத்திலிட்ட விளக்குப் போலே 
பழியாகிய விளக்கையிட்டுத் தோன்றினானென்க. 

கீழ் , இடமுமாம் . நன்மாந்தர் , இகழ்ச்சி , [ irony . ] ஊன்றிய , பெ 
யரெச்சமுமாம் . உசுஉ . 

கோன்றமர் = கோன் + தமர் , the king s relatives . நிகளம் , fetters . The Traitor shone , 
but as a false light. 
4 . 

263. பருமித்தகளிறுமாவும் பரந்தியறேரும்பண்ணித் சசி 

திருமிக்க சேனை மூதூர்த்தெருவுதோறெங்கு மீண்டி 
and an army with bows and எரிமொய்த்தவாளும் வில்லுமிலங்கிலைவேலுமேந்திச் 

செருமிக்கவேலினான்றன்றிருநகர்வளைந்ததன்றே . 
இ - ள் . சேனையானது களிறு முதலியவற்றைப்பண்ணி , வாள் முதலிய 
வற்றை ஏந்தி , தெருவுதோறும் ஈண்டி , வேலினானது நாரை எங்கும் வளை 
ந்ததென்க. 


Providing himself with 
elephants horses and chariots , 


swords, he beseiged the 

city . 


திரம் . 


karan was come to 

kill the king . 


உசாச . 


சச்சந்தன் சரித்திரம். 
உள்நிற்கும் ஊர்திகளும் உட்படவளைந்து அந்தப்புரத்தினுட் புகுதாது 
நின்றமை கண்டு வாயிலோன் உணர்த்துகின்றமை மேற்கூறுகின்றார் . 
உசங . 

. 
பரந்தியறேடு - பந்து + இயல் + தேரு , extensive, or numerous chariots . 

264. நீணிலமன்னபோற்றி நெடுமுடிக்குருசில்போற்றி 
Se% ESEe பூணணிமார்பபோற்றி புண்ணியவேந்தே போற்றி 
giard, line Kation- கோணினைக்குறித்து வந்தான் கட்டியங்காரனென்று ( லான் . 
சேணிலத்திறைஞ்சிச்சொன்னான் செய்ய கோல் வெய்ய சொல் 

f 
இ - ள் . வெய்ய சொல்லைக் கூறுதலுடைய வாயிலோன் போற்றி என் 
றுகூறி இறைஞ்சி , கட்டியங்காரன் நின்னைக் கொலைக்குறித்து வந்தானெ 
ன்று கூறினானென்க. 

போற்றி , பரிகாரம் . பூண்ணிமார்ப , பகைவர் கவசமணிதற்குக் கா 
ரண மானமார்ப . அரும்பூணறவெறிந்தாங்கென்பர். மேலும் போற்றி 
நான்கு கூறியது , நிலத்திற்குங் குலத்திற்கும் வீரத்திற்கும் தருமத்திற்கும் 
நின்னையொழிய இல்லையென்றிரங்கினான் . கோள் , மாறுபாடுமாம் 
[ opposition , evil intention . ) 

குருசில் , 07 குரிசில் , a person of dignity , a king . fr . குரு , and சில் , as in அடிசில் , boiled 
rice, fr . அடு , to boil; பரிசில் , gift. donation , tr . பரிசு , a gift, Sanskrit , sparas . 

265. திண்ணிலைக்கதவமெல்லாந்திருந்துதாளுறுக்க வல்லே 
andlinaanuy orinea பூண்ணு கபசும்பொற்றேரும்படுமதக்களிறுமாவுங் 
secured , 

கண்ணகன் புரிசைகாக்குங்காவலரடைகவென்றான் 

விண்ணுருமேறுபோன்று வெடிபட முழங்குஞ்சொல்லான் . 
இ - ள் . சொல்லான் கதவெல்லாந்தாளிடுக , தேர் முதலியவற்றைப் பண் 
ணுக , புரிசையிலே அது காக்குங்காவலர் அடைக என்றானென்க. 

இராசதத்தாற் கூறினான் . வல்லே என்றது , எவ்விடத்துங் கூட்டுக . 
வெடிபட , வெடித்தலுண்டாக . உசுரு . 

பண்ணுக , let it get ready , வியங்கோள் , 
266. புலிப்பொறிப்போர்வை நீக்கிப் பொன்னணிந்திலங்குகின்ற 
nee taughesate / ஒலிக்கழன் மன்னருட்கு முருச்சுடர்வாளநோக்கிக் 
idea of the Trgitor s கலிக்கிறையாயநெஞ்சிற்கட்டியங்காரனம்மேல் 

வலித்தது காண்டுமென்றுவாளெயிறிலங்கநக்கான் . 
-ள் . புலியினது வரியையுடைய கவசத்தைத் தவிர்த்து மன்னர் அஞ் 
சும் வாளை நோக்கி , வலித்தது காண்டுமென்று மிகச்சிரித்தானென்க. 

இது வீரத்தின்கண் எள்ளுதலாற் பிறந்தநகை . ஊர்திகளின்மையிற் 
கவசம் நீக்கினானென்க. போர்வை , உறையுமென்ப . உசுசு . 

கலி , deceit. 


the chariots , & c ., to be 
got ready , and his 
adherents to guard 

the fortress . 


pe | 


treachery . 


. 


கஉ 


நாமகளிலம்பம் . 


The king beholding his 
wile said ; you must im 

this , 
She wept, she fainted , and 
caused pain to the child 

she was bearing 


267. நங்கை நீநடக்கல் வேண்டுநன்பொருட்கிரங்கல் வேண்டா 

கங்குனீயன்று கண்டகனவெலாம்விளைந்ததென்னக் 
your dreams beine tailed . கொங்கலர்கோதைமாழ்கிக்குழை முகம்புடைத்து வீழ்ந்து 
செங்கயற்கண்ணிவெய்யதிருமகற்கவலஞ்செய்தாள் . 

சா .17 
இ - ள் . நங்காய் , நீ இரங்குதல் வேண்டா, பிள்ளைகாரணத்தாற் போவா 
யாக , அது என்னெனின் நீ அன்று கங்குலிற்கண்ட கனவெல்லாம் பயன் 
பட்டது காண் என்று கூற , கயற்கண்ணி கோதைபோல மாழ்கி வீழ்ந்து 
தன் பிள்ளைக்கு வருத்தஞ்செய்தாளென்க. 

நன் பொருள் , பிள்ளை . வேண்டும் என்பது , ஒரு வியங்கோள் . 
ஓஒதல் வேண்டும் " என்றாற்போல . எல்லாம் என்றான் , பிள்ளையாராக் 
கங்கருதி உயிர்நிற்றற்கு . தெளிவு பற்றி விளைந்தது என்று இறந்தகாலத் 
தாற் கூறினான் . உசுஎ . 


268. மல்லலைத்தெழுந்து வீங்கிமலைதிரண்டனையதோளான் 
The king embracedhis அல்லலுற்றழுங்கி வீழ்ந்தவமிர்தமன்னாளையெய்திப் 

புல்லிக்கொண்டவல நீக்கிப்பொம்மல்வெம்முலையினாட்குச் 
சொல்லுவானிவைகள் சொன்னான் சூழ்சழற்காலினானே . 


wife, and comforted 

her , saying : 


இ - ள் . மற்றொழிலைவருத்தி எழுந்து நீண்டு மலைதிரண்டனைய தோ 
ளானாகிய கழற்காலினான் , அல்லலுற்றுக்கெட்டு வீழ்ந்த அமிர்தமன்னாளைச் 
சேர்ந்து தழுவி அவலத்தை நீக்கி , அவளுக்கு முன்பு அன்பிற்றலைப் பிரியா 
தன கூறுகின்றவன் இப்பொழுது அவ்வன்பிற்றலைப் பிரிந்தன கூறினா 
னென்க. 

அமுதயின்றார்க்கு நாளுலந்தால் அது வேறுபாடு தோற்றுவிக்குமாறு 
போல் இவற்கும் வேறுபாடு தோற்றுவித்தலின் அமுதென்றார் . உசு வு . 


Life and death , 


our former actions . 

Therefore it is 
ignorance to rejoice 


269. சாதலும் பிறத்தறானுந்தம் வினைப்பயத்தினாகும் 
chensamartcies ஆதலுமழிவுமெல்லாமவை பொருட்கியல் புகண்டாய் 

நோதலும் பரிவமெல்லாநுண்ணுணர்வின்மையன்றே 
at good, oni bewail பேதை நீ பெரிதும் 

பொல்லாய்பெய்வளைத்தோளியென்றான் . 

Genremad higherio 
இ - ள் . பேதாய் , தோளி , சாதல்தானும் பிறத்தல்தானும் ஆதல்தானும் 
அழிதல்தானும் எல்லாம் தம் வினைகளின் பயத்தால் உண்டாம் , ஆண்டுச் 
சாதற்கும் அழிதற்கும் நோதலும் , பிறத்தற்கும் ஆதற்கும் இன்புறுதலு 
மெல்லாம் அறிவின்மையன்றே , நீ இங்ஙனமாதலிற் பெரிதும் அறிவிலியா 
யிருந்தாய் , அவ்வினையுறுதல் பொருட்கு இயல்புகான் என்றானென்க. 


உசுக . 


கம் 


சச்சந்தன் சரித்திரம் . 

பொண்டா 
270. தொல்லை நம்பிறவியெண்ணிற்றொடுகடன்மணலுமாற்றா 
andiaree வா எல்லையவ வற்றுளெல்லாமேதிலம்பிறந்து நீங்கிச் வேடி 
herealer in our future births செல்லுமக்கதிகடம் முட்சேரலஞ்சேர்ந்து நின்ற 
The present connection - இல்லினுளிரண்டு நாளைச்சுற்றமேயிரங்கல் வேண்டா. 


, 


grieve not .. 


இ - ள் . நம்முடைய பழைய மானிடப்பிறப்பை எண்ணில் வெண் 
மணலும் உறையிடப்போதாத எல்லையுடைய அப்பிறவியுளெல்லாம் பிறந் 
தும் வேறுபட்டேம் , இனி இவ்வுடம்பை நீங்கிச் செல்லும் கதியிலும் 
சேரேம் , ஆதலின் இப்பொழுது சேர்ந்து நின்ற இரண்டு நாளை உறவை 
உறவாகக்கருதி அதற்கு இரங்கவேண்டாம் என்றானென்க. 

அவற்றுட் பிறந்துமெனமாறுக . இரண்டுநாள் , சிறிது நாளென்னும் 
பொருட்டு . உஎய் . 

தொகெடல் = தோண்டின கடல் , The sea that was dug or excavated by the sons of 
Sagara , whence the name Sigaram for ocean . எதிலம் , we were strangers . 


21: விண்மொய்த்தாற்றும்பிண்டிவாமனால் வடித்ததுண்துல் 


Remember that you have 
imbibed the doctrines of 


you to weep and lament , 

cease from your cares , 


உஎக . 


உண்டுவைத்தனைய நீயுமுணர்விலாநீரையாகி 
Aragas it isunbecoming in விண்கெண்ணருவி சோரவிம்முயிர்த்தினை யையாதல் 

ஒண்டொடிதகுவதன்றாலொழிகநின்கவலையென்றான் . 
இ - ள் . ஒண்டொடி , வாமனாற் சொல்லப்பட்ட நூற்பொருளை உணர்ந் 
துவைத்து அவ்வாறு உணர்வுடைய நீயும் உணர்வில்லாத தன்மையையாய் , 
எனது மொழியை வேறுபட்டு , கண்ணீர்விழ விம்மி உயிர்த்து இத்தன் 
மையையாதற்காகிய வருத்தத்தைத் தவிர்க என்றானென்க. 
இறைவன் அருளால் வண்டுமொய்த்தது , நூல் ஆகுபெயர் . 

அனைய , 
நெஞ்சறிபொருண்மேற்று . 

நீர், தன்மை , state . 
272. உரிமை முன் போக்கியல்லாலொளிமுடிமன்னர்போகார் 
saversensore withoat கருமமீதெனக்கு மூர்தியமைந்ததுக வலவேண்டா ( ரான் 
first earing their familie : புரிநரம் பிரங்குஞ்சொல்லாய்போவதேபொருண்மற்றென் 

எரிமுயங்கிலங்குவாட்கையேற்றிளஞ்சிங்கமன்னான் . 
இ - ள் . வாளைப்பிடித்த கையினையுடைய ஏகிய சிங்கத்தை ஒப் 
பான் , நரம்பிரங்குதற்குக் காரணமான சொல்லாய் , மன்னர் உரிமையை 
முன்னே போக்கி அல்லது தாம் போகார் , ஆதலால் இப்பொழுது எனக் 
குங்கருமம் , உனக்குங்கருமம் , ஏறுதற்கு ஊர்தியுஞ்சமைந்தது இனிக்கவல 
வேண்டா , போவதே கருமம் என்றானென்க. 

பிள்ளையால் கதிபெறுதலும் பகைவேறலும் கருதி இருவர்க்கும் கரும 
மென்றான் . கவற்சி , இருதலைக்கொள்ளியிடத்து எறும்பு போல் கணவ 
னையும் புதல்வனயும் நோக்கிக் கவலுதல் . உஎ 2 . 


Be not concerned alout me: 

Flight is the thing . 


நாமகளிலம்பம் . 


made for her rescue . 


273. என்புநெக்குருகியுள்ள மொழுகுபு சோரயாத்த 4-7 
And then talking his loring அன்பு மிக்க வலித்தாற்றாவாருயிர்க்கிழத்தி தன்னை 
with a salutation to Arast, இன்பமிக்குடையசீர்த்தியிறைவனதாணைகூறித் 
her in the machine that we துன்பமில்பறவை யூர்திசேர்த்தினன்றுணைவிசேர்ந்தாள் . 

இ - ள் . என்புருகும்படி உள்ளமொழுகாநின்று சோர , பிணித்த அன்பு 
மிகுதலால் ஆற்றாத உயிர்போலும் கிழத்தியைப் பறவையாகிய ஊர்தி 
யைச் சேர்த்தினான் , அத்துணைவியும் செயலற்று இறைவனது ஆணை கூறச் 
சேர்ந்தாளென்க . 

உருகி , உருக . அனந்தசுகமிகுதலாலே சீர்த்தியையுடைய அருகன் . 
அவனாணை , நஜோசரிஹதாநாமென்னுமொழி . தீதற்றபறவை . உஎங . 
quit TeataTA Namo Arihantánám . Salutation to the Arhats. 


வேறு . 


Imediately after she left, 
his neroism being roused , 
he rose up to wage war, 


274. நீருடைக்குவளையினெடுங்கணின்ற வெம்பனி 

வாருடைம் முலை முகந்தனைப்பமாதர்சென்றபின் 
சீருடைக்குருசிலுஞ்சிவந்தழன்றோர் தீத்திரள் 

பாருடைப்பனிக்கடல்சுடுவதொத்துலம்பினான் . 
இ - ள் . மாதர் , நீர் அறாததோர் குவளைபோல வெய்ய நீர் இடையறாது 
நின்றகண் வாருடைகின்ற முலை முகத்தை நனைப்பப் போனபின்பு , குரு 
சிலும் நெஞ்சழன்று கோபித்து மடங்கற்றீக் கடலைச் சுடுவதொத்து முழங் 
கினானென்க. 

உடைம் முலைமுகம் , மகரவொற்று வண்ணத்திற்கடுத்தது . பாரை 
யகத்தடக்கின கடலென்றது , ஊழிக்காலத்து நீரை . தான் உண்டாக்கி 
ன படையைத் தான் அழிக்கின்ற தன்மைபற்றி நெருப்பும் நீரும் உவமை 
கூறினார் . உஎச . 

275. முழைமுகத்திடியரிவளைத்தவன்கண்மள்ளரிற் 

குழைமுகப்புரிசையுட்குருசிறானகப்பட 
இழைமுகத்தெறிபடையிலங்குவாட்கட்லிடை 

மசைமுகத்தகுஞ்சரம்வாரியுள்வளைத்ததே . 
இள் . முழையிடத்தே அரியைவளைத்த குஞ்சரத்திரள் போல அந்தப் 
புரத்தே குருசில் அகப்படும்படி , வேலையும் வாளையுமுடைய மள்ளராகிய 
கடலினிடையிற் குஞ்சரம் செண்டுவெளியிலே வளைத்ததென்க . 

அரியை யானை வளைத்தலில் பொருளுவமம் . குழைமுகமகளிர் காக் 
கும் புரிசையெனவே அந்தப்புரமாயிற்று . " ஆடவர் குறுகாவருங்கடிவ 
ரைப்பின " என்றார் பிறரும் . 

எல் பிளக்க எறி 
தல் . மழை , மதம் . உஎரு . 


why . 


He was beseiged , as a lion 
in its den is surrounded by 

elephants. 


He drew his sword , and 

his shield , anal 


took up 


WITY 


His foes then poured forth their 
arrows like rain ; he met them 


them . 


சச்சந்தன் சரித்திரம். 

கூடு 
276. அயிலினிற்புனைந்தவாளழன்றுருத்துரீஇயுடன் 

நிலை 
பயில்கதிர்க்குருமணிப்பன்மயிர்ச்செய்கேடகம் 
( ப fari divine,shoutedfor வெயிலெனத்திரித்துவிண்வழுக்கி வந்து வீழ்ந்ததோர் 

கயிலணிக்கதிர் நகைக்கடவுளொத்துலம்பினான் . 
இ - ள் . கூர்மையாற் புனைந்த வாளை நெஞ்சழன்து கோபித்து உருவி , 
அதனுடனே கேடகத்தையும் ஞாயிற்றைத் திரிக்கு மாறு போலத் திரித்து , 
கடவுளை ஒத்து முழங்கினானென்க. 

வினையுலர்ந்து வீழ்ந்ததோர் கடவுள் உவமையாயிற்று , இவனும் இங்ங 
னம் நிற்றலின் . கயில் , மூட்டுவாய் . நகை , முத்துவடம் . உஎசு . 

உரீஇ for உருவி , drawing . 
277. மாரியிற்கடுங்கணைசொரிந்துமள்ளரார்த்தனர் 

வீரியக்குருசிலும் விலக்கி வெங்கணைமழை 
in like manner, and overcame வாரிய 

வாரியுட்கடிந்துடன்கற்றமற்றவன் படைப் 

பேரியற் பெருங்களிறு பின்னிவந்தடைந்தவே 
இ - ள் . மள்ளர் கணையை மாரியிற் சொரிந்து ஆர்த்த பின்பு, குரிசிலும் 
அக்கணையை விலக்கிச் செண்டுவெளியினின்று நாற்படையையுஞ் சேரக் 
கெடுத்துப்போக , பின்பு பேரணியினின்ற பெருங்களிறுகள் செற்றிவந்து 
சேர்ந்தனவென்க. 
பெரிய இயலுதலுடைய களிறு . உஎஎ . 
278. சீற்றமிக்கமன்னவன் சேர்ந்தகுஞ்சரநுதற் 

கூற்றருங்குருதிவாள் கோடுறவழுத்தலின் 
ஊற்றுடைநெடுவரையுருமுடன்றிடித்தன 

மாற்றருமதக்களிறுமத்தகம்பிளந்தவே. 
இ - ள் . சச்சந்தன் கோடுறத்தன்னைச்சேர்ந்த குஞ்சரங்களின் நுதலி 
லே வரைக்கண் உருமிடித்ததென வாளை அழுத்தலின் அக்களிறுகள் மத்த 
கம் பிளந்தனவென்க . 
கூற்றரும் , சொல்லற்கரிய . ஊற்று , அசும்பு . உஎவு . 
279. வேன்மிடைந்தவேலியும் பிளந்து வெங்கண்வீரரை 

வான்மயிர்ச்செய்கேடகத்திடித்து வாள்வலையரிந் ( து ) 
ஊனுடைக்குருதியுள்ளுழக்குபுதிரிதரத் 

தேன்மிடைந்ததாரினான்செங்களஞ்சிறந்ததே .. 
இ - ள் . பிளந்து , இடித்து , அரிந்து திரிதலால் தாரினான் களம் சிறந்த 
தென்க . 

இத்துணையும் இவன் வெற்றியாதலில் இவன் களமென்றார் . வேலி , 
ஆகுபெயராதலிற் பிரித்தென்னாது பிளந்து என்றார் . தன்னை யொறுத் 
சவரைப் பரிசையாலிடித்து . வலை என்றார் , தப்பாமற் சூழ்தலின் . உ எக . 


Then came the elephants, 
which he overcame with his 

spear . 


Thus the king was 
conquering , and treading 
on the blood of his foes, 


நாமகளிலம்பம் . 


வறு . 


He overcame the army that came 
to kill their king, which was like 

the briny ocean with its angry 
waves coming to destroy its strand 

[shores .] 


At this juncture , the Traitor 
came, and cut the shield from 
his hand . It excited the fury 

of the king . 


280. உப்புடைய முந்நீருடன்றுகரைகொல்வ ( து ) 

ஒப்புடையதானையுளொருதமிய ஞ்கி 
இப்படியிறைமகனிருங்களிறு நூற 

அப்படையுளண்ணலுமழன்றுகளிறுந்தி . 
231. நீடகமிருந்தநிழனேமிவலனேந்திக் 

கேடகமறுப்பாடுவற்றாவு சேர்ந்தாங் ( கு ) 
உடுகதிர்வட்டமெனவொய்யெனவுலம்பிக் 

காடுகவர்தீயின்மிகை சீறுபுவெகுண்டான் . 
இ - ள் . இவையிரண்டும் ஒருதொடர் .. இறைவனாகியமகன் தானை 
யுட்டமியனாய் நின்று முற்கூறியவாறே களிற்றை நூற , அதற்கு அழன்று . 
கட்டியங்காரனுங் களிற்றை உந்திச் சக்கரத்தை ஏந்தி , அரவுசேர்தலால் 
நா வற்று விசும்பிலே ஓடுகின்ற கதிர்வட்டமெனக் கேடகத்தை அறுத் 
தலிற் சச்சந்தன் உலம்பி அவன் மிகையைச் சீறாபின்று தீப்போல வெ 
குண்டான் என்க .. 

தனக்கு வேலியாகிய கரையைக் கடல்தானே கொல்கின்றாற்போலத் 
தமக்குக்காவலாகிய அரசனைப் படைதாமே கொல்கின்றதென்றார் . ஒரு 
தனி , ஒப்பில்லாத தனி . நீடகமிருந்த , பகையின்மையின் நெடு 
நாள் உள்ளே இருந்த சக்கரம் . நடுவற்று , பாதி இல்லையாய் . சீறு 
தல் , செற்றம் . உவுக . 

282. நெய்முகமணிந்து நிழறங்கியழல்பொங்கி 

வைமுகமணிந்த நுதிவாளழலவீசி 
மைமுகமணிந்தமதயானைதவ நூறிக் 

கைமுதறுணிந்துகளிறாழவது நோனான் . 
283. மாலைநுதிகொண்டுமழைமின்னெனவிமைக்கும் 
Then the Traitor, came and வேலைவலனேந்திவிரிதாமமழகழியச் 
a deadly dan on his breas , சோலைமயிலார்கடுணைவெம்முலைகடுஞ்சுங் 

கோலவரைமார்பினுறு கூற்றெனவெறிந்தான் . 
இ - ள் . 

இவையிரண்டும் ஒரு தொடர் . அங்ஙனம் வெகுண்டு , வாளை 
யோச்சி , யானையை வெட்டுதலாலே அது கைதுணிந்து வீழாநிற்க , அத 
னைக் கட்டியங்காரன் போறானாய் , வேலையேந்தி அழகழிய அவன் மார் 
பிலே கூற்றென எறிந்தானென்க . 

நுதி , நுனை . கருமையையுடைய முகத்தே பட்டமணிந்த யானை . 
தவ , மிக . முதல் , அடி . விரிதாமமழகழிய, இவன் சூடும் வாகை 
மாலைமேல் அழகு கெட்டுப்போக . மயிலின் தன்மையார் என்ற பன்மை 


And he killed the elephants 

with his sword . 


fell upon the king , and made 


with his spear. 


கள் 


சச்சந்தன் சரித்திரம் . 
யால் தேவியர் பலராயிற்று . முலைதுஞ்சுமார்பெனவே , முன் தன 
க்கு நிகராக எறிவாரின்மை தோன்றிற்று . மகளிர் மலைத்தலல்லது மள் 
ளர் மலைத்தல்போகிய சிலைத்தார்மார்ப் " என்றார் பிறரும் . வேல் வடிவு 
கொண்டு உறுவதோர் கூற்றென்க. யானை விழாநிற்க எறிந்தான் . உவுங . 


வேறு . 


it between the tusks of 

elephants, used it in 
destrnying his foes . 

இ - ள் . 


The enemy receded . 
The Traitor then advanc 


his javelin at the kind. 


284. புண்ணிடங்கொண்டவெஃகம்பறித்தலிற்பொன்னனார்தங் 
Inneermon Es Meeting கண்ணிடங்கொண்டமார்பிற்றடாயினகாதுவெள்வேன் 
breas ,and stirightenins மண்ணிடங்கொண்டயானைமணிமருப்பிடையிட்டம்ம 

விண்ணிடைமள்ளர்கொள்ளமிறைக்கொளிதிருத்தினானே . 

மார்பிலே தைத்து நின்ற வேல் பறித்தலின் அம்மார்பிலே 
பொருதுவளைந்த அதனைப் பட்டு வீழ்ந்த யானையின் மருப்பிடையிலே 
யிட்டு , மள்ளர் விண்ணீடங் கொள்ளும்படி அவ்வளைவுக்குண்டாகிய 
இளக்கத்தைப் போக்கினானென்க. 
தடாயினவேல் , பெயரெச்சம் . அம்ம , அசை . உ வுச . 
285. ஏந்தல்வேறிருத்தயானையிரிந்தனவெசிபொற்கண்ணி 

நாந்தகவுழவர்நண்ணார்கூற்றெனநடுங்கிமள்ளர் 
ing on an elephant, threw சாய்ந்தபின்றறுகணாண்மைக்கட்டியங்காரன் வேழங் 

காய்ந்தனன்கடுகவுந்திக்கப்பணஞ்சிதறினானே . 
இ - ள். ஏந்தல் வேலைத்திருத்துதலாலே மள்ளர் நடுங்கிச் சாய்ந்தபின் 
யானை இரிந்தன , உழவர் அணுகார் , அதுகண்டு கட்டியங்காரன் அவர் 
களைக் காய்ந்தனனாய் , வேழத்தைச்செலுத்திக் கப்பணத்தைச் சிதறினா 
னென்க . 

நாந்தகம் , வாள் . நண்ணார் , வினைமுற்று . கப்பணம் , இரும்பால் 
ஆனைநெருஞ்சி முள்ளாகப்பண்ணியது . இதனால் இவன் வேறோர் யானை 
யை ஏறினமையுணர்க . உ வுரு. 

வேறிருந்த 1. e . , வேல்திருத்த , கப்பணம் a ealtrop, javelin . 

286. குன்ற மார்பரிந்தவெள்வேற்குடுமிமாமஞ்ஞையூர்ந்து 
The king killed the uter = நின்றமாலுருவம் போலகெரிமுரிபுருவமாக்கிக் . 

கொன்றவன் வேழம்வீழ்ப்பமற்றுமோர்களிற்றிற்பாய்ந்து 

நின்றமாமள்ளர்க்கெல்லாநீண் முடியிலக்கமானான் . 
இ - ள் . வேலாலே குன்றினது மார்பைப் பிளந்து மயில் போகட்டுமின்ற 
முருகனைப்போலப் புருவமாக்கி , கட்டியங்காரனது வேழத்தை முன்பு 
திருத்தின வேலாலே கொன்று வீழ்ப்ப , அவன் மற்றும் ஓர் களிற்றிற் பாய் 
தலாலே மள்ளர்க்கெல்லாம் சச்சந்தன் இலக்காயினானென்க. 

ஊர்தல் , ஈண்டுப்போதன் மேற்று , வானூர் மதியம் போல , மால் புரு 
வம் நெரித்தாற்போல . நீண்முடி , ஆகுபெயர் . உ வுசு . 

The king is compared to Subramaniyan , who conquered the Surars. 


elephant, while warriors 
were looking on , and 
admiring his power , 


கா 
நாமகளிலம்பம் . 

ம ! 


கூவு 


வேறு . 


While he was receiving wounds 
from the arrows of his foes, he 


could . 


of battle .. 


237. நஞ்சுபதிகொண்டவளநாகணையினான்றன் 

நெஞ்சுபதிகொண்டபடைமூழ்கநிறம் வீசும் 
stood destroying as many as he மஞ்சுதவழ்குன்றனைய தோளொசித்து மாத்தாட் 

* குஞ்சரங்கணூறிக்கொலைவாளொடித்து நின்றான் . 
இ - ள் . நாகணையினான்றன் நெஞ்சைப் பதியாகக்கொண்ட மள்ளர்ப 
டைகள் மூழ்காநிற்க , தானுங் குஞ்சரங்களைத் தோளொசிய நூறி வாளை 
யொடித்து நின்றானென்க . 

நிலத்தினுள் ஆர்க்கும் . தோள் , ஆகுபெயர் . நாகணையினான் , சச்சந் 
தன் . இனி மதிகொண்ட பாடமாயில் , திருமாலுட்கொண்ட சக்கர 
மென்க . தோளசைத்தும் பாடம் . உவுஎ . 

288. ஆரமருளாண்டகையுமன்னவகைவீழும் 
And writions withiawins வீரரெறிவெம்படைகள் வீழவிமையானாய்ப் 
- mannya did in the field பேரமருளன்று பெருந்தாதையொடும் பேராப் 

போரமருணின்றவினை யோனிற்பொலிவுற்றான் . ப 
இ - ள் . ஆண்டகையும் அமரிலே முற்கூறியவாறே விரும்பும் வீரர் எறி 
கின்ற படைகள் வீழ இமையானாய் , பாரதத்திற் புறங்கொடாமற் பொரு 
கின்றபோரிலே கன்னனோடே மாறுபட்டுகின்ற அபிமன்னுவைப்போ 
லே பொலிவுற்றானென்க . 

வீழும் , விரும்பும் . இனி நீடும் பாடமாயின் , நெடும்பொழுதாம் . 
“ நீடு நின்றனன் " என்றார் பிறரும் . உவு வு . 

Abhimanya , the son of Arjuna, who even in extreme youth was renowned for 
his valour and his strength , and crushed the chariots of his foes in fight. 

289. போழ்ந்து கதிர்நேமியொடுவேல்பொருதழுந்தத் 

தாழ்ந்து தறுகண்ணிணைகடீயழலவிழியா 
வீழ்ந்து நிலமாமகடன்வெம்முலைஞெமுங்க 

ஆழ்ந்து படுவெஞ்சுடரினாண்டகைய விந்தான் .. 
இ - ள் . சக்கரத்தோடே வேலும் போழ்ந்து தன்னிற் பொருது அழுந்து 
தலாலே மெய்வலி குறைந்து , தறுகண்மையையுடைய கண்கள் அழல 
விழித்து , முலைஞெமுங்க வீழ்ந்து , சுடர்போல ஆண்டகைமை குறைந் 
தானென்க . 

ஆழ்ந்து , மறைந்து . ஆண்டகைமை , குணப்பண்பு ; ஆண்டகைக் 
குரவீர்போல . அவிதல் , குறைதல் ; " திரைபாடவிய " என்றாற்போல . 
பண்பியாக்கி , பட்டானென்னில் பாலருவியென்னுங் கவிவேண்டா 
வாம் . இவன் பகைவரை முகநோக்கி வீழ்ந்தமையிற் பிள்ளையார் பின்பு 

பின்ளையார் 
பகைவென்றார் . உவுகள் 


But as the weapons of his 
enemies kept pouring upon 
him , he succomed and fell to 

the ground . The glory of his 
valour set like the setting sun . 


சச்சந்தன் சரித்திரம் . 


வேறு . 


ir brzin 


3wallowed up ( eclipeed ) the 
illustrious king, the people 
lamented , virtuous women 
wept, and the sceptre of 
wickedness flourished , 


290. தோய்ந்தவிசும்யென்னுந்தொன்னாட்டகந் 

தொழுது புலம்பெய்திமைந்தர்மாழ்க 
Asthe snake-like usain bad ஏந்து முலையாரினைந்திரங்கக் 

கொடுங்கோலிருள்பரப்பவேயென்பாவம் 
ஆய்ந்தகுருகுலமாமாழ்கடலினுண் 
முளைத்தவறச்செங்கோலாய்கதிரினை 
வேந்தர் பெருமானைச்சச்சந்தனை 

மந்திரிமாநாகமுடன் விழுங்கிற்றன்றே. 
இ - ள் . மக்கள் செறிந்த விசும்பென்றுகூறும் ஏமாங்கதத்தே சான்றோர் 
மயங்க , கற்புடைய மகளிர் இரங்க , கொடுங்கோலாகிய இருள் பரப்ப , 
பெருமானைச் சச்சந்தனைக் கடல்போலுங் குருகுலத்தே முளைத்த கதிர் 
போல்வானை நாகம்போல மந்திரி விழுங்கினான் , பாவம் , என்க . 

கடலாங்குருகுலம் , சிறப்பு நிலைக்களமாக முதலொடு முதலே எந்த 
மெய்யுவமம் . மந்திரி மாநாகம் , கிழக்கிடு பொருணிலைக்களமாக முத 
லொடு முதலே வந்த வினையுவமம் . தொல்காப்பியனார் சொல்லும்பொரு 
ளும் உடனாராய்தலின் உருவகம் உவமையென்றே கூறினார் . செங்கோலை 
யுடைய கதிரில் , பொருளுவமம் . உடன்விழுங்கிற்று , அரச உரிமை 
யெல்லாங்கொண்டான் . நாகத்திற்கேற்ப விழுங்கிற்றென்றார் . ஏ , குறிப் 
புமொழி . இது அவன் ஆண்டகைமை குறைந்ததற்கு இரங்கினார் . உகய . 
nary291. பாலருவித்திங்கடோய் முத்தமாலைப் 

பழிப்பினெடுங்குடைக்கீழ்பாய்பரிமான்றேர் 
and earthly associations, கோலருவிவெஞ்சிலையான் கூர்வா 

ளோடுமணிக்கேடகமுமறமுமாற்றி 
leaving his tody behind வாலருவிவாமனடித்தாமரை 

மலர்சூடி மந்திரமென்சாந்து பூசி 
வேலருவிக்கண்ணினார்மெய்காப்போம்ப 

வேந்தன் போய்விண்ணோர்க்குவிருந்தாயினானே . 
இ - ள் . கண்ணினார் காவற்றொழிலை ஈண்டுப் பேண , போய்க் குடை 
நிழற்கண்ணே தேர் மீதுநின்று கோல் இடையறாமல் வழங்குஞ் சிலையா 

கிய வேந்தன் , அவை உதவாமையின் வாளும் கேடகமும் மறமும் துணை 
யாகப்பொருது அவற்றைப்போக்கி , வாமனுடைய அருவியை ஆடிச் சாந் 
தைப்பூசி மலரையொத்த அடியைச் சூடிப்போய்த் தேவர்கள் வழிபடுதற் 
குப் புதியனாயினானென்க . 

அருவி , பா போலுங்கிரணம் . தோய் , உவமஉருபு , புறநடையாற் 
கொள்க . வாலருவி , சுக்கிலத்தியானம் . வேலருவி , வேலொழுங்கு . 


of me 


Forsaking his weapons 


and adoring and rejoicing 
at the holy feet of Aruga , 
the king changed worlda , 


to the care of weepiog 

women , 


MT 


காம 


ளிலம்பம் . 


. 


The women brought the 
corpse, with music , to the 

burning ground , crying : 
“ Our father, art thou gone . " 


உயிர் நீங்குகின்ற பொழுது தியானம் வந்து உதவுதலின் வீடுபெற்றானெ 
ன்க : சுவற்கமுமாம் . உகூக . 
292. செந்தீக்கருந்துளைய தீங்குழல்யாழ் . 

தேந்தேமென்னுமணிமுழவமுந் 
தந்தாங்கிளையார்மேல்விரல்கடீண்டத் 

தாந்தாமென்றிரங்குந்தண்ணுமைகளும் 
அந்தீங்கிளவியாரைஞ்னூற்றுவ 

ரவைதுறைபோயாடலாம்பையன்னார் 
எந்தாய் வேறுநிலத்துச் சேர்தியோ 

வென்றினைந்திரங்கிப்பள்ளிப்படுத்தார்களே. 
இ - ள் . இளையோர் குழன் முதலியவற்றை ஈமத்தே கொண்டுவந்து விர 
ல்களாலே வாசியாநிற்க , ஐஞ்ஞூற்றுவரும் அரம்பையன்னாரும் இரங்கிப் 
பள்ளிப்படுத்தாரென்க. 

செந்தீயாற் கருந்துளைய வான்குழல் . தேந்தேந்தாந்தாம் , அனுகர 
ணம் . இளையார் , நிருத்த கீத வாச்சியத்திற்குரிய மகளீர் . கிளவியார் 
ஐஞ்ஏற்றுவரென் றார் , அகப்பரிவாரம் ஐஞ்ஞற்றுவரே என்றற்கு . மே 
லும் நால்வரையொழிந்த தோழர் அஞ்னூற்றுவரும் அகப்பரிவாரமென்று 
ணர்க . தமக்குரிய துறைகள் முற்றக்கற்று அவையிலே ஆடுதலுடைய 
அரம்பையன்னார் . கோன்றமர் நிகளமூழ்கியெனவே ஆடவரின்மையு 
ணர்க . 
தேம்தேம் and தாம்தாம் , are imitative musical sounds , Onomatopoeia , அதுகாணம் . 
293. மடையவிழ்ந்தவெள்ளிலைவேலம்புபாய 

மணிச்செப்பகங்கடைகின்றவே போல் 
தொடைய விழ்ந்தமாலையுமுத்துந்தோய்ந்த 
துணைமுலையினுள்ளரங்கின் முழக்காமன் 
படையவிழ்ந்தகண்பனிகள் வாரவிம்மாப் 
பருமுத்தராமழலைக்கிண்கிணியினார் 
புடையவிழ்ந்த கூந்தல்புலவுத்தோயப் 

பொழிமழையுண்மின்னுப்போற்புலம்பினாரே . 
இ - ள் . கிண்கிணயினார் , மணிச்செப்பை உள்வாயைக் கடைகின்ற 
கருவிகள் அதனுள்ளே அழுந்துமாறுபோல , மூட்டுக்கழன்ற வேலும் அம் 
பும் ஆண்டுப் பரந்து கிடக்கின்றவை முலையினுள்ளே தைத்து அழுந்தும்படி 
புரண்டழுது பின்பு , பெய்கின்ற மேகத்தினுள்ளே மின் தோன்றுமாறுபோ 
லக் கூந்தல் மெய்யை மறைத்து நிலத்தைத் தீண்ட அதனுள்ளே இருந்து 
அழுதாரென்க . 

தொடை , முறுக்கு . தோய்ந்த , செறிந்த காமனம்பு தோற்ற . முத்த 
மாகிய நா . புலவு , குருதி , ஆகுபெயர் . விம்மிப்புலம்பிதரென்க. உங . 

பாய , must be taken with முலையினுள் . 


உக 2 . 


H 


And rolling on the ground 
with grief, their bodies were 
lacerated with the broken 

weapons of warfare . 


பக 


Ryanuse 


comse surrounded by romen , as 
a liou surrouned by pealowls , and 

making obeisance , wept. The 
Women encouraged proceeded with 

the ceremonies weeping. 


necsiaces , garlands , and jewels 
had fallen off ; and layiog hold of 


Great was the sin that brought 

such a calamity . " 


சச்சந்தன் சரித்திரம் . 
294. அரிமானோர்மெல்லணைமேன்மஞ்ஞைசூழக் 

கிடந்தாங்குவேந்தன் கிடந்தானைத்தான் 
The black-hearted assasin saw the கரிமாலைநெஞ்சினான்கண்டான்கண்டே 

கைதொழுதான் கண்ணீர்கலுழ்ந்து குத்தபின் 
எரிமாலையீமத்திழுதார்குடமேனை 46 

நூறு மேற்பச்சொரிந்தவறியெம் X 61 
பெருமானேயெம்மையொளித்தியோவென்னாப் 

பெரியகண்ணீர்வாரச்சொரிந்தலறுவார் . 
295. கையார்வளைகள் புடைத்திரங்குவார் 

கதிர்முலை மேலாரம்பரிந்தலறுவார் 
Their bangle were broken, their நெய்யார்கருங்குழன் மேன்மாலை சிந்தி 

நிலந்திடுவார் நின்று திருவில்வீசும் oral 
theiryearning bowels ; esclained , மையார்கடிப்பிணையும்வார்குழையுங் 

களைந்திடுவார்கையால்வயிறதுக்குவார் 
ஐயாவோவென்றழுவார் வேந்தன் செய்த 

கொடுமை கொடிதென்பார்கோல்வளையினாசே . 
296. பானாட்பிறைமருப்பிற்பைங்கண்வேழம் 

பகுவாயோர்பையணன்மாநாகம்வீழ்ப்பத் 
தேனார்மலர்ச்சோலைச்செவ்வரையின் மேற் 

சிறுபிடிகள் போலத்துயருழந்து தாம் 
மெய்யம் 

ஆனாதடியேம்வந்தவ்வுலகினின் 

னடியடைதுமென்றழுது போயினாசெங் 
கோனார்பறிப்பாலம்பூத்தவிக் 

கொடியினிப்பூவாபிறர் பறிப்பவென்றே. 
இ - ள் . இவை மூன்றும் ஒருதொடர் . மயில்சூழ்ந்து கிடப்ப ஓர் அரி 
மான் அணைமேற்கிடந்தாற்போல , தேவியர் சூழ்ந்து கிடப்ப வேந்தன் கிடந் 
தவனைக் கரிந்த இயல்பினையுடைய நெஞ்சினான் தான் கண்டான் , கண்டு 
கலுழ்ந்து தொழுதான் , தொழுது கண்ணீர் உகுத்தபின்பு அவன் செற்றம் 
நீங்கினமை கண்டு , கோல்வளையினார் ஈமத்தே குடமும் ஏனையவும் அரச 
ற்குப் பொருந்தச் சொரிந்து அலறிப் பின் , ஒளித்தியோ என்று நீர்சொரி 
ந்து அலறுவார் , இரங்குவார் , இடுவார் , களைந்திடுவார் , அதுக்குவார் , அழு 
வார் , கொடிது என்பாராய்ச் செவ்விய வரைமேல் ஓர் நாகம் வேழத்தை 
வீழ்ப்ப அது காத்தற்குரிய பிடிகள் துயருழக்குமாறு போல , தாம் துயருழந் 
து , எங்கோனார் நரே அவர்க்குக் கொடுத்த நலங்கள் பிறர்க்குக் கொடேம் , 
இனி அவ்வுகிலே சென்று அடியடைவேமென்று ஆனாதழுது போயினார் 
என்றானென்க . 

கலுழ்ந்து வழிபாட்டிற்படுதலின் மனம் தன்வழித்தன்றிக் கலங்கிற்று . 
அழுதது உவகைக்கலுழச்சி , விளிவில் கொள்கையென்றதனால் , இது 


Then looking at the funeral pile 
said , " We too shall soon follow . " 


| 
நாமகளிலம்பம் . 


MT2 


வும் அழுகைப்பாற்படும் . மாலை , இயல்பு . ஈமம் , விறகு . ஏனை நூறு , 
சந்தன முதலியன. ஒளித்தியோ, நின்மெய்யும் எரிநுகர்கின்றதோ . கதி 
ரையுடைய ஆரம் , திருவில்லை நின்று வீசுங்குழை , நீலக்கடிப்பிணை , 
குதம்பைபோல்வதோர்பணி . ஓ , இரக்கக்குறிப்பு . கொடிதென்றது , 
அரசர்க்குச் செய்யும் நீர்க்கடன் மரபு செய்யாமையை நோக்கி . வாயையும் 
பையையும் அணலையுமுடையதோர் நாகம் . சிறுபிடியெனவே அக்களிறு 
கூடுதற்குரிய குலத்திற் பிறந்த பிடிகள் அன்றென்பது பெற்றாம் . இக்கொ 
டியென்றார் தம்மைப் பிறர்போல . இவர்கள் அரசற்குக் காமமொழிந்த 
நுகர்ச்சி கொடுத்தற்குரிய மகளீர் . உகூசு . 

295. கதிர் , must be taken with ஆரம், i.e. brilliant necklace. 


The assasin usurping the 


himself king, was like a 


the pouring - forth of a 
shower of arrows. 


297. செங்கட்குறுநரியோர்சிங்கவேற்றைச் 

செகுத்தாங்கதனிடத்தைச் சேர்ந்தாலொப்ப 
throne, and proclaimins வெங்கட்களியானைவேல்வேந்தனை 
KORIgsplace." to 

விறலெரியின்வாய்ப்பெய்தவன் பெயர்ந்து போய்ப் 
be people this wou like பைங்கட்களிற்றின் மேற்றன் பெயரினாற் 

பறையறைந்தான் வேன்மாரிபெய்தாலொப்ப 
எங்கணவருமினைந்திரங்கினா 

ரிருண்மனத்தான் பூமகளையெய்தினானே . 
இ - ள் . நரி நிகரில்லாத சிங்கவேற்றைச் செகுத்து அப்பொழுதே அதற் 
குரிய இடத்தைச்சேர்ந்தால் அச்சிங்கத்தின் தொழிலை நடத்தாது தன்தொ 
ழிலை நடத்துமாறு போல , இருண்மனத்தானாகிய விறலவன் வேந்தனை 
எரிவாய்ப்பெய்து போய்ப் பூமகளை எய்தினான் , அதுவேயன்றித் தன் பெய 
ராலே பறைசாற்றினான் , அது கேட்டு வேல்மழை பெய்தால் அதற்கு இரங் 
குமாறு போல எவ் விடத்தவரும் இரங்கினாரென்க . 

அவன் கருத்தால் மகளிர்பெய்தலின் அவன் பெய்தானென்றார் . விறல 
வனென்க ; இது இகழ்ச்சி . இனைந்து , கெட்டு . உகஎ . 

Take அவன் after விறல் , thus விறலவன் . 


சசசந்தன் சரித்திரமுற்றும் . 


சீவகன் உற்பத்தி . 


உற்பத்தி 


The birth of 

Jivagan .. 


Whilst she was being 
arried by the machte, 
Ehe heard Kattiankaran s 


15 


சீவகன் உற்பத்தி 

. - 
வே . பட்லியே 
298. களிமுகச்சுரும்புண்கோதைகயிலெருத்தசைந்து சோர 
2s We shal now rerer வளிமுகச்சுடரினில்லாமனத்தொடு மயங்கியிப்பாற் 
கர் , கனிமுகக்களிற னான்றன் சொன்னய நெறியிற்போய் 

கிளிமுகக்கிளவிக்குற்றதிற்றெனக்கிளக்கலுற்றேன் . 
இ - ள் . காற்றின் முன்னின்ற சுடர்போல ஒருவழி நில்லா மனத்தோ 
டே எருத்திலே கோதை சோர மயங்கி , களிறனானது வார்த்தையின் பய 
னையுட்கொண்டுபோன கிளிபோலுங் கிளவிக்கு இப்பால் உற்றது ஈங்கு 
இததன்மைத்தென்று கூறுதலுற்றேனென்க. 

களிக்கின்ற நெறி . கயில் , ஆகுபெயர் . அசைந்து சோர , குலைந்து 
வீழ . சுளித்தல் , கோபித்தல் . உகூவு . 

களிமுகச்சுரும்பு , the merry -faced beetle . வளிமுகச்சுடர் , light burning before the w ) d . 
கினிமுகக்கினவி , she who spoke like a parrot , i . e . she whose words were distinct ad 
pleasant, சுமுகக்களிறனான் i.e. the angry looking elephant -like Sachanthan . 

299. எஃகெனவிலங்குவாட்கணெறிகடலமிர்தமன்னாள் 

அஃகிய மதுகைதன்னாலாய்மயவருமாங்கண் 

வெஃகிய புகழினான்றன்வென்றி வெம்முரசமார்ப்ப 
Do shout of victory , and 
விடு 

faintedAway 

எஃகெறிபிணையின்மாழ்கியிறுகிமெய்மறந்து சோர்ந்தாள் . 
இ - ள் . அரசனுக்கு வாளின் தன்மையாகிய கண்ணையுடைய அமுத 
னாள் , அவனை நீங்குதலாற் குறைந்தவலியாலே மயிலைச்செலுத்துகின்ற 
அவ்விசும்பிடத்தே புகழினானது கொடிய முரசார்ப்ப , அதுகேட்டு மாழ்கி 
மெய்மறந்து இறுகிச் சோர்ந்தாளென்க . 

கூர்மைதான் இதன் வடிவென. ஆய்மயில் , விசைகுறைந்த மயில் . 
எஃகாலெறிந்த , மாழ்கி , மனமயங்கி . இறுகி , மூர்ச்சித்து . இது கை 
யாராதலிற் பொறி இடந்திரித்தல் ஆற்றாமையுணர்க. வேந்தாந்தன்மை 
யை விரும்பிய புகழினான் . உகக . 

எறிகடல் , i . e . அலையெறிகடல் , the wary - ocean . அஃகியமதுகை , diminished strength, i.e. 
of Vijaya , being unable to guide the machine. வெக்கிப்புகழினை, he who possesed the 
coveted glory , meaning the Rebel. 

300. மோதிடைநகரினீங்கி முதுமரந்துவன்றியுள்ளம் 
airy , alighted in a pas பீடுடையவருமுட்கப்பிணம்பலபிறங்கியெங்குங் 
bomt. in the midst ofa காடுடையளவையெல்லாங்கழுகிருந்துறங்கு நீழற் 

பாடுடைமயிலந்தோகைபையப்பைய வீழ்ந்ததன்றே . 
) the stout-hearted would 

இ - ள் . அங்கனம் மூர்ச்சிப்பதன் முன்பு வலத்திலே முறுக்கின விசை 


Aெ N 


The machine leaving the 


dense jungle of anicent 

trees , where eagles 
dwell , and where even 


fear to approach . 


நாமகளிலம்பம் . 


தானே கைவிட்ட பின் இடத்தே புரிகின்ற தோகைமயில் அந்நகரினின் 
று நீங்கிச் சுடுகாட்டினேரே வீழ்ந்ததென்க . 

பீடுடையவரும் உள்ள முட்க எங்கும் பிணம் பெருத்துத் துவன்றிப் பி 
றங்கித் தானுடைய எல்லையெல்லாங் கழுகு உறங்கும் நீழலையுடைய கா 
டென்க . பாடு , ஈண்டு இடப்பக்கம் . உடைமயில் , உடைகின்ற மயி 
லென வினைத்தொகை . பொறிக்கு , ஓடமுறுக்கியென்னும் வாசகம் முன் 
னருளதாகலின் அதற்கேற்ப உடைகின்றதென்றார் . கையால் இடந்திரித் 
தாற் கடிதின் வீழ்கின்றது ஈண்டுத் தானே இடந்திரிதலிற் பையப்பைய 
நிலத்திற்கு அண்ணிதாக வீழ்ந்ததென்றார் . வீழ்ந்தது , நிகழ்காலத்தில் 
தோன்றிய இறப்பு . நா . 

Another reading for கழுகு is கழுது , demon . 


The machine descended slowly 
and softly in the midst of the 


pls : which is even the dread of 

demons . 


நாக . 


301. மஞ்சு சூழ்வதனையொத்துப்பிணப்புகைமலிந்து பேயும் , 

அஞ்சுமமயானந்தன்னுளகில்வயினார்ந்தகோதை மை y 
dense smoke of anemiation, an the பஞ்சிமேல் வீழ்வதேபோற்பல் பொறிக்குமிெநெற்றிக் 

குஞ்சிமாமஞ்ஞைவீழ்ந்து கால் குவித்திருந்ததன்றே . 
இ - ள் . அங்ஙனம் வீழ்ந்த அந்த மயில் , புகைமலிந்து பேயும் அஞ்சும் 
மயானத்தே வீழ்கின்ற பொழுது , மாலை பஞ்சின் மேல் வீழ்வதுபோல் 
மெல்லென வீழ்ந்து காலைக் குவித்திருந்ததென்க . 

இருக்குமென்றும் பாடம் . இம்மயிற் பொறியைக் கூனியதுருவாகிய 
தெய்வம் மறைத்துக் கட்டியங்காரனும் கோவிந்தனும் தேவியைத் தேடா 
மற் காத்ததென்று கொள்க . அது பின்பு " கனியார் மொழியாட்கும் மயிற் 
கும் காழர்பதி நல்கி " எனச் சேரக்கூறிய வாற்றானும் உணர்க. பேயும் , 
உம்மை சிறப்பு . அகில் , ஆகுபெயர் . மேகம் , புகை , நிறத்திற்கு உவ 
மம் . குஞ்சி , மயிர் . 

302. வார்தருதடங்கணீர்தன்வனமுலை நனைப்பவேல்பெற் ( று ) 
and conscious of her condition, ஊர்கடலனையகாட்டுளச்சமொன்றானு முள்ளாள் 
the place, the began to எ y எர்தருமயிலஞ்சாயலிறைவனுக்கிரங்கியேங்கிச் 

சோர்துகிறிருத்தறேற்றாகிணைபிரிமகன்றிலொத்தாள் . ப 
இடள் . மயிலஞ்சாயல் , திருத்தல் தேற்றாதவள் , காட்டிலே உணர்வு 
பெற்று இறைவனுக்கு இரங்கிக் கண்ணீர் முலையை நனைப்ப எங்கி அச்ச 
முள்ளாளாய் மகன்றிலை ஒத்தாளென்க. 

வார்தலைத்தருகின்ற . ஏல் , மனவெழுச்சி . தான் நிற்கின்ற நிலையிற் கலக் 
கத்தாலே பேய் முதலியவற்றிற்குச் சிறிதும் அஞ்சாளாய் யாது செய்வல் 
என்று இரங்கி ஏங்கி அழுது . தேற்றாள் , தொழிற்பெயர் . அன்பு மிகுதி 
யாற் கையாறு முற்படுதலின் இறுகி எனக் கையாறுகூறி , இரங்கி எனக் 
கவலைகூறி , ஏங்கி என அரற்றுக்கூறி , அச்சமுள்ளாள் என அவலங்கூறி 


Vijaya came to her senses , 


and fearless with regard to 
and lament concerning the 

fate of her husband . 


S 


சீவகன் உற்பத்தி . 


பாரு 


னார் . வருத்தந் தோன்றி நிற்றல் அவலம் . வாய்விட்டழுதல் அரற்று , யாது 
செய்வலென்றல் கவலை . மூர்ச்சித்தல் கையாறு . நாஉ . 

துகிறிருத்த துகில் cloth , dress, திருத்த , to dress , to adjust. தேற்றாைெண , தேற்றான் 
unconscious, glas, rair , partner.. மகன்றில , the அன்றில் , the nightingale of India , 
(from அன்று , without, and இல் , not ) , much celebrated by Poets for attachment to 
its mate , which , it is said never to leave , nor long to survive . to which Vijaya is 
compared . 


She who lived in a lofty 


to be alone in the midst of 


the truth : that every one 

must suffer the 
consequences of sin . 


303. உண்டெனவுரையிற் கேட்பாருயிரு றுபாவமெல்லாம் 
palace , was now doomed கண்டினித்தெளிகவென்று காட்டுவாள் போலவாகி 
scale; u an example or விண்டொட நிவந்தகோயில்விண்ணவர்மகளிற்சென்றாள் 

வெண்டலைபயின்ற காட்டுள் விளங்கிழைதமியளானாள் . 
இ - ள் . விளங்கிழை , கோயிலிலே விண்ணவர் மகள் போல நல்வினை 
யின் வண்ணமாய் நடந்தவள் , இப்பொழுது பல்லுயிர்களும் நுகரும் பாவ 
முண்டென்று நூலிலே கேட்பாரெல்லாம் இனி என்னைக் கண்டு தெளி 
வீராக , என்று உலகிற்குக் காட்டுவாள் போலத் தான் தீவினையின் வண்ண 
மாய்க் காட்டிலே தமியளானாளென்க. 

மகப்பேறு காலத்திற்குத் துணையின்றி வருந்துதலிர் காட்டுவாள் போல 
வாகியென்றார் . நாங . 

Qastr 20, bleached head , i . e . , skull. 


While the sepulchral light 

was shining , and the 
nymphs of the wood stood 
adoring, Vijaya gave birth 
to her illustrious child . It 
was as if the sun had risen 
on the oceun ; and the 
mother s griefs were 

removed . 


304. இருள் கெடவிகலியெங்குமணிவிளக்கெரியவேந்தி 

மருளுடைமாதருற்ற மம்மர்நோய்மறைந்ததன்றே . 


இ - ள் . பெறுதற்கரியோன் , மணிவிளக்கு ஏந்தி எரிய , அணங்கு வணங் 
கிநிற்ப , கடலிடத்துப் பருதிபோலப் பிறந்தபொழுதே மயக்கமுடைய 
மாதர் உற்ற வருத்தநோய் மறைந்ததென்க . 

" கவா அன்மகற்கண்டு தாய் மறந்தாங்கு " என்றார் பிறரும் . முன் வெஞ் 
சுடரின் அவிந்தானெனக்கூறி , அச்சுடர் குழவியாய்த் தோன்றினமை 
கூறினார் . ஞாயிறு தோற்றத்தில் இருளைப் போக்கிய பின் மதியத்தைக் 
கெடுக்குமாறு போல , இவனும் பிறந்தபொழுதே தேவியிருளைப் போக்கிப் 
பின்பு பகை வெல்லுமென்பது கருத்து . இக்கருத்தாற் செய்யோன் செ 
ழும் பொற்சரமென்றும் , மதிவீழ்வது போல வீழ்ந்தானென்றுங் கூறினார் . 
இகலி , விளக்கோடிகலி . ஏந்தி , மிக்கு . இவன் வீடுபெறுவனென்பது 
கருதித் தெய்வம் வணங்கிற்று . நாச . 
The Cominentator quotes the நாலடியார் . See Ch . on சுற்றந்தழால் , 1 . 

14 


நசு 


நாமகளிலம்பம் . 


Pya 


305. பூங்கழற்குரிசிறந்தபுதல்வனைப்புகன்று நோக்கித் 
Beholding wrianJoy the son of தேங்கமழோதிகங்கள் வெண்கதிர்பொழிவதேபோல் 
and placing abeauty-spot on வீங்கிள முலைகள் விம்மித்திறந்து பால் பிலிற்றவாற்றாள் 

வாங்கு புதிலதஞ்சேர்த்தித்திலதனைத்திருந்தவைத்தாள் . 


his forehead , put him to her 
breasts , that her milk may 

low . 


இ - ள் . ஓதி புதல்வனை நோக்கி , பிலிற்றுந்துணையும் ஆற்றாளாய் வாங் 
கி , திருந்தத் திலதமிட்டுத் திலதனை வைத்தாளென்க. 

புதல்வன்பொருட்டு இவளைப் போக்குதலிற் குரிசில்தந்த புதல்வ 
னென்றார் . முலைகள் திங்களின்கதிரைத் தாம் பொழிவது போலப் பால் 
சொரியும் பருவத்தளவும் பொறாளாய்ப் பாலை வலிய வாங்கியென்க : என் 
றது மகப்பயந்தோர்க்குப் பயந்தபொழுதே பால் சுரவாதாதலால் . நாடு . 

புகன்று , lovingly . வாங்குபு for வாங்கி . See Nannul, Sutram , 343 , 


The mother seeing the child 


Taxes are exempt for 12 years , 

temples and chattrams are 
built and repaired , debtors are 
released , and gifts are 

dispensed . 


“ Treasuries are opened 


வேறு . 
306. கறைபன்னீராண்டுடன்விடுமின் 

காமர்சாலைதளிநிறுமின் -- 
said:" When princesare born , சிறை செய்சிங்கம் போன்மடங்கிச் 

சேராமன்னர்சினமழுங்க 
உறையுங்கோட்டமுடன்சீமி 

னொண்பொற்குன்றந்தலைதிறந்திட் ( டு ) 
இறைவன்சிறுவன் பிறந்தானென் 

றேற்பார்க்கூர்தோறுய்த்தீமின் . 
307. மாடமோங்கும்வளநகருள் 

வரம்பில்பண்டந்தலைதிறந்திட் ( டு ) ம் 
for seven days,and pro- ஆடைசெம்பொனணிகலங்கள் 

யாவும்யாருங்கலந்தெழுநாள் 
வீடலின்றிக்கொளப்பெறுவார் 

விலக்கல் வேண்டாவீழ்ந்தீர்க்கும் ) 
கோடிமூன்றோடரைச்செம்பொன் 

கோமானல்குமெனவறைமின் . 
308. அரும்பொற்பூணுமாரமு 

மிமைப்பக்கணிகளகன் கோயில் 
sna maidens dance , " ஒருங்குதொக்குச்சாதகஞ்செய் 

தோகையரசற்குடன் போக்கிக் 
I have sinned, and thy கருங்கைக்களிறுங்கம்பலமுங் 

காசுங்கவிகள் கொளவீசி 
விரும்பப்பிறப்பாய்வினை செய்தேன் 

காணவிஃதோபிறக்குமா. 


clamations are made that 
all may take liberally what 

they please . | 


" Poels and Minstrels sing , 


while gifts are liberally 
dispensed to them . But 

fate is diferent ,, 

[ 0 prince .) 


எ 


Alas ! the howling of 

old Jackals is thy music, 
the fire of cremation thy ight 

the burning place thy palace,, 
the hooting of owls, while the 

devils dance , is thy cradle 
hymn ! Shouldst thou be 
thus born ? does this become 
the condition of kings ? 


. 


சீவகன் உற்பத்தி . 
309. வெவ்வாயோரிமுழவாக 

விளிந்தாரீமம் விளக்காக - 
ஒவ்வாச்சுடுகாட்டுயாரங்கி 

னிழல்போனுடங்கிப்பேயாட 
எவ்வாய்மருங்குமிருந்திரங்கிக் 

கூகைகுழறிப்பாராட்ட 
இவ்வாறாகிப்பிறப்பதோ 

விதுவோமன்னர்க்கியல்வேந்தே . 
இ - ள் . இவை நான்கும் ஒருதொடர் . தேவி புதல்வனை நோக்கி , கோமா 
னானவன் , கணிகள் சாதகஞ்செய்ய , ஓகைபோக்கி , வீசி , கறை விடுமின் , 
நிறுமின் , சீமின், விலக்கல் வேண்டாவென்றறைமின் , வீழ்ந்தீர்க்கு நல்கு 
மென அறைமின் , என்று விரும்பப் பிறக்கு நீ , ஒஒ தீவினைசெய்தேன் கா 
ண்டற்காகப் பிறக்கும்படி இத்தன்மைத்தாயிருந்தது , வேந்தே , இவ்விரண் 
டினும் இவ்வாறாகப் பிறப்பது மன்னர்க்கியல்போ , பேயாடக் கூகை பா 
பாட்ட இதுவாகிப் பிறப்பது மன்னர்க்கியல்போ கூறாய் , என்றாளெல . 

( 1. ) கறை , கடமை . SI ர் பன்னீராண்டளவும் உண்டா 
கையினாலே இதற்குச் சாந்தியாகப் பன்னீராண்டுகடமை கொள்ளாதொழி 
தல் அரசியல்பென்று பன்னீராண்டென்றாள் . இனி அரசர்க்குப் பதினோ 
ராண்டிலே உபநயனம்பண்ணிப் பன்னீராண்டிலே இல்லறக்கிழமைபூ 
ண்டு அரசவுரிமையெய்துதல் இயல்பாகலின் , பன்னீராண்டும் உலகத்தார் 
க்குத் தானமாக விடுதல் இயல்பென்றலுமொன்று . உடன் , சேர . சாலை , 
அறச்சாலை . தளி , கோயில் . நிறுமின் , இவற்றைப்படைமின் . மன்னர் 
சிறைசெய் சிங்கம்போன் மடங்கிச் சினமழுங்கும்படி உறையும் . சீ 
மின் , இடித்துத் தூய்மை செய்மின் . புதல்வற்பயந்தாற் சிறை வீடு செய்தல் , 
பிதிர்க்களுடைய தனிசு ( கடன் ) நீங்குதலாம் . திறந்திட்டு , திறந்து போ 
கட்டு . சிறுவன் பிறந்தானென்று மகிழ்ந்தேற்பார்க்கு . உய்த்து , கொண்டு 
சென்று . இது தானம் . 

( 2.) மாநகர் , கோயில் . பண்டம் , நெல்லு முதலியன . யாவும் , பிற 
வும் . எழுபிறப்பிலுமுள்ள தீவினை நீங்குதற்கு ஏழுநாள் வீடலின்றிக் கொ 
ளப்பெறுவரென்றார் . எழு பிறப்பாவன : மக்கள் , விலங்கு , பறவை , ஊர் 
வன , நீருட்டிரிவன , பருப்பதம் , பாதவமென இவை எழுபிறப்பாகுமெ 
ன்க . வீடல் , விகாரம் . வீழ்ந்தீர்க்கு , உயர்ந்த தானத்தைப் பெற விரும் 
பினீர்க்கு . உடம்பிற்கு மூன்றரைக்கோடி மயிருள்வா 

வாகலின் 

மயிர்க் 
கொருபொன்னாக மூன்றரைக்கோடி பொன் நல்குமென்றார் . தலைதிறந்த 
பண்டங்களையும் ஆடை முதலியவற்றையும் பிறவற்றையும் யாருங் கொள் 
ளைகொள்ளப் பெறுவாரை விலக்குதல் வேண்டாவென்க . 
( 3. ) ஒருங்கு , சேர , ஓகை, உவகை . கவிகள் , பெருமங்கலம் பா 


ாறு 


நாமகளிலம்பம் . 


டுவார் . பிறப்பாய் , பிறக்கு நீ . இஃது , இத்தன்மைத்து . ஓ , இரக்கக் . 
குறிப்பு. பிறக்குமா, பிறக்கும்படியென்னும் பொருட்டு , மாறு , மாவெ 
ன விகாரமுமாம் . 

( 4. ) வெவ்வாய் , கொடியவாய் . பிறப்பார்க்கொவ்வாச் சுகொடு .. 
மருங்கு , பக்கம் - ஓரி முழவாக , ஈமம் விளக்காக , அரங்கிலே பேயா 
டவென்க. இவ்வாறென்றது , தந்தை விரும்பும்படி நல்வினையுடைய 
தன்மையை . இதுவென்றது , செயலின்றித் தாய் வருந்தும்படி தீவினை 
யுடைய தன்மையை . 

ஓகாரம் , இரண்டும் வினா . என்றெனவும் , கூறாய் என்றாளெனவும் 
வருவிக்க. ஆகி , இரண்டிடத்திற்குங் கூட்டுக . காசு நாக . 

In 308 , கணிகள் , actresses . ஓகை = உவகை , joyful news . கவிகள் , poets . Balagun 
harishtam = சென்மதோஷம் , evil portent to the child . limited to twelve years , until 
which time alms are to be liberally dispensed, and then the ceremony called 
Upanayana , the investiture of the sacred cord , takes place , and is considered 
a second or spiritual birth . 

310. பற்றாமன்னனகர்ப்புறமாற் 

பாயல்பிணஞ்சூழ்சுடுகாடால் 
the enemies ground; the burning . உற்றாரில்லாத்தமியேனா 

லொதுங்கலாகாத்தூங்கிருளான் 
மற்றிஞ்ஞாலமுடையாய் நீ 
வளருமாறுமறியேனால் 
எற்றேயிதுகண்டேகாதே 

யிருத்தியாலெனின்னுயிரே. 
இ - ள் . 

-ள் . இஞ்ஞால முடையாய் , நீ கிடக்கின்ற இடம் பகைவனிடமாய் 
இராநின்றது , நினது பாயல் சுடுகாடாய் இராநின்றது , யானும் உசாவதற்கு 
ஓர் துணையுமில்லாத தமியேனாய் இராநின்றேன் , நின்னைக் கொண்டுபோ 
கக் கருதில் போகவொண்ணாத இருளாய் இராநின்றது , மேல் நீ வளருமா 
றும் அறியேனாய் இராநின்றேன் என்று பிள்ளையை நோக்கிக்கூறி , இனி 
இதுவும் இறந்ததே , இச்செய்தி கண்டும் போகாதே , கொடிய உயிரே , இரா 
நின்றாய் , இதற்குக் காரணம் என்னென்று கூறினாளென்க . 
மற்று , வினைமாற்று . நாய . 


" Thou , the possessor of all, art in 


place is thy bed . I am alone without 
a soul to consult ; the place is dark ; 
Thou canst not be removed ; how 

is it possible to grow up in such a 
place . Then looking to berself she 
exclaimed , " Is it possible that I can 

still lire. " 


han Ghat 


" Tell me 0 Chintamani ! 

if thou , who are born to 
Assuge my griet, and the 
virtuous saints, do not save 


311. பிறந்தநீயும் பூம்பிண்டிப் 

பெருமானடிகள் போறமும் 
புறந்தந்தென்பாற்றுயர்க்கடலை 

நீந்தும் புணைமற்றாகாக்காற் 
re,who will I obeyel சிறந்தாருள சேலுரையாயாற் 

சிந்தாமணியேகிடத்தியான் 
மறங்கூர்நுங்கோன் சொற்செய்தேள் 
மம்மர் நோயின் வருந்து கோ.. 


tby cruel father, and this 

is my fate ." 


பக 


சீவகன் உற்பத்தி . 
இ - ள் . சிந்தாமணியே , நீ ஒன்றும் உரையாமற் கிடவாரின்றாய் , இனி 
எனது வருத்த நீக்கப் பிறந்த நீயும் , பேற்றத்தையுடைய அடிகளும் புறந்தந் 
து , என்னிடத்துப் பிறந்த துயர்க்கடலை யான் நீந்தும் புணையாகாதபொ 
ழுது , மற்று நின்னினும் அவனினுஞ் சிறந்தார் உளரேல் உரைக்கின்றிலை , 
நுங்கோன் கூறிய காரியத்தைச் செய்த யான் வருந்தக்கடவேனோ என்று 
கூறினாளென்க. 

சொல் , ஆகுபெயர் . வருந்துகு , வருந்து வேனெனத் தனித்தன்மை . 
நாயக . 

Chintamani, here , a name of endearment for the child , meaning a jewel , a string 
of precious gems , a darling , வருந்துகு . 1st . per . singular . See Nannul.s . 333 . 


hand may in an instant be 
turned uppermost , so were the 

circumstances of the king 
changed ; seeing which the very 
trees shed drops of dewy tears , " 


312. அந்தோவிசையைபட்டனகொண் 

டகங்கைபுறங்கையானாற்போற் 
" Alas ! as the inner part of the கந்தார்களிற்றுத்தங் கோமான் 

கழியமயிலோர்மயிலூர்ந்து 
வந்தாற்போலப்புறங்காட்டுள் 
வந்தாடமியேயென மரங்கள் 
சிந்தித்திரங்கியழுவன போற் 
பனிசேர்கண்ணீர் சொரிந்தனவே . 


22 


இ - ள் . அகங்கை போய்ப் புறங்கையான கடுமைபோல விசையை , 
கோமான் படாநிற்கப் புறங்காட்டுள் வந்தவள் , தனியே பட்ட தீங்குகளை 
உட்கொண்டு , அந்தோ ! என்ன இரங்கி அழுவனபோல மரங்கள் தமக்கடு 
த்த பனியாகிய கண்ணீரைச் சொரிந்தனவென்க . நாய உ . 


Vijaya having obtained 


her sorrows were alleviat 
ed , and she was like the 

evening twilight, which 
after the setting sun , is the 
harbinger of the fuir moon . 


313. அடர்பொற்பைம்பூணரசழிய 

வரும்பொற்புதல்வற்பெற்றிருந்த 
a son afor the king s death, இடர்கொணெஞ்சத்திறைவியு 

மிருங்கண் ஞாலத்திருள் பருகிச் 
சுடர்போய்மறையத்துளங்கொளிய 

குழவிமதிபெற்றகங்குளிர்ந்த 
படர்தீரந்தியது வொத்தாள் 

பணைசெய்கோட்டுப்படாமுலையாள். 
இ - ள் . உலகில் தீங்கினை நீக்கின அரசுபட , புதல்வனைப் பெற்றிரு 
ந்த படாமுலையாளாகிய இறைவியும் சிறிது இடர்தீர்ந்தமையால் , இருளைப் 
பருகிச் சுடர் மறைய , குழவியாகிய மதியைப் பெற்றுச் சிறிது மனங்குளிர் 
ந்த அந்தி இடர்தீர்ந்த அத்தன்மையை ஒத்தாளென்க. 

அடர் , தகடு . உம்மை , சிறப்பு . படர்தீரந்தியது , அந்திசந்தியா 
தேவி . பணை செய் , பிழைத்தலைச்செய்த நாய ங . 

படாமுலையாள் , noun in apposition with இறைவி , larly . 


ளாய் 


நாமகளிலம்பம் . 


வேறு . 

பட்ட 
314. தேனமர்கோதைமாதர்திருமகன்றிறத்தையோராள் 

யானெவன் செய்வலென்றேயவலியாவிருந்தபோழ்திற் 
fhuure of her child , a goddes , தானமர்ந்துழையினீங்காச்சண்பகமாலையென்னுங் 

கூனியதுருவங்கொண்டோர்தெய்வதங்குறு கிற்றன்றே . 


While the mother was 
anxiously musing about the 


assuming the form of an old 
hunch - backed lady , came to 

her assistance . 


இ - ள் . மாதர் திருமகன் நல்வினையை ஓராளாய் , யான் யாது செய்வ 
லென்று வருந்தியிருந்தவளவிலே , ஒரு தெய்வம் தான் இவளிடத்து நின்று 
நீங்காத சண்பகமாலையென்னுங் கூனியது வடிவைக்கொண்டு அமர்ந்து 
குறுகிற்றென்க . 

இவன் அரசன் மகனாதலின் ஆண்டுறையுந் தெய்வம்வந்தது . தெய்வ 
தம் , வடமொழி . நாயச . 

எவன் for என்ன . See Nannul . S.350 . 


misfortune, that I should see 

you thus suffering . " 


315. விம்முறுவிழுமவெந்நோயவணுறைதெய்வஞ்சேரக் 
e sympalised , and கொம்மெனவுயிர்த்து நெஞ்சிற்கொட்புறு கவலை நீங்க 
oil lady said , “ This is my அம்மனைத்தமியையாகியிவ் விடருற்றதெல்லாஞ் 

செம்மலர்த்திருவின்பாவாயான் செய்த பாவமென்றாள் . 
இ - ள் . அவ்விடத்துறையுந் தெய்வமாகிய கூனி சேர , பொருக்கென 
உயிர்த்து நெஞ்சிற் கவலை நீங்குதலாலே அக்கூனி அன்னாய் , பாவாய் , நீ 
இவ்விடருற்றதெல்லாம் யான் செய்த தீவினையாலே , இனி வருத்தம் நீங் 
கென்றாளென்க. 

தேவியது விழுமத்தாலே நோயையுடையதாகிய தெய்வம். இன் , 
அசை . தெய்வம் கூனியாய் நிற்றலின் உயர்திணையாற் கூறினார் . நாரு . 

அவணுறை , அவண் there , உறை residing . Another reading வனத்துறை residing in the 
woods . The saying of the old lady " this is my sin , " is the strong language of sympathy. 


" This son , like Subramaniyan who ivus 
born in a flower, will govern the world 
by his word ; a certain person is coming 


ERRusin . Let us be concealed . " 


316 பூவினுட்பிறந்ததோன்றற் 

புண்ணியனனைய நம்பி 
நாவினுளுலகமெல்லா 

நடக்குமொன்றாது நின்ற * 
to take him away to protect hin from the கோவினையடர்க்கவந்து ம் 

கொண்டுபோமொருவனின்னே 
காவியங்கண்ணினாயா 

மறைவது கருமமென்றாள் . 
இ - ள் . அவள் : கண்ணினாய் , நம்பி வார்த்தையிலே உலகமெல்லாம் 
நடக்கும் ; அங்ஙனம் நடத்தற்குப் பொருந்தாது நின்ற கட்டியங்காரனைக் 
கொல்லும்படி இவனை ஒருவன் இப்பொழுதே வந்து கொண்டுபோம் , 
ஆதலால் யாம் மறைந்து நிற்பது கருமமென்றாளென்க. 


சீவகன் உற்பத்தி . 

காயக 
தோன்றல் , தலைமை . புண்ணியன் , முருகன் . நா , ஆகுபெ 
யர் . நாயக . 

Take ஒருவன் with லந்து . கொண்போம் for கொண்டுபோவான் . 


317. சின்மணிமழலை நாவிற்கிண்கிணிசிலம்போடேங்கப் 
The child was lait on a bad பன்மணி விளக்கினீழனம்பியைப்பள்ளிசேர்த்தி 
ana the mother before hiding மின்மணிமிளிரத்தேவிமெல்லவேயொதுங்குகின்றாள் 
andor casing is pent on tie நன்மணியீன்று முந்நீர்ச்சலஞ்சலம்புகுவதொத்தாள் . 


shore retires into the ocean , ] 


Gave milk to her child , and 
blessing him said : " Let not 
thine enemies triumph over thee; " 

a 
finger, on which her husband s 
name was engraved , she retired 
Sa little way from the scene . 


318. ஏதிலாரிடர்பன்னூறு செய்யினுஞ்செய்தவெல்லாந் 

தீதிலவாகவென்றுதிருமுலைப்பான்மடுத்துக் 
கோதைதாழ்குழலினாளைக்கொண்டுபோய்மறையரின் 


இ - ள் . இவையிரண்டுமொருதொடர் . கூனி நம்பியைப் பள்ளியிலே 
சேர்த்தி , தீதலவாக என்று முலைப்பாலை மடுத்து ஆழி சேர்த்தினாளா . 
தேவி , கிண்கிணி சிலம்போடேங்க மணி மிளிர ஒதுங்குகின்ற அவள் 
சலஞ்சலம் மணியை யீன்று முந்நீரிலே புகுவதொத்தாள் , அங்ஙனம் போ 
கின்ற அக்குழலினாளைக் கூனி கொண்டுபோய் மறைய நின்றாளென்க. 

மணியாகிய நா . பன்மணி , உயிர் நீத்தவர் பூண்ட மணி . நிழல் , நீழல் , 
விகாரம் . ஏதிலர் , அயலார் . தீதிலவாக , நன்றாக , காப்பாக . அவள் முலை 
யைப் பிடித்துக் கூனி கொடுத்தாள் . ஆழி சேர்த்திற்று , அறிந்து வளர்த்தற் 

சேர்த்தவென்க . 
தெய்வம் ஒரு பள்ளியைத் தேவி அறியாதபடி நிருமித்ததென்றுணர்க . 
அது பின்பு ஆசிரியர் " பூந்தவிசினுச்சி " என்பதனானும் பெற்றாம் . 
நளவு. 

சேர்த்தி for சேர்த்த , other Poets say that the oyster yeilds its pearls only by its 
death , so Auvai : நண்சிெப்பி வேய்கதலி சாசமுறுங்காலத்திற் , கொண்டகருவழிக்கும் கொள்கைபோ 
லொண்டொடீஇ , பொதந்தனங்கல்வி பொன்றவருங்காலமயன் , மாதர் மேல்வைப்பார் ஊனம் . But the 
Turtle comes and lays its eggs on the shore , and retires into the sea . 


And stood watching from 


319. நல்வினைசெய்திலாதேனம்பி நீதமியையாகிக் 
behind a tree with ey- கொல்வினைமாக்கள் சூழக்கிடத்தியோவென்று விம்மாப் 

புல்லியகொம்புதானோர்கருவிளை பூத்ததேபோல், 
in the midst of sild animals. ஒல்கியோர்கொம்பு பற்றியொருகனானோக்கி நின்றாள் . 


that appeared like blossors, 

and weeping , said : 
" Beloved , Thou art lying 


I was fortunate enough to 
give thee birth , but not to 

bring thee up. " 


இ - ள் . அப்பொழுது அத்தேவி பின்னைப் பெறுதற்கு நல்வினை செய் 
து , வளர்த்தற்கு நல்வினை செய்யாதேனுடைய நம்பி , நீ தனியையாய்க் 
கொடிய விலங்குகள் சூழக் கிடத்தியோ என்று அழுது , கொம்பைப் புல் 


ளால் 


நாமகளிலம்பம் . 


லிய கருவிளை தான் ஒரு பூவைப் பூத்தது போல ஓர் கொம்பைப்பற்றி ஒது 

கண்ணாலே நோக்கி நின்றாளென்க. நாயக . 
இலாதேன் is வினையாலணையும் பெயர் , 1st p . sing. மாக்கள் here for beasts . விம்மா for விம்மி , 
See Nanmul , S.243 . 


Then appeared at night, in deep 
darkness a personage named 

, 
sword in hand , as it the moon 
that moves with the stars had 
come down to earth , surrounded 

by clouds ; 


320. நாளொடு நடப்பது வழுக்கிமின்னோடூர் 

கோளொடுகுளிர்மதிவந்து வீழ்ந்தெனக் 
வாளொடுகனையிருள்வந்து தோன்றினான் . 


இ - ள் . அவள் அங்ஙனம் நிற்க , மதி நடக்கின்ற இருபத்தேழ் நாளினைத் 
தப்பி மின்னொடு செல்கின்ற மேகத்துடனே வந்து வீழ்ந்ததெனக் கந்துக் 
கடனுங் கருமையை இடத்தேயுடைய உடையினனாய்க் கனை இருளிலே 
வாளொடு வந்து தோன்றினானென்க. 

நடப்பது , தொழிற்பெயர் . ஊர்கோள், வினைத்தொகை , ஆகுபெ 
ப . கோள் , பாம்புமாம் . இதற்கு உம்மை விரிக்க . நாமனும் , உம்மை 
சிறப்பு . ஙஉய ... 


And by the light which 
flashed from his sword , 
observed a child in this 

wild place . 


321. வாள்கடைந்தழுத்தியகண்ணினார்கடந் 

தோள்கடைந்தழுத்தியமார்பன்றூங்கிருள் பொது 
நீள்சுடர்நிழன்மணிகிழிப்பநோக்கினான் 

ஆள்கடிந்தணங்கியவணங்குகாட்டுளே. 
இ - ள் . கண்ணினார் தோள் அழுத்திய மார்பன் , காட்டிலே செறிந்த 
இருளைச் சுடரையுடைய மணி கிழித்தலாலே பிள்ளையை நோக்கினானெ 


R 


னக . 


அழுத்தினாற்போலுங் கண் . தோள்கடைதல் , புல்லுதல் விசேடம் 
அணங்குகள் ஆளைக்கடிந்து வருத்திய , காடென்றதற்கு அடை . ஙஉக . 


வங்கதிர் சயன 


322. அருப்பிளமுலையவர்க்கனங்கனாகிய 
an ans , season மருப்பிளம்பிறைநுதன்மதர்வைவெங்க 
with great delight பரப்புபுகிடந்தெனக்கிடந்ததம்பியை 

விருப்புளமிகுதியின்விரைவினெய்தினான் . 
ள் . பிறை போலும் நுதலையுடைய முலையவர்க்கு அனங்கனாதற்கு 
இப்பொழுது உதையத்திளஞாயிறு கிடந்ததெனக்கிடந்த நம்பியை , அவன் 
விருப்பத்தையுடைய மனச்செருக்காலே விரைவொடு சேர்ந்தானென்க. 

அரும்பு போலு முலை, விகாரம் . மருப்பு , கோடு . மதர்வை , மயக் 
கம் . பாப்புபு, கதிர் தனது கிரணங்களைப் பரப்பாகின்று, கிடந்ததென , 
விகாரம் . ங 2 2 . 


Aud securing the precious ring that was on 
the child s finger, he took him up with both 

his handls , with fond affection . The child 
then sneezed , and a voice was heard from 

from it . 


சீவவகன் உற்பத்தி . 

ளயங 
323. புனைகதிர்த்திருமணிப்பொன்செய்மோதிரம் 

வனைமலர்த்தாரினான்மறைத்து வண்கையால் 

துனைகதிர்முகந்தெனமுகப்பத்தும்மினான் 
n tree,and thesound --a " grocodled சினைமறைந்தொருகுரல்சீவவென்றதே. 

இ - ள் . தாரினான் மோதிரத்தைப் பிறரும் அறிவரய மறைத்து , கை 
யாலே ஞாயிற்றை எடுத்தாற்போல நம்பியை எடுப்ப , அவன் தும்மினான் , 
அப்பொழுது அத்தெய்வம் சினையிலே மறைந்து நின்று சீவிப்பாயாக 
என்று ஒருகுரல் வாழ்த்திற்றென்க. 

வனைதல் , கை செய்தல் . துனைகதிர் , இருளை நீக்குதற்கு விரைகின்ற 
கதிர். எல்லாப் புலன்களுக்கும் விருப்பஞ்சேரலின் முகப்பவென்றார் . 
" பன்னெயின் முகவை " என்றார் பிறரும் . தும் முதல் , நன்னிமித்தம் . 
சீவ , வேண்டுகோளாகிய வியங்கோட்கண் வந்த வடசொல் . தேவி அச் 
சத்தாற்றானுள்ளே வாழ்த்துதலின் ஒருகுரலென்றார் . ஙஉங . 

Jiva , is a word of blessing , meaning , " may you live . " This was the old lady s ord , 
but was taken for a divine utterance, and it became the name of the child . 


The mother then thought of her 


324. என்பெழுந்துருகுபு சோரவீன்டிய 
bustant, and ater win tores அன்பெழுந்தரசனுக்கவலித்தையனை 

நுன்பழம்பகைதவ நூறுவாயென 
the chil ,saying, " May you live இன்பழக்கிளவியினிறைஞ்சியேத்தினான் . 


him and the child , she looked 
up to God , and adoring, blessed 

and conquer your foes . " 


கூஉச . 


இ - ள் . அப்பொழுது தேவி , கந்துகன் பிள்ளையை எடுத்தது கண்டு 
பழைய அன்பு தோற்றி அவலித்து , பின்பு தெய்வத்தை வணங்கி ஐயனைப் 
பகைதவ நூறுவாயென வாழ்த்தினாளென்க . 

என்புக்குள்ளே எழுந்து உடலுருகிய வளர்ந்த அன்பு . அரசனுக்குப் 
புத்திரமுகங் காணும் நல்வினையின்மை கண்டு வருந்தி . தவ , மிக . கிளை 
யற நூறுவாயென்பது கருத்து . நுன் , திசைச்சொல் . 

325. ஒழுக்கியலருந்தவத்துடம்பு நீங்கினார் 

அழிப்பரும்பொன்னுடம்படைந்ததொப்பவே 
வழுக்கிய புதல்வனங்கொழிய மாமணி 

விழுத்தகு மகனொடும் விரைவினேகினான் . 
இ - ள் . கந்துகன் அருந்தவத்தே நின்ற உடம்பை விட்டவர் மேலான 
உடம்பைப் பெற்ற நிலைமையை ஒப்ப , தன்புதல்வன் காட்டிலே கிடப்ப , 
மணிபோல விழுத்தக்க மகனைக்கொண்டு விரைவோடே ஏகினானென்க. 

ஒழுக்கத்திலே இயன்ற தவம். அழிப்பரும் அருந்தவமென்க . தவ 
உடம்பை இவன் புதல்வனுக்கு உவமை கூறினார் , அவனாலே சீவகனைப் 
பெறுதலின் . நசிரு . 

வழுக்கிய புதல்வன் , a son missed , slipped , i.e. , dead . 


This man who had just then lost his 
own child , finding another far roore 
precious, is like one who for the 
reward of penance , loses his own 
terrestrial, but obtains a celestial 

body, 


15 


the city in the dark night, 
and comforted his wife 

saying , 


பாயச 

நாமகளிலம்பம் . 
326. மின்னடுகனையிருணீந்திமேதகு 
He took the child home to பொன்னுடைவளநகர்பொலியப்புக்கபின் 

தன்னுடைமதிசுடத்தளருந்தையலுக் ( கு ) 

இன்னுடையருண்மொழியினிய செப்பினான் . 
இ - ள் . அவன் இருளை நீந்தித் தன் மனையிலே புக்கயின் தையலுக்கு 
முனிவன் கூறிய இரண்டு மொழியினும் இனிய மொழியைக் கூறினா 
னென்க . 

பொலிய , துன்பம் நீங்கி இன்பம் நிகழ . தன்னுடைமதி , பெண் 
மதி . இன்மொழி , புண்ணியற்பெறுதிரென்றது . அருளுடை 

டைமொ 
N , பின்றையு நிகழ்வதுண்டென்றது . எல்லார்க்கும் அருள் பிறத்தலிற் 
சிறை கோடலை அருளென்றார் . நஉசு . 

327. பொருந்தியவுலகினுட்புகழ்கண்கூடிய 

அருந்ததிய கற்றியவாசில்கற்பினாய் 
திருந்தியநின்மகன்றிதினீங்கினான் 
வருந்தனீயெம்மனைவ 

வருகவென்னவே . 
328. கள்ளலைத்திழிதருங்களிகொள் கோதைதன் 
japy;estate came torren ;" உள்ளலைத்தெழுதருமுவகையூர்தர , 
her husband caretaily put the child வள்ளலைவல்விரைந்தெய்தநம்பியை 

வெள்ளிலைவேலினான் விரகினீட்டினான் . 
இ - ள் . இவை இரண்டும் ஒரு தொடர் . கந்துகன் : கற்பினாய் , நின்மகன் 
* சாதலினின்றுந் தப்பினானெனச் செப்பினான் , செப்பி இனி வருந்தல் 


My dear wife , thou art indeed 
virtuor as Arundhati , sorrow 
not or the son that is dead , he is 

restored to us again ."" 


into her hands . 


* Arundhati is the wife of Vasishta, one of the seven great Rishis . She is cele 
brated for her conjugal fidelity , and is a pattern of female chastity . The legend about 
her marriage is interesting . Vasishta was resolved to marry no other woman but 
the one that was proved to be virtuous . In order to effect this , he got some grains of 
artificial rice made of steel, and went about looking for the woman that in the 

process 
of cooking could convert the artificial into real rice. He found none amongst the 
Brahmans and other castes ; but at last a beautiful maiden of the Paria Caste present 
ed herself , and proved her virtue . according to the desired test . The marriage was 
proclaimed , and the gods were invited. But they were offended at tife inferiority of 
the Bride , and the meanness of the place. Vasishta felt the insult , and was determin 
ed to make the gods feel the power of his wife s virtue. He took Arundhati to a for 
est , and commanded her to stand on a particular spot until he returned . The husband 
disappeared, and the wife stood still for years alone on the very spot, with her 
mind intent on obeying her husband s commands. So powerful was the penance 
she was performing, that the flame of it reached heaven and distressed the gods. 
Unable to bear it any longer, the gods repaired to Vasishta , and begged of him to 
forgive their folly , and to rejoin and propitiate his virtuous wife. He did so . 
And he is now supposed to be the Pole star ( Dhruva ) , and she the attendant star. 
In the marriage ceremony, this star is invoked by the bridegrooni, and the bride is 
enjoined to follow the virtuous example of Arundhati. Another name for her is 
Akshmálá . Manu refers to her when he says ( ix. 23. ) that “ a woman acquires the 
qualities of the husband with whom she is duly united , as a iver, from its union 
with the sea , acquires its qualities , as in the case of Arundhatt, who though of the 
lowest origin , became highly honourable from her union with Vasishta . 


சீவகன் உற்பத்தி 


பாலரு 


எம்மில்லாளே , வருகவென , கோதை உவகை பரத்தலால் வள்ளலை மிக 
விரைந்தெய்த , வேலினான் நம்பியை விரகால் நீட்டினானென்க. 

உலகிற் பொருந்திய புகழெல்லாங் கூடிய அருந்ததிக்கற்பை அகற்றிய 
கற்பினாய் . ஆசு , குற்றம் . திருந்திய , நல்வினை திருந்திய , வருந்தல் , 
அல் ஈற்று வியங்கோள் . எம்மனை , எம்மில்லாளே . தேன் இதழை அலைத் 
து இழிதற்குக் காரணமான களிப்பு . உள்ளலைத்து , தன்னெஞ்சிலே 
தாங்கிற்று . இது மக அழியின் வாழேனென்றவள் உயிரையும் மேற்பொ 
ருள்களையுங் கொடுத்தலின் வள்ளலென்றார் . விரகு , தேவி சேர்த்தினதில 
கத்தை மாற்றினது . நஉவு . 

விரகினீட்டினான் , he carefully gave . The Commentator says that the husband took 
care to remove the spot put by the mother on the child s forehead , lest he should be 
discovered . 

329. சுரிமுகவலம்புரிதுவைத்ததூரியம் 

விரிமுகவிசும்புறவாய்விட்டார்த்தன 
எரிமுகநித்திலமேந்திச்சேந்தபோற் 

கரிமுகமுலையினார்காய்பொன் சிந்தினார் . 
இ - ள் . அப்பொழுது வலம்புரி , இசைத்தன , நால்வகை வாச்சியங்க 
ளும் ஆர்த்தன, நித்திலம் ஏந்துதலால் கோபித்தன போற் கரிந்த முகத்தை 
யுடைய முலையினார் எரிமுகத்தே காய்ந்தபொன்னைக் கொள்ளையூட்டினா 
ரென்க . கூஉக . 


There was great rejoicing in the 

honse that day , inusic 
resounded , and aims were 

liberally distributed . 


330 . 
Kattiankaran , hearing the 


street , which was overwhelin 


kandugan was manifesting 

joy at his assumption of the 
throne , sent him rich presents . 


அழுகுரல் மயங்கியவல்லலாவணத் ( து ) 
soond of rejoicing in the Royal எழுகிளை மகிழ்ந்தெமதரசுவேண்டினான் 
arti with grief, thought that கழிபெருங்காதலான்கந்து நாமனென் ( று ) 

உழிதருபெருநிதியுவப்பநல்கினான் . 
இ - ள் . அதுகேட்டுக் கட்டியங்காரன் , அரசரிருப்பிற்குத் தொடர்ந்த 
பீடிகைத் தெருவிலே இருந்தும் கந்துகன் எமது அரசாட்சியை விரும்பி 
னான் , ஆதலான் மிக்க காதலையுடையனென்று கொண்டு அவன் உவப்ப 
நிதியை நல்கினானென்க . 

அரசன் படுதலால் அழுகுரல் . எழுகிளை , எழுபிறப்புங் கிளையை விரும் 
பி ; வளர்கின்ற கிளையுமாம் . உழிதரு , ஓரிடத்து நில்லாது திரியும் . நநய . 

331. திருமகற்பெற்றெனச்செம்பொற்குன்றெனப் 
house,alms were thermany" பெருநில நிதிதலைதிறந்து பீடுடை 

இருநிலத்திரவலர்க்கார்த்தியின்னணஞ் 

செருநிலம்பயப்புறச்செல்வன்செல்லுமே . 
இ - ள் . செல்வன் திருமகனைப் பெறுதலாலே கட்டியங்காரன் நல் 
கினபின்பு, நிதியைப் பீடுடைய இரவலர்க்கு ஆர்த்தி , அம்மகன் போரிலே 


Because a son was born in the 
bestowed on the worthy , that 
blessings may be obtained for 

him . 


பாயசு 


நாமகளிலம்பம் . 


தன்பகையை வெல்லவேண்டி மேலும் இங்ஙனங் கொடைக்கடன் பூண்டு. 
ஒழுகுமென்க . 

| 
" அருளிலர் கொடாமை வல்லராகுக " என்றார் பிறரும் . ஆழியாற் குல 
னுணர்தலின் அதற்குரிய தொழிலே கருதினான் கந்துகனும் . பெற்றென 
வார்த்தி , எனவெனெச்சம் காரண காரியப் பொருட்டு : மருந்து தின்றெ 
னப் பிணி நீங்கிற்று என்றாற்போல . குன்றெனப் பெரிய . செருநிலம் 
பயப்புற , அரசன் போர் செய்த இந்நகர்தன்னிலே சீவகனும் போர்செய்து 
பிறந்த பயன் உறவேண்டி. 


கூநக . 


வேறு . 


When Jivagan was taken 
away , the mother , who stood 


bereft of life , and felt as if she 
was shipwrecked mariner on 

the wary ocean . 


332. நல்லுயிர்நீங்கலுநண்மாண்புடைய தோர் 

புல்லுயிர்தன்னொடுநின்றுழிப்புல்லுயிர்பின் 
tained the te, si - கல்லுயிர்காட்டுட்கரப்பக்கலங்கவிழ்த் ( து ) A 

அல்லலுற்றாளுற்றதாற்றவுரைப்பாம். 
இ - ள் . தேவி தனது நல்லுயிர் நீங்குதலாலே புல்லுயிருடனே நின்ற 
விடத்து , அதனைக் காட்டிலே விதி மறைத்தலாலே ஒருவன் மரக்கலங் 
கவிழ்தலால் அவன் உற்ற வருத்தத்தைத் தான் காட்டிடத்தே உற்று அவள் 
மேல் உற்றதனை முடிவுபோக உரைப்பாமெனத் தேவர் கூறினாரென்க. 

நல்லுயிர் , சச்சந்தன் . புல்லுயிர் , பிள்ளை . கரப்ப , செய்விப்பதன் 
தொழில் . கவிழ்த்தவல்லல் , இது காரண காரியம் கருவிக்கண் அடங் 
கும் ; உண்ட எச்சில் போல . உற்றது என்று இறந்தகாலத்தாற் கூறினார் , 
கதையை உட்கொண்டு . நங 2 . 

333. பொறியறுபாவையிற்பொம்மெனவிம்மி 
she weptliterly.The oldlady வெறியுறு கோதைவெறுநிலமெய்த 
| at the tieres titor or Licens, இறுமுறையெழுச்சியினெய்துவதெல்லாம் 

நெறிமையிற்கூற நினைவினகன்றாள். 


இ - ள் . கோதை விம்மிப் பாவைபோலே நிலனெய்துதலாலே , கூனி 
அந்தத்திலும் ஆதியிலும் எய்துங் காரியத்தை எல்லாம் நெறியாலே கூற , 
அவள் வருத்தத்தினின்று நீங்கினாளென்க. 

பொறி , ஏந்திரம் . . பொம்மென , கடுக . எய்துவதெல்லாம் என்றார் , 
" ஒருமை சுட்டிய பெயர்நிலைக்கிளவி பன்மைக்காகுமிடனுமாறுண்டே ” 
என்றதனால் . நெறிமை , பகுதிப்பொருள் விகுதி . கனவால் ஆக்கமும் 
உளதென்று கருதிய தேவி மனங்கொள்ளும்படி கூனி தன் தெய்வத்தன் 
மையான் மேல்வருவன கூறலின் அதனையுட்கொண்டு நினைவினகன்றா 
ளென்க . 


Im mn. 


6 conca 


larly what she wus to do in 
behalf of her illustrius bon . 
The sympathising ora lad : 

said . 


சிவகன் உற்பத்தி . 

ளால் எ 
334. பெருமகற்காக்கம்பிறழ்வின்றிக் கேட்டே 
Vijaya then uted the gla திருமகடானினிச் செய்வதையெல்லாம் 

ஒருமனத்தன்னாயுரையெனலோடுந் 

தெருமருதெய்வதஞ்செப்பியதன்றே . 

14 . 
இ - ள் . மகனுக்கு ஆக்கம் பிறழ்வின்றாகக் கேட்டுத் தேவி தான் இனி 
யான் செய்யுங் காரியங்களெல்லாம் அன்னாய் , உரையாய் என்னுதலோ 
டும் தெய்வம் துணிந்து செப்பிற்றென்க. 

அது மேற்கூறுகின்றார் . ஏகாரம் , ஈற்றசை . செய்வதை, வினைத் 
திரிசொல் . இருவர்க்கும் ஒருமனம் . ஓடு , உடனிகழ்ச்சி . தெருமரு 
தெய்வதம் , புதல்வன் , அன்னப்பார்ப்பைப் பிரித்த தீவினையை உறுகி 
ன்ற தன்மையைத் தானோக்கி அதற்கு அவனை வேறோரிடத்து நீக்கித் தேவி 
யைத் தனியே கொண்டுபோகின்றதற்கு வருந்துகின்ற தெய்வம் . 

செப் 
பியது , கணவனை இழந்தார்க்கு நோன்பு கடனாதலின் அதற்கு இயைவ 
தோர் கருமம் தேவிக்குக் கூறிற்று . நஈச . 


A Quem 
மோனல் 


place immediately , and go to 

the river Amarikai. "" 


335. மணியறைந்தன்னவரியறலைம்பாற் U 
- Let as leare this denighed பணிவருங்கற்பிற்படைமலர்க்கண்ணாய் 

துணியிருட்போர்வையிற்றுன்னுபு போகி 

யணிமணற் பேர்யாற்றமரிகை சேர்வாம் . 
இ - ள் . நீலமணியிலே அறலை அழுத்தியன்ன ஐம்பாலினையும் , உலகெ 
ல்லாம் நினது ஏவலிலே வருதற்குக் காரணமான கற்பினையும் உடைய 
படைபோலுங் கண்ணாய் , இருளாகிய போர்வையிலே மறைந்து போய் , 
அமரிகையென்னும் பேர்யாற்றில் அணிமணலிலே அயர்வுயிர்ப்பாம் , அத 
னைத் துணி என்றாளென்க. 

பகைநிலத்தை இருளிலே கழிவாமென்றாள் . நஙரு . 

ஐம்பால் , here refers to the five ways of putting up the hair . வரியறல் , ripple - marks 
of black sand , d , e, curly hair . The river is called Amarikai , probably from , amari , 
ambrosia , nectar .. 
making 

336. அமரிகைக்கோசனையைம்பது சென்றாற் 

குமரிக்கொடிமதிற்கோபுர மூதூர் 
which belongs to us; we need தமரியலோம்புந்தரணிதிலக 

சு 
நமாதுமற்றது நண்ணலமாகி 
337. வண்டார் குவளையவாவியும் பொய்கையுங் 

கண்டார்மனங்கவர்கரவுங்கஞலிய நவிளாமிய 
atorie live and perform beli) தண்டாரணியத்துத்தாபதப்பள்ளியொன் ( று ) முன் 

உண்டாங்கதனுளுறைகுவ மென்றாள் . 


G 


4 500 Yojanas from thence is 
A city called Tarenitilakam 

not go there .. 


n 


மே 


27 


< But let us retire to 

Dandakaraniam , where 
devotions, and let us live there . 


td 


ளாய்வு 


நாமகளிலம்பம் . 


இ - ள் . இவை இரண்டும் ஒரு தொடர் . அந்த அமரிகைக்கு ஐம்பது 
யோசனை போனால் தரணிதிலகமென்னு மூதுர் நமரது , அதனைச் சேரே 
மாய் , மற்று வாவியும் பொய்கையும் காவும் நெருங்கிய தெண்டகாரணியம் 
என்கின்ற வனத்தே ஒரு தாபதப்பள்ளி உண்டு , அதனிடத்தே அவர் 
உறைகின்றாற்போல உறைகுவம் என்றாளென்க . 

ஓசனை , வடசொற்சிதைவு . குமரி , மதில் . உலகிற்கெல்லாந் தமராம் 
இயல்பை நடத்தும் . தேவி நோற்றற்குத் தாபதப்பள்ளி வேண்டுதலானும் , 
அரசனை அமரில் நீத்து , புதல்வனைப் புறங்காட்டில் நீத்து , தமரிடத்துச் 
சேறலாகாமையானும் கூனி நண்ணலேமாகியென்றாள் . வாவி , ஆற்றி 
லோடை . பொய்கை , மானிடர் அரக்கர்தம் நீர்நிலை . ஆங்கு , உவம 


உருபு . நநஎ . 


337. வண்டார்குவளையவாவி , குவளைய is குறிப்புப் பெயரெச்சம் , meaning a tank of Kualai 
flowers ( water lilies . ) The city is called Turanitilakani, i , e, the beauty spot of the 
world an oasis . தாபதப்பள்ளி , residence of devotees .. 


Vijaya approving of this 
excellent advice , left the 
place, as if she were a Hash of 
lightning darting through 

darkness .. 


338. பொருளுடைவாய்மொழிபோற்றினள் கூற 

மரூளுடைமாதர்மதித்தனளாகி 
அருளுடைமாதவரத்திசைமுன்னி 

முலை 
இருளிடைமின்னினிலங்கிழைசென்றாள். 
இ - ள் . 

பொருளுடை முதல் , தடங்கொடாமரை என்பது ஈறாக ஐந் 
தும் ஒரு தொடர் . புதல்வற்பயந்த புனிறு தீராது இராத்திரியிற் சேறல் 
அரிதென்று கருதி , தெய்வம் தன் தெய்வத்தன்மையாற் கொண்டுபோகி 
ன்ற விரைவுதோன்ற மின்னினென்றார் . மருளுடைமாதர், மயக்கந்தீ 
ர்ந்த மாதர் . இது கேளிரைக் கண்டால் மிகுந்த துன்பமாதலில் தமரிடைச் 
சேறலாகாதென்று நோற்பலென்று யான் கருதியதனையே கூறினாளென் 
னாது அவளே கூறினாளாகக் கொண்டமை தோன்ற மதித்தனளாய் என் 
றார் . நஙவு. 


339. உருவமாமதிவாண்முகத்தோடியம் 


The brilliant ornaments the 
wore in her ears , served to 


journey . 


இருவிலும் மெறிமாமகரக்குழைத் 
lighten bor path in her long திருவிலும்மிவைதேமொழிமாதரைப் 

பொருவினீள்சுரம் போக்குவபோன்றவே . 
எய்ன் , 
இ - ள் . முன்பு நிறைமதிபோலும் முகத்திலொளி, இப்பொழுது 
வருத்தத்தாற் கெட்ட கரிய ஒளி : இருங்கண்யானை போல் பொருவில் , 
வெம்மையால் ஒப்பில்லாத . அதர் போக்குவ என்பதும் ஒருபாடம் .. 
விளக்கு , ஆகுபெயர் . நஙக . 


சீவகன் உற்பத்தி . 


பாய்க 


64 


பி 


The tingling and rusting of her 
jewels and clothing were as if 
wrapped herself from head to 

with a spider s web .. 


வேறு . 
340. சிலம்பிரங்கிப்போற்றிசைப்பத் 

திருவிற்கைபோய்மெய்காப்ப 

இலங்குபொற்கிண்கிணியுங் 
they expresed their grict. She கலையுமேங்கவெறிவேற்கன் 
foot, as a toral Inaunch coverest மலங்கமணிமலர்ந்த 

பவளக்கொம்பு முழுமெய்யுஞ் 
Asa சிலம்பிவலந்தது போற் கடி 

போர்வை போர்த்துச்செல்லலுற்றாள் . 
இ - ள் . வில்லென்னும் பெயர்பற்றி விற்படை பக்கத்தே காப்ப என் 
றார் . கண்மலங்க , தனியே போதற்கு அஞ்சி , சுழல : வலம்புரி சலஞ் 
சலம் வளை இயது ஒத்தவளாதலின் . மணியைப் பூத்ததோர் பவளக்கொ 
ம்பைச் சிலம்பி சூழ்ந்தது போல் மெய்முழுதும் போர்வையாலே மறைத் 


து . நசய் . 


341. பஞ்சியடானிச்சநெருஞ்சியின்றபழமாலென் ( று 
She walked on the russedஅஞ்சுமலரடிகளாங்கண்டன்னவருங்காட்டுட் 
delicate feet were histered . குஞ்சித்தசைந்தசைந்து குருதிகான்று வெய்துயிரா 

வஞ்சியிடை நுடங்கமயில்கைவீசி நடந்ததே . 
இ - ள் . பஞ்சி அடரையும் அனிச்சத்தையும் நெருஞ்சிப்பழமென்று 
கருதிக் குஞ்சித்து அசைந்தசைந்து குருதி கான்று அஞ்சுமலரடி என்க . 
கைவீசி என்று வருந்தாமை கூறினார் . ஈன்ற என்றார் , பழத்தின் செருக் 
கால் , அரம் , வாளாம் , குஞ்சித்து , குருதி , வெய்துயிரா, மயில் நடந்ததே ,. 
நடந்த தன்மையே . ஏகாரம் , தேற்றம் . நசக . 

பஞ்சியடானிச்சம். i.e. , the soles of Vijaya s feet were more delicate than even the 
flower of the sensitive plant which is softer than cotton . 


. 


வேறு . 


road came to an island, 

surrounded by a river . 


842. தடங்கொடாமரைத்தாதுறைதேவியுங் 
writing anoiga Sena குடங்கைபோலுண்கட்கூனியுங்கூர்பாற் படுய 

கடங்களும்மலையுங்கடந்தார்புனல் 

இடங்கொள்யாற்றகமெய்தினரென்பவே . 
இ - ள் . கூனி மொழிகளை விரும்பினளாய்க் கூற , அதனை மாதர் மதி 
த்தனளாய் மாதவர் இருக்கின்ற அத்திசையைக் கருதிப் போர்வை போர்த் 
து அருங்காட்டிலே இடை நுடங்கக் கையை வீசி நடைக்கு வருந்தாத 
ஓர் மயிலின் நடந்ததன்மையே மலரடிகளாலே செல்லலுற்றாள் ; அப்பொ 
ழுது இருவிலும் திருவிலும் மாதரை இரவிடை வழிபோக்கும் விளக்குப் 
போன்றன , அவ்விளக்கிலே கூனி ஒழிய வேறொருவர் இன்மையிற் கண் 


உய 


நாமகளிலம்பம் . 


கூசஉ . 


Sen 


அலமருதலாற் சிலம்பிசைப்பத் திருவிற் காப்பக் கிண்கிணியுங்கலையும் 
எங்க , கடங்களும் மலையுங் கடந்து அந்த இலங்கிழை மின் போலச் சென் 
முள் , இங்ஙனஞ் சென்ற தாதுறை தேவியும் அவளுக்கேற்பச்சென்ற கூ 
னியும் பின்னர் ஆற்றிடைக் குறையைச் சேர்ந்தாரென்க . 
புனலிடங்கொண்ட , நீரறாத , என்ப , அசை . 
343. எல்லை யெய்தியவாயிரச்செங்கதிர் 

மல்லன்மாக்கடற்றோன்றலும் வைகிருள் 
naeril is disperset when good தொல்லைநல்வினைமுற்படத்தோன்றிய 

அல்லல்வெவ்வினை போலவகன்றதே . 
இ - ள் . எய்தின அளவிலே ஒருவர்க்கு நல்வினை வந்து தோன்ற அத 
ற்கு முன்னே தோன்றி நின்ற தீவினை அகலுமாறு போல , உலகம் பகற்பொ 
ழுதைப் பெறவேண்டிக் கதிர் கடலில் தோன்றின அளவிலே இருள் அக் 
ன் தென்க . 
1 மல்லல் , மணி முதலியவளன் . 


It then dawned , and the 
darkness was dispersed , even 


cones in . 


கூசங . 


She went , and as 
lightening in a cloud , laid 


clothes , and slept.. 


கூசச . 


344. நுணங்கு நுண்கொடிமின்னோர்மழைமிசை 

மணங்கொள்வார்பொழில்வந்தகிடந்ததொத் ( து ) 
F down in a grove with her அணங்கு நுண்டுகின்மேலசைந்தாளரோ 

நிணங்கொள்வைநுதிவேனெடுங்கண்ணினாள் . 
உள் . கண்ணிகள் அவ்வாற்றிடைக்குறையிற் பொழிலிலே வந்து 
மஞ்சிலே ஒரு மின் கிடந்த தன்மையை ஒத்துத் துகிலின் மேலே கிடந்தா 
ளென்க . 

மிகவும் நுண்ணிய ஒழுங்குபட்ட மின் . அணங்கும் , இழை தெரியாது 
வருந்தும் . 

345. வைகிற்றெம்மனைவாழ்திய போழ்தெனக் 
When it was timethe oil indy கையினானடிதைவரக்கண்மலர்ந் ( து ) 

ஐயவோவென்றெழுந்தனளாய்மதி 

மொய்கொள்பூமிமுளைப்பது போலவே . 
-ள் . அப்பொழுது கூனி , எம்மன்னாய் , வாழ்வாயாக , பொழுது 
வைகிற்றென்று அடியைத் தடவ , கண்ணை விழித்து ஐயவோ என்று மதி 
பூமியிலே முளைத்தது போல எழுந்தாளென்க. 

தெய்வம் கூனி வடிவாய் நிற்றலின் தொழிற்கேற்ப அடிதை வந்தது . 
ஈண்டு அரசனைக் கனவிற்கண்டது நனவாகாமையின் ஐயவென்றாள் . ஓ , 
இரக்கக்குறிப்பு . ஆய்மதி , ஒளியற்றமதி . அதுவும் உதையத்தே தோன் 
றும் . மொய்கொள் , அணுச்செறிந்த முகமெடுத்தற்கு உவமை . அன்னை 


woke Vijaya ; she opened her 
eyes and cried , " alas ! " 


pal 


சீவகன் உற்பத்தி . 

M2 க 
ஈண்டு முறைப்பெயரன்மையின் “ அன்னை என்னை " என்னும் பொருளி 
யற் சூத்திரத்தாற் கொள்க . நசரு . 

She cried , ஐயோ , alas ! for she had been dreaming of her husband , and on awaking 
found he was not thee. 


seeing the agonies of the 


with her. 


346. தூவியஞ்சிறையன்ன முந்தோகையும் 
The wild animals in the place , மேவிமென்புனமானினமாதியா 
beautiful vijaya, ampathised நாவிநாறெழின் மேனியைக்கண்டுகண் ( டு ) 

- ஆவித்தாற்றகில்லாதழுதிட்டவே. 

Cuisiana 
இ - ள் . அதனைக் கண்டு மானின முதலாக அன்னமுந் தோகையும் 
மேவி , எழின்மேனியைக் கண்டு கொட்டாவிக்கொண்டு ஆற்றாது அழு 
திட்டனவே , தமக்கு இவை இயல்பாகக் காலையிற் செய்தன அல்ல என்க . 
ஏகாரம் , தேற்றம் . நசுசு . 
நாவிகாறெழின்மேனி , her body which enitted perfume . 

பப்பர் 
347. கொம்மை வெம்முலைப் போதிற் கொடியனாள் 

உம்மைநின்ற தோரூழ்வினையுண்மையால் 
இம்மையிவ்விடருற்றனளெய்தினாள் 

செம்மைமாதவர் செய்தவப்பள்ளியே . 
இ - ள் . அவை வருந்தினபின் , பால் சுரத்தற்கு வெவ்விதாக முலையி 
னையுடைய திருவனாள் முற்பிறப்பிற் செய்த தீவினையுள்ளதாதலால் இப் 
பிறப்பில் இவ்வருத்தமுற்றாள் , அது நீங்குதலாலே மாதவர் தவஞ்செய் 
கின்ற பள்ளியைச் சேர்ந்தாளென்க . 

கொம்மை , பெருமை . செம்மை , செவ்வை . 
உம்மை former birth . a good example of the demonstrative உ . Nannul . S. 66 . 


She who was suffering the 
consequences of the actions of 

her previous birth , now at 
length reached the residence 

of the virtuous 


கூசஎ . 


வேறு . 


The matrons of the devotees 

received her kindly , and 
trented her with affection ; and 
she was induced from day to 
day gradually to denucle 

herself of her jewels . 


348. வாளுறைநெடுங்கணாளை மாதவ மகளிரெல்லாந் 

தாளுறப்புல்லுவார் போற்றொக்கெதிர்கொண்டு புக்குத் 
தாளுறு வருத்தமோம்பித்தவநெறிப்படுக்கலுற்று 
நாளுறத்திங்களூரநல்லணிநீக்குகின்றார் . 


இ - ள் . நல்ல நாள் வந்து பொருந்த நாடோறுந் திங்களொரு கலை ஏறா 
நிற்க , மகளிரெல்லாம் தொக்கு , கண்ணாளைப் புல்லுவாரைப்போல் எதிர் 
கொண்டு புக்கு , ஓம்பி , அவள் கருத்தறிந்து படுக்கலுற்று , உற , ஊர, நீக்கு 
கின்றாரென்க . 
வாளின் தன்மை முன்தங்கிய கண்ணாளை மாதவஞ் செய்வார்க்குப் புல்ல 
லாகாமையிற் புல்லு வார்போலென்றார் . வருத்தந் தேவிக்கு இன்றென் 


16 


22 


காமகளிலம்பம் . 


நோன்பு . 


Nalad 


or the various Jewels that adorned 

her person , she at first began 
to get rid of her bead ornaments . 


பது உணராது இக்காட்டில் வருவார்க்கு வருத்தமுளதென்று தாம் கருதி 
ஓம்பினார் . மேல் தவத்திற்சேற்றகு நெறியாகிய நோன்பை உண்டாக்க 
லுற்று . கணவனை இழந்ததற்கும் புதல்வன் வாழ்தற்கும் பொருந்திய 

தேவி நீக்குகின்றவற்றை அவர் மேலேற்றினா , ஏவினாரைக் 
கருத்தாவாக : அரசரெடுத்த தேவகுலம்போல . நசவு . 

349. திருந்து தகரச்செந்நெருப்பிற் 

றேன்றோய்த்தமிர்தங்கொளவுயிர்க்குங் 
கருங்காளகிலினறும்புகையிற் 

கழுமிக்கோதைகண்படுக்குந் 
திருந்துநானக்குழல் புலம்பத் 

தேனும்வண்டுமிசைபுலம்ப 
அரும்பொன்மாலையலங்கலோ 

டாரம் புலம்பவகற்றினாள் . 
இ - ள் . கோதை புலம்ப , தேனினமும் வண்டினமும் துதைந்தூதாமை 
இசைக்குப் புலம்ப , பொன்னரிமாலையும் நெற்றி மாலையும் தலைக்கோல 
மாகிய முத்தும் புலம்ப , இவற்றைக் குழலினின்று அகற்றினாளென்க. 

தகரவிறகாலாக்கின நெருப்பிலே தேன் தோய்த்திட்ட அகிலினது 
இனிமை கொள்ள நாறும் புகையிலே மயங்கிக் கண்படுக்குங் கோதை . 


நசக . 


She then removed the 


and cast of the jewels 

and breast . 


350. திங்களுகிரிற்சொலிப்பது போற்றிலகம் விரலிற்றானீக்கிப் 
spot from ber forehend, பைம்பொன்மகரகுண்டலமும்பாவை கழுத்தினணிகலமும் 
that adorned der neet வெங்கண்வேந்தற்கமிர்தாகி வேற்கட்பாலை பகையாய 

அங்கண் முலையினணி முத்து மரும்பொற்பூணு மகற்றினாள் . 
இ - ள் . பாவைதான் திலதத்தை விரலாலே நீக்கிக் குழையுங் குண்ட 
லத்தையுங் கழுத்தின் அணிகலங்களையும் முலையின் அணிந்த முத்தையும் 
பூணையும் நீக்கினாளென்க . 

சொலிப்பது , இடப்பது , சிதைப்பதும் , பாடம் . இன்பத்தால் அவ 
னைக் கெடுத்தலில் தனக்குப் பகையாய முலை . நரும் . 


She broke her bangles, and got 
rid of her bracelets and rings . 


351. பஞ்சியனைய வேய்மென்றோட் 

பகுவாய் மகரங்கான்றிட்ட 
துஞ்சாக்கதிர்கடோண் முத்தந் 

தொழுதேனும்மையெனத்துறந்து 
பெடி வஞ்சிவருத்து நுசுப்பினாள் 

வளைக்கையுடைத்து மணிக்காந்தள் 
அஞ்சச்சிவந்தமெல்விரல்சூ 
முரும்பொனாழியகற்றினாள் . 


உங 


சீவகன் உற்பத்தி . 
இ - ள் . நுசுப்பினாள் நும்மைத் தொழுதேனென்று தோளின் முத்தத் 
தைத் துறந்து வளையை உடைத்துப் பின் விரலைச் சூழ்ந்த ஆழியை அகற் 
றினாளென்க . 

அங்காந்த வாயினையுடைய மகரங்கான்ற மாறாத கதிரையுடைய பல 
வடம் சேர்ந்த முத்தம் . அரசன் நீங்காமல் முயங்குதற்குக் காரணமாய்த் 
தன்னைக் கெடுத்தலில் தொழுதேனென்றாள் . வளை கழற்றுதல் அரிதாதலிற் 
கையால் உடைத்தென்றார் . மணி , அழகு . ஙருக . 


கம் 
தன் 


வியின் 


bid farewell to her 
waist band and other 
ornaments that ber joy 

and deligh 


352. பூப்பெய்செம்பொற்கோடிகமும் 

பொன்னாராலவட்டமும் - 
ஆக்குமணிசெய்தேர்த்தட்டு 

மரவின்பையுமடுமல்குல் 
வீக்கிழின்னுங்கலையெல்லாம் 

வேந்தன் போகியரம்பையரை 
நோக்கிநும்மை நோக்கானீர் 

நோவாதொழிமினெனத்துறந்தாள் . 
இ - ள் . தேவி , வேந்தன் போய் அரம்பையரை நுகர்தலாலே நும்மை 
நோக்கான் ,, ஆதலால் நீர் என்னை வெறாதே நீங்கு வீராக என்று சொல்லி , 
பூந்தட்டையும் ஆலவட்டத்தையும் தேர்த்தட்டையும் பையையும் அடு 
கின்ற அல்குலிலே வீக்கி இன்பத்தை யுரக்குங் கலைகளெல்லாவற்றையும் 
துறந்தாளென்க. 

மணியாலே செய்தமைக்குந் தேருமாம் . நோக்கியென்றார் , மெய்யுறு 
புணர்ச்சி இன்றி நோக்கால் நுகர்தலின் . நும்மை நோக்கான் , நும்ம . 
லுள்ள பயனை நோக்கான் . இது இரண்டன் மருங்கினோக்கல் நோக்கமா 
தலின் எதுவாயிற்று . ஙரு 2 . 


353. பிடிக்கைபோலுந்திசன் குறல்கி நாடக 


as a tree bereft of its flowers, 
she put on the ascetic garment, 
in order that her self- denial 

may benefit her son . 


னணியு நீக்கிப்பிணையன்னாள் 
Thusdeouded ofheramaments , அடிக்கிண்கிணியுமஞ்சிலம்பும் 

விரன் மோதிரத்தோடகற்றியபின் 
கொடிப்பூத்துதிர்ந்ததோற்றம் போற் 

கொள்ளத் தோன்றியணங்கலற 
உடுத்தாள்கற்றோய் நுண்கலிங்க 

முரவோன் சிறுவனுயர்கெனவே . 
இ - ள் . பிணையனாள் , குறங்கிற்செறிந்த அணியையும் நீக்கிக் கிண் 
கிணியையும் சிலம்பையும் காலாழியுடன் அகற்றிய பின்பு , பூத்து திர்ந்த 
தோற்றம் போல் தோன்றி , கூனி வருந்த, சிறுவன் உயர்கவென்று காவிக் 
கற்றோய்ந்த கலிங்கத்தை உடுத்தாளென்க . 


arouring 


உச 


நாமகளிலம்பம் . 


கொடிப்பூத்துதிர்ந்த , ஒற்றுமையாற் சினைவினை முதன்மேலேற்றி 
னார் . அலற , வருந்த , கல் , நற்செங்கல் . உரவோன் , அறிவுடையோன் . 
உயர்கவென்றார் , நோன் பின்பயன் அதுவாகலின் . உரவோன் சிறுவ 
னென்றாள் , பகையை வெல்லப் பிறந்தமை கருதி . நருக . 


She who lived in luxury , and 


354. பாலுடையமிர்தம்பைம்பொற்கலத்திடைபாவையன்ன 
was attendeduponey amaintens) நூலடுநுசுப்பினல்லாரேந்தவுநேர்ந்து நோக்காச் 
Dow lived,like aforest goddess, சேலடுகண்ணிகாந்தட்டிருமணித்துடுப்பு முன்கை 

வாலடகருளிச்செய்யவனத்துறை தெய்வமானாள் . 


upon vegetables that her own 

delicate hands procurad . 


இ - ள் , உடுத்த பின் , நுசுப்பினையுடைய பாவையன்ன நல்லார் நேர்ந்து 
கலத்தே அமிர்தத்தை ஏந்தவும் நோக்காத கண்ணி , காந்தள் துடுப்புப்போ 
லுந் தன்கைதானே அடகை அருள அதனை நுகர்ந்து இல்லுறை தெய்வம் 
ன்றி வனத்தே உறைவதோர் செய்ய தெய்வமானாளென்க . 

அமிர்தம் , அடிசில் . நேர்ந்தேந்தவும் , இவள் உணவொழிந்தா 
கொன்று வலிய எடுக்கவும் . உணவொழிந்த நுகர்ச்சியே நிகழ்ந்தமையின் 
நோக்காதவென்றார் .. முன்பு திருமணியையுடையகை. அருளி , அருள . 
செய்ய , சிவந்த . ஙருசு . 


355. மெல்விரன்மெலியக் கொய்தகுளநெல்லும்விளைந்தவாம்பல் 
When she saw the wild அல்லியு முணங்குமுன்றிலணில் விளித்திரியவாமான் 
yielding abundant milk , புல்லிய குழவித்திங்கட்பொழி கதிர்க்குப்பை போலும் 

நல்லெழிற்கவரியூட்ட நம்பியை நினைக்கு மன்றே . 


she thought of her son , 


-ள் . நெல்லும் அல்லியும் உணங்கும் முன்றிலிலே அணில் இரியும் 
படி ஆமான் குழவியைப் புல்லியகவரிமா வர அதற்கு முலையை ஊட்டத் 
தேவி நம்பி பிறர் முலையை உண்டு வளர்கின்றபடியை நினைக்குமென்க. 

மெலிய என்றார் , தவமகளிர் கொய்தலின் . விளித்து இரிய . கதிர்த் 
திங்கட்குப்பை போலும் . எழிலென்றார் , சாயலால் . " குஞ்சரம் பெறு 
மேகுழவிப்பெயர்க்கொடை " என்றதனுட் கொடை என்றதனான் ஆமான் 
குழவியுங் கொண்டவாறுணர்க . நருடு . 


The old lady having commit 
led Vijaya to the care of 


356. பெண்மை நாண்வனப்புச்சாயல் பெருமட மாது பேசின் 

எண்மையினொருங்கு கூடியுருவு கொண்டனையநங்கை 
those residing in the forest , நண்ணிய நுங்கட்கெல்லாமடைக்கலமென்று நாடுங் 

கண்ணிய குலனுந்தெய்வங்கரந்துரைத்தெழுந்ததன்றே . 


set out on her journey , 
disguising her naine and 

place .. 


இ - ள் . அவ்வளவிலே தெய்வம் , நங்கை நுங்கட்கடைக்கலம் , இவ 
ளைக் காத்தல் வேண்டும் என்று கூறிப் பின்பு , நாட்டையுங் குலத்தையும் 
வேறு பெயர்படக் கூறிப் போதற்கு ஒருப்பட்டதென்க . 


சீவகன் உற்பத்தி 


உரு 


பெண்மை, மடம் : கொளுத்தக் கொண்டு கொண்டது விடாமை . 
மாது , காதல் : உரிச்சொல் ஈறு திரிந்தது . இவட்குள்ள அமைதித் தன்மை 
முதலியவற்றைக் கூற நினைத்தேமாயின் அவை தமக்கு விளக்கங் காரண 
மாகச் சேரக் கூடி ஒரு வடிவு கொண்டாற்போலும் நங்கை . எல்லாது 
ண்ணிய நுங்கட்கு , நற்குணமெல்லாம் பொருந்திய --மக்கு . நருசு . 


வேறு . 


Vijaya desires the old lady to 


the child is doing , and to 

return again , 


சிறுவ 


357. உறுதிசூழ்ந்திவணோடலினாயிடை 
goto the city, and rose hor மறுவில்வெண்குடைமன்னவன்காதலஞ் 

வவன்றன்மையைச் சேர்ந்தறிந்திவ்வழிக் 

குறுகவம்மெனக்கூனியைப் போக்கினாள் . 
இ - ள் . அங்கனம் போதற்கு ஒருப்பட்ட தெய்வத்தின் நெஞ்சம் 
இவ்விடத்து இவட்கு ஆம் உறுதிகளைச் சூழ்ந்து தான் உறைகின்ற இடத் 
தே சேரலால் , அதற்கேற்பத் தெய்வம் தன் தெய்வத்தன்மையால் தேவிக் 
கும் அக்கருத்தே பிறப்பிக்க , தேவியும் ஆயிடைச்சேர்ந்து சிறுவன் தெய 
தியை அறிந்து இவ்விடத்தே அணித்தாக வம் என்று அத்தெய்வத்தைப் 
போகவிட்டாளென்க . 

ஆயிடை , இராசமாபுரத்திடை . சேடியை வம் என்று உயர்த்துக் கூ 
றினாள் , தான் நிற்கின்ற தவ நிலைக்கேற்ப . நரு எ . 
வம் contraction of வாரும் . See , Nannul, s . 155 , on poetical and anomalous changes . 
358. நெஞ்சினொத்தினியாளை யென்னீர்மையால் 

வஞ்சித்தேனெனவஞ்சியங்கொம்பனாள் 
பஞ்சிமெல்லடிபல்கலனார்ப்பச்சென் ( று ) 

இஞ்சிமாணகர்த்தன்னிடமெய்தினாள் . 
இ - ள் . அப்பொழுது கொம்பனாள் , இனியாளை எனது தெய்வத்தன் 
மையாலே வஞ்சித்தேனென்று வருந்தி , கலனார்ப்பச் சென்று இராசமா 
புரத்திற் புறங்காட்டைச் சேர்ந்தாளென்க . 

யான் கருதியதே தானுங்கருதி . வஞ்சித்தல் , அறிந்து வருகின்றே 
னென்றது . நருவு . 

இஞ்சிமாணகர் , the great fortified city , i .. e . Rajahmapuram . 
359. தானுந்தன்னுணர்விற்றளர்ந்தாற்றவும் 

மானினோக்கிவரும்வழி நோக்கிநின் ( று ) 
ஆனியம்பலவாசையிற் செல்லுமே 

தேனியம்புமோர்தேம்பொழிற்பள்ளியே , 
இ - ள் . மானோக்கிதானும் தெய்வமென்றறியாத பெண்ணுணர்வாலே 
மிகவும் தளர்ந்து , பள்ளியிடத்தே அவள் வரும் வழியை நோக்கிநின்று 


The old lady departs, 
regretting that she was 
leaving Vijaya behind , but 
with no intention of 

returning . 


Vijaya for many days 
longingly looked for, and 

expected her retar , 


உசு 


நாமகளிலம்பம் . 


We nre now going to say 

of Kandugan , having 
assunged her grief by 
obtaining the child , lived 

rejoicing with it . 


பல இரவும் பகலும் இன்று வரும் இன்று வருமென்னும் ஆசையிலே நட் 
வாநிற்குமென்க. 
மானின் , இன் , சாரியை . நருக . 

ஆனியம் , a day of 24 hours . 
360. மட்டவிழ்கோதைவாளளவுண்கண்மயிலன்னாள் 
Bow Surandai , the wi கட்டழ் லெவ்வங்கைமிகநீக்கிக்களிகூர 

விட்டகல்வாற்றாவேட்கையினோடும் பொழுதிப்பாற் 

பட்டதையெல்லாம்பல்லவர் கேட்கப்பகர்குற்றேன் . 
இ - ள் . சுனந்தை பிள்ளையை இழந்த துன்பத்தைச் சிறிதும் நில்லாதபடி 
போக்கி , களிப்பு மிகுதலாலே ஒழிந்தோர்க்கும் பிள்ளையை விட்டு நீங்க 
மாட்டாத வேட்கை நடக்கின்ற இராப்பொழுதிற்குப்பின்பு , பிள்ளை 
உற்ற காரியங்களை எல்லாம் பலருங் கேட்கும்படி கூறுவேனாகத் துடங்கி 
னேன் என்றாரென்க. 

என்றது தம்மாற் சரிதங்கூறுதல் அரிதாகலின் . இனி வேட்கையாற் 
க்கேக்கழியும் பொழுதென்று மாம் . அழல்போலெவ்வம் . அகல்வு, அக 
ற்சி . இன் , சாரியை. பகர்கு , தன்மைச்சொல் . ஙசுய . 


எவ்வம் , sorrow , affliction , 


devotee s, named the child 

Jivagan . 


361. கூற்றமஞ்சுங்கொன்னுனையெஃகினிளையானும் 
The faster parents, toischer மாற்றமஞ்சுமன்னியகற்பின்மடவாளும் 

போற்றித்தந்த புண்ணியர்கூடிப்புகழோனைச் 

சீற்றத்துப்பிற்சீவகனென்றே பெயரிட்டார் . 
இ ள் 

இ - ள் . இளையானும் மடவாளும் விரும்பிக் கொண்டுவந்த பார்ப்பார் 
சான்றோர் , உள்ளிட்டோருங்கூடி , சீற்றத் துப்பிற் புகழோனைச் சீவக 
னென்றே பெயரிட்டாரென்க . 

கொன்னுனை , வினைத்தொகை . சொல்லப்புகிற் சொல்லும் அஞ்சுங் 
கற்பு . சீவகன் , சீவித்தலையுடையனென்று தெய்வம் வாழ்த்தினமையின் 
அப்பெயரே ஆயிற்று . நசுக . 

புண்ணியர் , here , are the devotees of Arugan , whose name is புண்ணியன். சீற்றத்துப்பு , 
fierce valour. Jivagan , this was the name uttered by the old lady when Kandugan 
took up the child , and which he considered a divine utterance . 

362. மேகம்மீன்றமின்னனையாடன் மிளிர்பைம்பூண் . 

ஆகம்மீன்றவம் முலையின்பாலமிர்தேந்தப் 
grow up a krishnadia, who போகம்மீன்ற புண்ணியனெய்தகணையே போன் 

மாகம்மீன்றமாமதியன்னான்வளர்கின்றான் . 
இ - ள் . மதியன்னான் , மின்னனையாளது ஆகமீன்ற முலையின் இனிய 
பாலமுதத்தை ஏந்த , புண்ணியன் எய்த கணை நந்தகோன் மகனாய் வளரு 
மாறுபோல , சந்துகன் மசனாய் வளர்கின்றானென்க . . 


The child was nursed by 
the milk of Sunandai, and 


was once the arrow of the 

pleasure - giving Siva . 


உஎ 


சீவகன் உற்பத்தி 
முலை , எழுவாய் . போகம்மீன்ற , தான் சத்தியுஞ் சிவனுமாய் உலகத் 
திற்கெல்லாம் போகத்தையுண்டாக்கின . புண்ணியனென்றார் , திரிபுர 
த்தை அழித்தும் , நஞ்சுண்டும் பல்லுயிர்களையும் காத்தலின் . எய்தகணை , 
திருமால் . கணைவளருமாறுபோல வளருமெனவே , அவன் ஆயப்பாடியி 
லே நந்தகோன் மனையிலே மறைய வளர்ந்தது உவமையாம் . மா , ஈண் 
டழகு . மதி , பிறை . ஙசு உ . 


Krishna was born of Vásudeva and Devaki, who were Kshatriyas , and brought 
up by Nanda and Yasoda, who were shepherds. When Siva went to burn Tripura , 
he used Vishnu as his arrow . 


He had five maidens to 
attend upon him , and a 
• variety of toys to amuse 

him . 


363. அம்பொற்கொம்பினாயிழையைவர்நலனோம்பப் 

பைம்பொற் பூமிபல்கதிர்முத்தார் சகடமுஞ் 
செம்பொற்றேரும் வேழமுமூர்ந்து நிதிசிந்தி 
நம்பன்செல்லுநாளினுநாளுநலமிக்கே. 


இ - ள் . நம்பன் , ஐவர் எல்லா நலத்தையும் பேணாநிற்க, அவ்விடத்தே 
சகடத்தையும் தேரையும் வேழத்தையும் தன் கையாற் செலுத்தி , சிந்தி நா 
டோறு நாடோறும் நலமிக்குச் செல்லுமென்க . 

ஐவர் : ஆட்டுவாள் , ஊட்வொள் , ஒலுறுத்துவாள் , நொடி பயிற்றுவாள் . 
கைத்தாய் . நிதி சிந்தி , குழவிப்பருவத்துங் கொடையியல்பு . நாளின் , 
இன் , சாரியை . 


நாங . 


364. பல்பூம்பொய்கைத்தாமரை போன்றும்பனிவானத் ( து ) 
piragen grew up like எல்லார்கண்ணு மின் புறவூரும்மதி போன்றுங் 
and with the courage கொல்லுஞ்சிங்கக்குட்டியும் போன்றிவ்வுலகேத்தச் 

செல்லுமன்னோசீவகன்றெய்வப்பகைவென்றே. 


of a lion . 


இ - ள் . சீவகன் பகையை மிகவும் வென்று உலகேத்தும்படி தாமரை 
முதலியனபோன்று செல்லுமென்க. 

ஒழிந்தோரிற் சிறந்தமையில் தாமரை உவமம் , வானிடத்துத் தேவர் 
முதலாயினாரிடத்தும் இன்பமுறப் பார்க்கின்ற மதியாவது அறிவு. அது 
தானொரு வடிவுகொண்டாற்போன்றும் . " குட்டியும் பறழுங் கூற்றவண் 
வரையார் " என்ற தனுட் கூற்றென்றதனாற் புலி முதலியவற்றிற்குக் கூறிய 

ளைமைப்பெயர் சிங்கத்திற்குங் கொண்டார். வாலசிகிற்சையிற் கூறுகி 
ன்ற தெய்வப்பகை. ஓ , அசை . 

The Commentator says that Jivagan grew up as knowledge embodied , or incarn 
ated . தேவப்பகை , தோஷம் , evils , physical and moral , coming from the gods . 


கூசுச . 


T22 


நாமகளிலம்பம் . 


Munificent were the charities 
made on account of the child . 


like the Kalpaka tree , and his 

wife like the Kamaralli that 
creeps round the halpuka tree. 


All religious rites and 
cerer nies having been duly 
performed in behalf of the 

child , he grew up like 
Swayambhu Manu, the son 

of Brahma . 


365. மணியுமுத்தும்மாசறு பொன்னும்பவளமும் 

அணியும் பெய்யுமாரியினேற்பார்க்கவைநல்கிக் 
Kandigan in tids respect was கணிதம்மில்லாக்கற்பகங்கந்துக்கடனொத்தான் 

இணைவேலுண்கணந்தையுமின்பக்கொடியொத்தாள். 
இ - ள் . தாக்கு வேண்டும் பொருள்களை வேண்டாமல் ஏற்பார்க்கு 
அப்பொருள்களைப் பெய்கின்ற மாரிபோலே நல்கி , ஓரளவிற் படாத கந் 
துகன் , பின்பு வேண்டி ஏற்பார்க்கு நல்கிக் கற்பகமொத்தான் , சுனந்தை 
யும் அதன்மேற் படர்ந்த காமவல்லியை ஒத்தாளென்க . 

கார் வேண்டாமைக் கொடுத்தலுங் கற்பகம் வேண்டக் கொடுத்தலும் 
இயல்பு . நல்கியில்லாவென்க : நந்தை , தலைக்குறைத்தல் . இது சவுளத்தி 
ற்கு முன்புள்ள கன்மங்களிலும் நாடோறு நடத்தும் கருமங்களிலும் தொ 
டைக்கடன் அமர்ந்தமை கூறினார் . நசுரு .. 

Take நல்கி after மாரியின் , கற்பகம் 2nd case , governed by ஒத்தான் . 
366. சாதிப்பைம்பொன்றன்னொளிவௌவித்தகைகுன் 

நீதிச்செல்வம் மேன்மேனீந்திநிறைவெய்திப் [ m 
போதிச்செல்வம் பூண்டவரேத்தும் பொலிவின்னா 

ஆதிக்காலத்தந்தணன்காதன்மகனாத்தான் . [ ல் 
இ - ள் . ஒளியை வௌவிச் செல்வநீந்தி நிறைவெய்து தலின் அறிவாகி 
ய செல்வத்தைப் பூண்டவர் ஏத்தும் பொலிவாலே அந்தணன் மகன் ஒத்தா 
னென்க . 

இது நிறம் பிறந்தமை கூறினார் . நீதிச்செல்வம் , சவுளம் . மேன் 
மேல் நிறைவெய்தி , முறையே நாமகளைப் புணரும் பருவம் நிறைந்து . 
அந்தணன் மகன் , ஸ்வாயம்பு மனு: இயல்பான அறிவிற்கு உவமை . 
இனி தீர்த்தகரில் , இருஷபசுவாமி மகன் பரதராச்சக்கரவர்த்தி என்றும் 
உரைப்ப . க்ஷத்திரியனுக்கு வைதிகம் வேண்டுதலிற் சவுளத்திற்கு முன்புள் 
ள கன்மமுஞ் சவுள முங் கூறினமையான் , மேலும் உபநயனம் முதலியன 
வும் விரியக்கூறாராயினும் அவ்விடங்களிலே குறிப்பானுணர்க . நசுசு . 

* So in the Vedas : Ta BIGHT à gat atareta . " So himself 
was , indeed his son ."" Brahma converted himself into two persons , 
the first male, or the Manu Swayambhuva , and the first woman , Sata 
rúpa , This corresponds with the Scriptural account of the first human 
beings , Adam and Eve . Adam in the Hebrew signifies red earth , from 
which he was originally formed , and Eve [ Havah ) life , or the mother 
of all living .. See Genesis 1.26-28 : II . 7 , 18-25 . III . 28. Sir 
William Jones thinks that Adam may be derived from 34fca Adim , 
which in Sanskrit means the first, preeminent ; and Satarupa , a hundred 
forms, or type of many forms. She is said to have had two sons and 
three daughters 


Ther husband to commence 

the education of the child , 


virgin , named 
Knowledge .. 


சீவகன உற்பத்தி . 

உக 
367. நனந்தலையுலகின் மிக்கநன்னுதன்மகளீர்தங்கண் 
The foster mother desired மனந்தளை பரியநின்ற மதலைமையாடுகென்றே 

பொனங்கொடியிறைஞ்சி நின்று பூமகள் புலம்பிவைக 

அனங்கனுக்கவலஞ்செய்யு மண்ணனற்றாயுரைத்தாள் . 
இ - ள் . 

அண்ணல் நற்றாய் கொடி போல இறைஞ்சி நின்று , மகளீர் 
தளை பரியத் திருமகள் சிறிது நாள் தனித்து வைக மரலை மையாடுக என்று 
உரைத்தாளென்க. 

மிக்க மகளிராவார் , விறன்மடந்தையும் புகழ்மடந்தையும் . தளை , கு 
விதல் . மனத்தினின்ற தளைபரிய , இவனைப் பெறுமாறு நினைந்து வரும் 
துகின்ற மனத்தினின்ற வருத்தங்க. நின்ற மையாடுக , முறையே நின் 

மை ஒலை பிடிக்க . இது தன் தொழிலாதலிற் கூறினாள் .- தளை பரிய மை 
யாடுக என்றது , பலநூல்களைக் கற்கவே வெற்றியும் புகழும் உண்டாமென் 
று . செல்வச்செருக்கின்றி வழிபாட்டோடு கற்றலிற் றிருமகள் புலம்ப 
என்றார் . நகஎ . 

368. முழவெனத்திரண்ட திண்டோண்மூரிவெஞ்சிலையினானும் 
their adopleason Dhe அழலெனக்கனலும்வாட்கணவ்வளைத்தோளினாளும் 

மழலையாழ்மருட்டுந்தீஞ்சொன்மதலையைமயிலஞ்சாயற் 

குழை முகஞானமென்னுங்குமரியைப்புணர்க்கலுற்றார் . 
இ - ள் . கந்துகனும் சுனந்தையும் மதலையை ஞானமென்னுங் குமரி 
யைப் புணர்க்கக் கருதினாரென்க. 

சாத்தனை நூலைக் கற்பிக்கலுற்றார் என்றாற்போல . யாழை மருட்டு மழ 
லைத் தீஞ்சொல் . சாயற்குமரி . குழைமுகம் , பூணையும் தோற்றுவித்தது ; 
குழையப்பண்ணுகின்ற முகமுடைய ஞானமென்னுங் குமரி . வேறு தன் 
கருத்தறி வாரின்றி இவனே தன் கருத்தறியத் தான் அழியாதிருத்தலிற் 
குமரியென்றார் . நசுவு . 

369. அரும்பொனு மணியுமுத்துராணமுங்குறுணியாகப் 
elucation-nupils, பரந்தெலாப் பிரப்பும்வைத்துப்பைம் பொன் செய்தவிசினுச்சி 

இருந்து பொன்னோலை செம்பொன்னூசியாலெழுதியேற்பத் 

திருந்து பொற்கண்ணியாற்குச்செல்வியைச் சேர்த்தினாரே . 
இ - ள் . அவர்கள் பொன் முதலியன குறுணி என்கிற அளவாகப் பரந்த 
எல்லாப் பிரப்பரிசியையும் வைக்க , உவாத்தி முதலியோர் தவிசின் மேலே 
யிருந்து , கண்ணியாற்குச் செல்வியை மகளிரைச் சேர்த்து மாறன்றியே 
பொன்னோலையிலே அவள் பொருந்தும்படி எழுத்தாணியாலே எழுதிச் 
சேர்த்தினாரென்க . 
பரந்த , விகாரம் . 

பிரப்பு , nOW பரப்பரிசி , i . e . , rice used with sugar , & c . , in ceremonies connected with 
children ,. 


On the day of his 


Jivagan became 

the consort of 
Knowledge , by a 

written deed . 


கூசாக . 


17 


நய 


நாமகளிலம்பம் . 


He entered uopn his educa . 
tional course with vigour, and 
fully embracing Saraswati, 
became expert in science, 
military tactics, and 

gymnastica . 


370. நாமகணலத்தையெல்லா 

நயந்துடன்பருகிநன்னூல் 
ஏ முதலாயவெல்லாப் 
படைக்கலத்தொழிலுமுற்றிக் 
காமனுங்கனியவைத்த 
புலங்கரைகண்டுகண்ணார் 
பூமகள் பொலிந்தமார்பன் 
புவிமிசைத்திலகமொத்தான் . 


இ - ள் . மார்பன் நாமகள் நலத்தை எல்லாம் தான் விரும்பிச் சேரக்கற் 
று , தான் ஓதிய தனு வேதத்திற் கூறிய அம்பு முதலிய படைக்கலங்களின் 
தொழில்களையும் எல்லாத்தொழில்களையுமுடித்து , காமனும் மனம் உருகும் 
படி அந்நூலிற் கூறிவைத்த பாட்டினையும் கரைகண்டு , மண்மகளுக்கு 
நெற்றியில் இட்ட திலகத்தை ஒத்தானென்க . 

சொல்லாற் கூறுவனவெல்லாம் அடங்குதற்கு எல்லாமென்றார் . ப 
எனவே , தன் குலத்திற்குரிய வேதமும் அதிகரிக்கவேண்டுதலின் ஈண்டே 
உபநயனமுங் கூறினார் . இது " சாமகீதமற்றுமொன்று சாமி நன்கு பாடி 
னான் " என்பதனானும் பிறவாற்றானு முணர்க. ஏமுதலாய படைக்கலத் 
தொழிலு முற்றி , எல்லாத்தொழிலு முற்றியென்க . புலம் , ஆகுபெயர் . 
இசைகூறவே கூத்தும் அடங்கும் . முன்னூல்களைக் கற்றதற்கேற்பத் தொ 
ழில்களைக் கற்றானென்றார் . நஎய . 

It is from this verse that the First Book is named . Every book contains the 
history of each of Jivagan s various marriages. This chapter contains the history of 
Lis marriage to the maiden Education , or Knowledge . See Note on page 15. 


won the admiration of 
all beautiful women . 


371. மின்றெளித்தெழுதியன்னவிளங்கு நுண்ணு சுப்பினல்லார் 
His manly appearance பொன்றெளித்தெழுதியன்னபூம்புறப்பசலை மூழ்கக் 

குன்றொளித்தொழிய நின்ற குங்குமத்தோளினாற்குக் 
கன்றொளித்தகலவைத்தகறவையிற்கனிந்து நின்றார் . 


இ - ள் . தோளினாற்கு , தமது பூம்புறத்தில் தோன்றிய பொன்னைக் 
கரைத்தெழுதியன்ன பசலையிலே நல்லார் முழுகிக் கறவை போல வேட் 
கைசெறிந்து நின்றாரென்க . 

இது குலக்கன்னியரைக் கூறினார் . மின்னை நிலைபெற நிற்கத் தெளித் 
து அதனிடத்தே மகளீர் அவையவங்களை எழுதியன்ன நல்லாரென்க : 
தெளித்த சொற்றேறியாற்கென்றாற்போல . இனி மின்னைக் கரைத்தெழுதி 
யன்ன நல்லாருமாம் . புறம் , தம்மெய்யிடம் . ஒளித்தொழிய, ஒளித் 
துப்போக . கன்றை மறைத்து முலை உண்ணாதபடி வைக்கப்பட்ட கற 


வை . 


கூஎக . 


சிவகன் உற்பத்தி . 


பஙக 


they forgot themselves . 


His Teacher, who 


him all that he 
knew , at last 


gave him the 


following 
instructions: 


372. விலைபகர்ந்தல்குல்விற்கும் வேலினும் வெய்யகண்ணார் 
Their lore to tie pure முலைமுகந்திளையாமார்பமுனிவிலசெழுதிவாழுங் 
good wasso great, that கலையிகந்தினிய சொல்லார்கங்குலும்பகலுமெல்லாஞ் 

சிலையிகந்துயர்ந்ததிண்டோட்சீவகற்காற்றியாற்றார் . 
இ - ள் . சீவகற்குக் கண்ணார் சொல்லாரெல்லாரும் இடவும்பகலும் ஆற் 
றி ஆற்றாராயினாரென்க. 

இற்பரத்தையரும் சேரிப்பரத்தையருமாம் . அல்குல் விற்குங் கண் , 
அல்குலை விற்றற்குக் காரணமான கண் : களவுகுடிகொள்ளுங் கண் . இ 
வர் பரத்தையரிற் கன்னியர் . மார்பை முலையாலே முகந்து நீங்காது எழு 
திவாழும் . இனிய சொல்லார் , போகம் நுகரும் பரத்தையர் . சிலையி 
கந்து , சிலைக்குக் கூறுகின்ற நிலையைக் கடந்து . நஎஉ . 

373. வான் சுவையமிர்தவெள்ளம் வந்திவட்டொக்கதென்னத் 
communicated to தான் சுவை கொண்டதெல்லாந்தணப்பறக்கொடுத்தபின்றைத் 

தேன் சுவைத்தரற்றும்பைந்தார்ச்சீவககுமரனென்ற 

ஊன்சுவைத்தொளிறும்வேலாற்குறுதியொன்றுரைக்கலுற்றான் . 
இ - ள் . சீவககு மரனென்ற வேலாற்கு ஆசிரியன் தான் நுகர்ந்த கலை 
களை எல்லாம் தட்டறக்கொடுத்த பின்பு , வானிடத்து அமிர்தக்கடல் வந்து 
நிறைந்ததென்னும்படி ஓர் உறுதி கூறலுற்றானென்க . 

கொண்டதெல்லாம் , ஒருமைப்பன்மை மயக்கம் . தொக்கதென் 
னக் கொடுத்த பின்றை என்று மாம் . நஎங . 
374. நூனெறிவகையினோக்கி நுண்ணிதினுழைந்து தீமைப் 

பானெறிபலவுநீக்கிப்பருதியங்கடவுளன்ன 
tint is eri , and islow கோனெறி தழுவிநின்ற குணத்தொடு புணரின்மாதோ 
கமல்கைய நானெறிவகையினின்றநல்லுயிர்க்கமிர்தமென்றான் . 
இ - ள் . அவன் நோக்கி நுழைந்து நீக்கிப் புணரின் நல்லுயிர்க்காக்கம் 
என்றானென்க. 

ஆகமங்கூறிய வழியினது கூறுபாட்டாலே நன்மை தீமையை ஆரா 
ய்ந்து கூறிய பொருளிடத்தே நெஞ்சு சென்று . தீமைப்பானெறி , 
துன்மாற்கம் . நிறத்தாலும் இருள் நீக்கத்தாலும் ஞாயிறுவமை. கோன் , 
அருகன் . குணம், என் ஆவன : நன்ஞானம் , நற்காட்சி , நல்லொ 
ழுக்கம் . நானெறி , சதுர்கதி ஆவன: நாற்கதிகள் ; நரககதி , விலங்கு 
கதி , மக்கள் கதி , தேவகதி . நல்லுயிர் , பவ்விய சீவன் , சவு பிசு : 
happy life . 

தீமைப்பானெறி = தீமை + பால் + நெறி . The way of evil . நானெறி = i.e . நாலுசெறி , four 
stages of life, or births . 


t : Learning all sciences , 

and knowing their 
essentials, forsake nll 


கூஎச . 


DTime 


நாமகளிலம்பம் 

. 


The wise who know their slate 
and condition , and walk in the 
path of virtue, are in the path of 
pleasantness and peace : But 
those who are poisoned 

by the 
senses , are sunk in the ocean of 

misery . 


375. அறிவினாற்பெரிய நீரா 

சருவினைகழிய நின்ற 
நெறியினைக்குறுகியின்ப 

நிறைகடலகத்து நின்றார் . 
பொறியெனும் பெயாவைவாய்ப் 

பொங்கழலரவின்கண்ணே 
வெறிபுலங்கன்றிநின்றார் 

வேதனைக்கடலுணின்றார் . 
இ - ள் . பெரிய நீரார் குறுகி இன்பக்கடலகத்தே நின்றார் . கன்றி மின் 
பார் துன்பக்கடலிலே நின்றாரென்க. 

தீவினைகழிய நின்ற நெறி , சன்மார்க்கம் . இன்பநிறைகடல் , அன் 
ந்தசுகம் . நிறைக்கடல் பாடமாயின் , இன்பப் பெருக்கினையுடைய கடலெ 
ன்க . வேட்கையாகிய நஞ்சையுடைய உடம்பென்னும் பாம்பிடத்திற் 
பொறியென்னும் பெயரையுடையவாகிய ஐந்து வாயிடத்தே களிப்பைச் 
செய்கின்ற விடையங்களிலே அகப்பட்டு நின்றார் . நஎரு . 


tAlas ! how poor are our 
understandings , that werdo ம 
not discern the snares laid 
for us by fearful death ; nor 

do we perform such 
penance as will preserve 

its from thein . 


ற்றுவன் கொடியனாகிக்கொலைத்தொழிற்கருவிசூழ்ந்து 
மாற்றரும்வலையைவைத்தான்வைத்ததையறிந்துநாமும் 
நோற்றவன்வலையை நீங்கிநுகர்ச்சியிலுலக நோக்கி 

ஆற்றுறப்போகறேற்றமளியமோபெரிய மேகாண் . 
இ ள் 

இ - ள் . கூற்றுவன் கொடியனாய்ச் சூழ்ந்து வலையை வீசி வைத்தான் , 
அதனை அறியத்தக்க நாமும் அறிந்து தவஞ்செய்து தப்பி உலகநோக்கி 
வழிப்படப் போதலைத் தெளிகிலேம் , பெரியேங்காணென்க. 

கருவி , ஐயும் பித்தும் வளியுமாகிய வார்கள் . வலை , ஆயுக்கன்மம் . இதற் 
கு முன்பு அது பவியாத உலகம் , வீடு . ஓஒ பெரியம் , இகழ்ச்சி . நஎசு . 

பெரியமேகாண் , is a குறிப்பமொழி , irony . See Nannul . S. 269 . 


" We have been worthy of attain 


ள 


377. பேரஞரிடும்பையெல்லாம் பிளந்திடும் பிறப்பு நீக்கும் 
ing thissuperior human existence ஆரமிர்தரிதிற்பெற்றாம் அதன் பயன்கோடறேற்றாம் 
opportunity ,but pairs or tine ஒருமைம்பொறியுமோம்பியுளப்பகல்கழிந்த பின்றைக் 
snacly disappointed at the cana. கூரெரிக வரும்போழ்திற்கூடுமோகுறித்ததெல்லாம் . 

இடும்பையெல்லாம் நீங்குதற்குக் காரணமான பிறப்பறுக்கும் 
மக்கள் யாக்கையைத் தவப்பயனாற் பெற்றாம் , பெற்றுவைத்தும் அதன் 
பயனைக்கொள்ள அறிகின்றிலேம் , ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களாலே 
பேணி உள்ளநாள் சென்றால் , எரி கவரும்பொழுது நினைத்த அறமெல் 
லாம் செய்யக்கூடுமோ ஓர்ந்து பாருமென்க . ஙஎஎ . 

போஞர் , great affliction , அமிர்து , ambrosia, by metaphor, for human existence ; for . 
this state is not to be easily attained : ஒரும் , consider , to be taken at the end . 


. 


சீவகன் உற்பத்தி . 


பங m 


to the roaring hell. 


378. தழங்குரன் முரசிற்சாற்றித்தத்து வந்தழுவல்வேண்டிச் 
|y and clarity proclaimeni செழுங்களியாளர் முன்னரிருளறச்செப்பினாலும் 
tothose who are bewilder- முழங்கழனாகின்மூழ்குமுயற்சியராகிநின்ற 
fontle thepatis dated தொழுங்களியுணர்வினாரைக்குண வதங்கொளுத்தலாமோ . 

இ - ள் . எல்லாரும் தத்துவம் தழுவல்வேண்டிக் கணியாளர் முன்னே 
முரசிற் சாற்றிச் செப்பினாலும் அது கொள்ளாதபடி நரகின் மூழ்கும் பா 
வத்தினை முன்னே உடையராகிநின்ற உணர்வினாரைக் குணங்கொளுத்த 
லாமோ என்றானென்க. 

விகாரம் . செழுங்களி, தெரிசனமோகனீயப் பிரகிருதி எழும் . குண 
வதம் , விரதம் . இது பகுதிப்பொருள் விகுதி . ஙஎவு . 
379. பவளவாய்ச்செறுவுதன்னு 

ணித்திலம்பயிலவித்திக் 
குழவிநாறெழுந்து காளைக் 

கொழுங்கதிரீன்று பின்னாற் 
கிழவுதான் விளைக்கும்பைங்கூழ் 

கேட்டிரேற்பிணிசெய்பன்மா 
உழவிர்காண் மேயுஞ்சீல 

வேலியுய்த்திடுமினென்றான் . 
இ - ள் . உழவிர்காள், கேட்பீராயிற் பவளவாயாகிய செய்யிலே நித் 
திலத்தை வித்துதலாலே முளை தோன்றிக் கதிரையீன்று , பின்னே தான் மூப் 
பை விளைக்கும் பயிரை நோயைச்செய்யுந் தீவினைகளாகிய விலங்குகள் 
மேயும் , அவை மேயாதபடி சீலமாகிய வேலியைக்கொண்டு சென்றிடு வீ 
ராக என் றானென்க. 
கருத்தங்கும் பை . நித்திலம்போலும் சுக்கிலம் . 
செறுவு = வயல் , a field . சீலம் = நல்லொழுக்கம் , morals, good conduct, rectitude, & c . 


“ Human existence is like a field ; 

the seed of it is sown in the 
womb , and springs up to 
youth and old age . But this 

field is overrun by the wild 
animals , of sin , sickness and 
sorrow : It must be therefore 
preserved by the fence of 

righteousness. " 


கூஎகூ . 


Jivagan hearing these instructions , 
qualities inherent in him , and his 
understanding being clear and 
comprehensive , he sought and 

obtained the feet ( grace ) of 


carry him over the sea of births. 


380. சூழ்கதிர்மதிய மன்னசுடர்மணிப்பூணினானும் 
was impelled on tesirtue by the வீழ்தருகதியினீங்கிவிளங்குபொன்னுலகத்துய்க்கும் 

ஊழ்வினை துரத்தலானு முணர்வு சென்றெறித்தலானும் 
Arugan, with the actionswere ஆழ்கடற்புணையினன்னவறிவனைச்சரணடைந்தான் . 

அது கேட்டுப் பூணினானும் , ஊழ்வினை செலுத்துதலானும் 
உணர்வெறித்தலானும் கதியினீங்கிப் பிறவிக்கடலை நீந்துதற்குத் தெப்ப 
மன்ன அறிவனைச் சரணாக அடைந்தானென்க. 

பிள்ளையார்க்கு மதியுவமை , கலைகள் நிறைதலால் . உம்மை , சிறப்பும் 
மை . நரகத்தே விழுதற்குக் காரணமான தீவழி . பொன்னெயில் வட்டத் 
திற் செலுத்தும் ஊழ்வினை , சாது சரணாவதற்கு முன்செய்த ஊழ்வினை . 


இ - ள் . 


முன்ரேன் 


பாகூச 


நாமகளிலம்பம் . 


நல்வினை , அத்தவத்தே பயின்றமையாலும் உணர்வு மீண்டும் அதன் மேற் 
சென்று பரத்தலானும் . நவுய . 

. 
உணர்வுசென்றெறித்தல் , knowledge shining forth. " பிறவிப்பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் , இறை 
வனடி சேராதார் , " Kural. 


Jivagan having fixed the door 
post of knowledge, and having 


bolted it with the lock of 
rectitude , and thus barring up 

the way to endless bliss . 


381. காட்சி நன்னிலையின் ஞானக் 

கதிர்மணிக்கதவு சேர்த்திப் 
prat to hit the protal of ration, பூட்சிசாலொழுக்கமென்னும் 

வயிரத்தாழ்கொளுவிப்பொல்லா 
the way of thirths,opened up மாட்சியில்கதிகளெல்லா 

மடைத்தபின்வரம்பிலின்பத் ( து ) 
ஆட்சியிலுலகமேறத் 

திறந்தனனலர்ந்ததாரான் . 
இ - ள் . அலர்ந்த புகழாற் பரந்த தாரான் , காட்சியாகிய நிலையிலே 
ஞானமாகிய கதவை சேர்த்தி ஒழுக்கமாகிய தாளைக்கொளுவிக் கதிகளெல் 
லாம் அடைத்தபின் வீட்டுலகத்தே செல்ல வழிதிறந்தானென்க . 

நிலைபேறுடைமையின் நிலை . பொருள்களைக் காத்தற்கு உலாவுதலிற் 
கதவு . காட்சியையும் ஞானத்தையும் விட்டு நீங்காமல் தகைத்தலிற் றாள் . 
மாட்சியில்லாத , பொல்லாத . கதி , பிறவி கெடுதலில்லாத தீக்கதி . 
மாட்சிமையுமாம் . ஆட்சியிலுலகம் , இதற்கு முன்பு ஆளாத உலகம் , 
வீடு . கூவுக . 
ஆட்சியிலுலகம் , the heavenly world , not the property of any , but the virtuous obtain it . 


. 


and the way of obtaining 

virtue ., 


382. நல்லறத்திறைவனாகி நால்வகைச்சரணு மெய்தித் 
TheTeacher then made lmos " தொல்லறக்கிழமைபூண்டதொடுகழற்காலினாற்குப் 
domestic and ascetic states , புல்லறநெறிக்கணின்றுபொருள் வயிற் பிழைத்தவாறும் 

இல்லறத்தியல்புமெல்லாமிருளறக்கூறியிட்டான் . 
இ - ள் . சரணமெய்தி , பூண்ட காலினானுக்கு உலகம் பிழைத்தபடியை 
யும் , நல்லோர் நடத்தும் அறத்தியல்பையும் , ஒழிந்தவற்றையும் மயக்கமறக் 
கூறினானென்க . 

நால்வகைச்சரண் : அருகசரணம் , சித்தசரணம் , சாதுசரணம் , தன்ம 
சரணம் . தொல்லறம் , தன் குலத்திற்கெல்லாம் உரிய அறம் . புல்லற 
நெறிக்கணின்று பொருள்வயிற் பிழைத்தவாறும் , தீக்கதியினின் 
றோர் தாம் நடாத்துகின்ற புல்லிய இல்லறத்தின் நெறியிலே நிற்றலால் 
வீடு பேற்றில் தப்பியவாறும் . இல்லறத்தியல்பும் , வீடு பேறு தப்பாத 
படி இல்லறம் நடாத்தும் இயல்பும் . எல்லாம் , ஒழிந்தனவும் . நவும் . 

There are four saranas , ( சாணம் ) homage, worship . 1. The Worship of Arugan , 
2. The worship of pure existences . 3. The worship of devotees. 4. The worship 


of virtue . 


சிவகன் உற்பத்தி . 


ள நரு 


The Teacher then took 


other scholars into a 
secluded grove , there 
make known to him the 

secret of his birth , 


383. எரிமுயங்கிலங்குவைவேலிளையவர்குழாத்தினீங்கித் 
Jiragen apart from the திருமுயங்கலங்கன்மார்பிற் சீவகற்கொண்டுவேறா 

விரிமலர்க்கண்ணிகட்டிவிழைதகவேய்ந்த போலுந் 

தெரிமலர்க்காவுசேர்ந்து பிறப்பினைத்தெருட்டலுற்றான் . 
இ - ள் . 

ஆசிரியன் குழாத்தினின்றும் தான் நீங்கி , சீகனைத் தனியே 
கொண்டுபோய் , கண்ணிகட்டி விதானித்தபோலுங் காவைச் சேர்ந்து 
அவனுக்குப் பிறப்பினைத் தெளிவிக்கலுற்றான் என்க . 
இளையவர் , தம்பிமாரும் தோழன்மாரும் . வேறாகக்கொண்டு , நவுங . 
384. பூவையுங்கிளியுமன்னரொற்றெனப்புணர்க்குஞ்சாதி 

வையுமின்மையாராய்ந்தந்தளிர்ப்பிண்டி நீழற் ) 
Teacher further related பூவியற்ற விசினுச்சிப்பொலிவினோடிருந்தபோழ்தின் 

ஏவியல்சிலையினானையிப்பொருள் கேண்மோவென்றான் . 
இ - ள் . ஆசிரியன் பிண்டி நீழலிடத்து இட்ட தவிசின் மேல் இருந்த 
அளவிலே , பூவையும் கிளியு முதலாகக்கொண்டு வேறும் அரசர் ஒற்றாக 
விடும் சாதிகளெல்லாம் இல்லாதபடியை ஆராய்ந்து , சிலையினானை இக் 
கதையைக் கேட்பாயாக என்றானென்க. கூவுசு . 


And very privately , under 
an inhoka tree , the 


யாதை 


the following story : 


T There was a king named 
Sachanthan , he had a wife 

named Vijaya : The king 
apprehensive of a rebellion , 


machine , and was killed by his 

treacherous minister , 


385. வையகமுடைய மன்னன் 

சச்சந்தனவற்குத்தேவி 
பைவிரிபசும் பொனல் குற் 

பைந்தொடிவிசையையென்பாள் 
sent his wild away in an aerint செய்கழன்மன்னன்றேர்ந்து 

தேவியைப் பொறியிற் போக்கி 
மையல் கொணெஞ்சிற்கல்லா 

மந்திரிவிழுங்கப்பட்டான். 
இ - ள் . இவ்வையகமுடைய அரசன் சச்சந்தன் , அவனுக்குத் தேவி 
விசையை , அவன் தேர்ந்து அவளைப் போக்கி மந்திரியாலே கொல்லப் 
பட்டான் என்க . 
பொன் , மேகலை . கனவிற்குப் பின்பு இவளைப் போகவிடுமாறு தேர்ந் 

மையல் , தன்னை ஆக்கினவனைக் கொல்லுதல் . நவுரு . 
மந்திரி விழுங்கப்பட்டான் , i . e . , மந்திரியால் விழுங்கப்பட்டான் , as மீன்விழுங்கின மனுஷன் , woula 
mean be who swallowed the fish , or he who was swallowed by the fish . 


" The sorrowing wife was then 


336. புலம்பொடுதேவிபோகிப்புகற்க்ருங்காடு 

காடுநண்ணி 
onrayer to a burning plinice , வலம்புரியுலகம் விற்குமாமணியீன்றவண்ணம் 
who for some time we cared இலங்கிழைசிறுவன்றன்னைப்பயந்து பூந்தவிசினுச்சி 

நலம்புரிநங்கைவைத்து நல்லறங்காக்கவென்றாள் . 
இ - ள் . தேவி போய் நண்ணி , வலம்புரி மணியை ஈன்றாற்போலச் 


for by an old lady . Then the 
mother blessed ber child , and 
retired to lead a life of penance . 


பாசு 


நாமகளிலம்பம் . 


சிறுவனைப் பயக்கையினாலே , அவனைத் தெய்வம் தவிசின் மேலே வைக்க , 
தேவி யான் மேற்செய்கின்ற அறம் நின்னைக் காக்க என்று உட்கொண்டா 
ளென்க . 

இத்தெய்வம் நம்பியைப் பள்ளி சேர்த்தினபொழுதே தேவி கருதிய 
தனை ஆசிரியர் உணர்ந்து ஈண்டுக் கூறினார் . எனவே தேவி நோன்பிலே 
இருந்தமை பிள்ளையார் உணர்ந்தது கருமமென்று உட்கொண்டார் . பின்பு 
அடிகளும் உளரோ என்றது , இதற்குப் பின்பு தீங்கின்றி இருந்தமை 
கருதி . வலம்புரி உவமை கூறவே , தேவி மறைந்தமையும் உணர்த்தினார் . 
இலங்கிழை, தேவி : இது சுட்டு , நலம்புரி நங்கை , அறத்தை விரும் 
பிய கூனியாகிய தெய்வம் . வைத்து , வைக்க. அறம் , நோன்பு . நவுசு . 


* The child that was 
boru at the period of the 

26thlanar asterism , 


387. வானத்தின்வழுக்கித்திங்கட்கொழுந்து மீன் குழாங்கள் சூழக் 

கானத்திற்கிடந்ததேபோற்கடலகமுடையநம்பி 
wa like the moonwhile தானத்து மணியுந்தானுமிரட்டுறத்தோன்றினானே 
bearen ebeneearth. ஊனத்திற்றீர்ந்த சீர்த்தியுத்திரட்டாதியானே . Ope 

இ - ள் . நம்பி , உத்திரட்டாதி நாட்பிறந்தவன் , பிறை மீன் சூழக்கி 
டந்தது போலே , மணியும் தானும் மாறுபடத் தோன்றினானென்க . 

கொழுந்தென்றார் , நாடோறும் வளர்தலின் . தானத்துமணி , சுடு 
காட்மெணி . ஊனம் , நாளுக்குள்ள தீங்கு . கூவுஎ . 


A certain man , instructed by 
some wise person , went to the 
buting place , and found the , 
child . When he took him up , 
the child sneezed , a mysterious 

his name ; and the man 
brought the child home 

to his wife . " 


388. அருந்தவன் முந்து கூற 

வலங்கல்வேனாய்கன்சென்று - 
பொருந்து புசிறுவற்கொண்டு 

பொலிவோடு புகன்று போகித் 
voice was heard anpraning திருந்தியநம்பியாரத் 

தும்மினன்றெய்வம் வாழ்த்திற் ( று ) 
அரும்பொனாய்கொண்மோவென்றா 

னலைகடல் விருப்பிற்கொண்டாள் . 
389. கரியவன்கருணற்கன்று 

பிறப்பினைத்தேற்றியாங்கப் 
chichis similar to therevealing பெரியவன்யாவனென்ன 

நீயெனப்பேசலோடுஞ் 
who that child coldte . 1 சொரிமலர்த்தாரும்பூணு 

மாரமுங்குழையுஞ்சோரத் 
திருமலர்க்கண்ணிசிந்தத் 

தெருமந்து முயங்கிவீழ்ந்தான் . 
இ - ள் . இவை இரண்டும் ஒருதொடர் . நாயகன் அவ்வொளியோடிய 
வழியே சென்று பொருந்தாநின்று சிறுவனை எடுக்க , அந்த நம்பி , நன்னி 


When this story was related , 


of the secret of Karna s birth to 
him by Koishna , the curious 
Jivagan anxiously enquired 


ச 


which the Teacher replied , 

** It is thou thyself.” 
The youth fell sensless to the 

ground , 


பாஎ 


சீவகன் உற்பத்தி . 
மத்தம் பெற்றேமென்று நாய்கன் மகிழ்ந்து போம்படி நிறையத் தும்மி 
னான் , அப்பொழுது தெய்வம் வாழ்த்திற்று , அம்மகிழ்ச்சியுடனே போய் 
அரும்பொன்னாய் , கொள்ளென்றான் , அவளும் கொண்டாளென்று ஓர் 
கதை முகத்தாலே ; கரியவன் கருணனுக்குப் பிறப்புணர்த்தியாங்கு உ 
ணர்த்தினானாக ; அது கேட்ட சீவகன் கூறியவன் யாரென்று கேட்ப , நீ 
எனக் கூறினானாக , தார் முதலியன சோரச் சிந்த மூர்ச்சித்து வீழ்ந்தானெ 


னக . 


என்று எனவும் , உணர்த்த எனவும் வருவிக்க. அன்பு மிகுதியான் மூர்ச் 
சை முந்திற்று . முனிவன் நிகழும்பொருளெல்லாம் கந்துகற்குக் கூற 
லின் அது தப்பாதென்று கருதி . கொண்டு , கொள்ள திருந்திய , தவந் 
திருந்திய . பொன்னாய் , திருவையுடையாய் . கரியவன் , கண்ணன் . 
பெரியவன் , அறிவுபெரியவன் . 

பேசலொடும் , உடனிகழ்ச்சி . 
தேன்சொரிமலர் . கூவுக . 


He fell as if the Kalpa ka 


390. கற்பகங்கலங்கி வீழ்ந்தவண்ணம் போற்காளை வீழச் 
free land Filen . The சொற்பகர்புலவன்வல்லே தோன்றலைச்சார்ந்து புல்லி 
lated him with certain நற்பலகுழீஇயதம்மாணவையறத்தேற்றத்தேறிக் 
man was anthea கற்புனைதிணிதிண்டோளான் கவலை நீர்க்கடலுட்பட்டான் . 


perfumes, and then con 
soled him . The young 
ocean of perplexities. 


இ - ள் . காளை , கற்பகம் நிலைகுலைந்து விழுந்த தன்மை போல விழுதலா 
லே , சொல்லை விரகாற்கூறிய ஆசிரியன் அத்தோன்றலை விரையச் சேர்ந் 
து தழுவிச் சந்தனாதிக்கூட்டாற் செய்த குழம்பால் தேற்ற , அத்தோளான் 
தெளிந்து கையாற்றை விட்டுச் சோகக்கடலிலே விழுந்தானென்க. 
கூகூய . 

சொற்பகர் புலவன் , i . e . , the Teacher who discovered to him his birth . 


The Teacher said : " What 


of our sins . Do not weep as 
women do . Remember there 
is an enemy at hand." Saying 
this , he wiped the youth s 
tears ; and Jivagan was 

composed . 


391. இனையை நீயாயதெல்றா 

மெம்மனோர் செய்தபாவம் 
has befallen you is the result நினையனீநம்பியென்று 

நெடுங்கணீர் துடைத்து நீவிப் 
புனையிழைமகளிர்போலப் 

புலம்பனின் பகைவனின்றான் 
நீனை வெலாநீங்குகென்ன 

நெடுந்தகைதேறினானே .. 
இ - ள் . நம்பி , நீ இனையையாயதெல்லாம் எம்போல்வார் செய்தபாவம் , 
இனி நின்பகைவன் நின்றானாதலின் மகளீர்போலப் புலம்பலை நீரினைய 
லென்று , கண்ணீர் துடைத்துப் பின்பு உடம்பினைத் துடைத்து நினைவு 
நீங்குகவென்ன , அவன் தெளிந்தானென்க. 

18 


நாவு 


நாமகளிலம்பம் 


புலம்பல், அழுதல் ; தொழிற்பெயர். நினைவெலாம் என்றது அவ 
லம் . அவல முதலிய நான்கும் கூறினார் . எம்மனோர் செய்த பாவம் நீங்கு 
கை காரணமாக என்று மாம் . நசுக . 


But like a roaring lion , and 


39 ) மலைபகவிடிக்குஞ்சிங்கமடங்கலின் முழங்கிமாநீர் 
the riging ocean, Jivagan அசைகடற்றிரையிற் சிறியவனுயிர்பருகலுற்றுச் 
took up his box and arona சிலையொடுபகழியேந்திக்கூற்றெனச்சிவந்து தோன்றும் 

இலையுடைக்கண்ணியானையின்னணம் விலக்கினானே . 


on his enemy . But the 
Teucher appeased his 
wrath , and aid : 


இ - ள் . அவனுயிரைப் பருகலுற்றுத் திரையின் முழங்கிச் சிங்கக்குட் 
டிபோலச் சீறி , வில்லொடும் பகழி ஏந்திக் கூற்றெனத் தோன்றுங் கண் 
ணியானை விலக்கினானென்க. 

தந்தையைக் கொன்றவனைக் கொல்லாமை விலக்கல் அருமையின் மேற் 
கூறுகின்ற கூற்றான் விலக்கினமை தோன்ற இன்னணமென்றார் . நக 2 . 


" Toung man , allow me to 


393. வேண்டுவனம் பியானோர் விழுப்பொருளென்று சொல்ல 
makeone request. What ஆண்டகைக்குரவிர்கொண்மின்யாது நீர் கருதிற்றென்ன 

யாண்டுநேரெல்லையாகவவன்றிறத்தழற்சியின்மை ( ன் . 
ote vess hare moulius to do வேண்டுவலென்று சொன்னான்வில்வலானதனை நேர்ந்தா 


is it , and you shall be grati 
fied ,” said Jivagan . “ For 


Jivagan acquiessed . 


2 


இ - ள் . நம்பி , யான் ஓரிடும்பையையுடையதோர் காரியத்தை வேண் 
வெலென்று கூற , குரவிர் , நீர் கருதிற்று யாது அதனைக் கொண்மினென 
அவன் குலத்தளவில் ஓராண்டு இறுதி அளவாக அழற்சியின்மை வேண் 
டுவலென்று விலக்கிச் சொன்னான் , வில்வல்லானும் நேர்வரியதனை நேர்ந் 
தானென்க. 

வேண்டுவல் , அல் ஈற்றுத்தன்மைச்சொல் . சந்தியால் நகரம்வந்தது . 
இர் , ஈறு ; கேளிர் வாழியோ " என நின்றாற்போல இயல்பாய் நின்றது . 
ஆண்டகைமை கூறிற்று . கொலையை விலக்குவரோ என்றஞ்சிக் கற்பித்த 
முகத்தால் அர்சனென்று உணர்ந்தான் . திறம் , குலம் . வலான் , செய்யு 
ளாய் மறையாகாது வழக்காய் உடன்பாடு உணர்த்திற்று . இது மேலுங் 
கொள்க . கூறவும் பாடம் . 

394. வெவ்வினை வெகுண்சொராவிழுநிதியமிர்தமின்னீர் 
of Jivagan , 

கௌவியவெஃகினின்றகயக்கமினிலைமை நோக்கி 

விய மகன்று பொங்குமழல்படுவெகுளிநீக்கி 

இவ்வியலொருவற்குற்றதிற்றெனக்கிளக்கலுற்றான் . 
இ - ள் . ஆசிரியன் , பிள்ளையார்க்கு எழுந்த வெய்தான கோபத்தைப் 
போக்கி , அவனுக்கு அமிர்தம் இரும்புண்ட நீர்போல நின்ற நிலையை 
நோக்கி , ஒருவற்கு வந்த துன்பத்தை இற்றெனச் செப்பாநின்றானென்க.. 


கூகூகூ . 


Then the Teacher, observing 
the furious anger 
which like burning iron made 

all the water that came in 
contact with it evaporate , said : 


எங்க 


சீவகன் உற்பத்தி . 
வினையைத் தான் வெகுளுதலாலே அது சாரப்படாத அமிர்து , 
TTTTT . கயக்கம் , கலக்கம் . ஒளவியமகன்று , மனக்கோட்ட 
மின்றி . இவ்வியல் ஒருவனென்று தன்னைப் பிறன் போற் கூறினான் , 
தன்மேல் அன்பால் வருந்துவனென்று . தான் மெய்யுணர்தலின் என்னை 
விலக்கானென்று இக்கதை கூறுகின்றான் . 


கூகூச 


Another reading ends the verse with செப்புகின்றான் . 


« There was a king whose 
same was Lokapalan ( the 
suviour of the world) in a city 

called Varanavasi, near the 
sil 
inaugurated his son as king , 
retired to lead a life of 

devotion . 


395. வானுறை வெள்ளிவெற்பின் 

வாரணவாசிமன்னன் 
ஊனுறைபருதிவெள் வே 

லுலோகமாபாலனென்பான் 

சிறுவனுக்கரசுநாட்டிப் 
பானிறக்குருகினாய்ந்து 

பண்ணவர்வடிவங்கொண்டான் . 


But the destiny of this king 

was such , that he was 
afflicted by the disease called 

the canine appetite. To 
appease his hunger he came 

to this city . " 


396. வெஞ்சினங்குறைந்து நீங்க 

விழுத்தவத்துடங்கிநோற்கும் 

பாவம்வந்தடைந்ததாகக் 
குஞ்சரமுழங்குதீயிற் 

கொள்கையின் மெலிந்து மூதூர் 
மஞ்சுதோய்குன்றமன்ன 

மாடவீடிடம்புகுந்தான். 


இ - ள் . இவை இரண்டும் ஒருதொடர் . மன்னனாகிய உலோகபால 
னென்பான் புதல்வனுக்கு அரசை நிறுத்தி , ஆய்ந்து தவவேடங்கொண் 
டான் ; கொண்டு , தவத்தைத் துடங்கிச் சினம் போக நோற்குங் கொள்கை 
யாற்குப் பாவம் வந்து சேர்ந்ததாக , யானைத்தீயாலே உணவிடத்தே வருந்தி 
இவ்வூரின் மாடத்திரளிடத்தே புகுந்தானென்க . 

வெள்ளிமலையில் வாரணவாசியென்னும் ஊரில் மன்னன் . பருதிபோற் 
பகையாகிய இருளைக் கெடுக்கும் வேல் . வியங்கோளசையின்றி 
இசை நிறைத்து நின்றது , புறநடையால் வந்தது : ஒக்கல் வாழ்க்கை 
கடத்தற்குமாகாலே என்றாற்போல . அன்னம் போல் நல்லனகொண்டு . 
வஞ்சமில் கொள்கை , விரதம் . நகசு . 

யானைத்தீ , elephant fire, i . e . , great , or insatiable appetite : The gastric juice is 
called உதராக்கினி. The king was afflicted with what is called, canine appetite 


மா , 


ஆறாப்பசி , 


பாசம் 


நாமகளிலம்பம் . 


Teacher. At which Jivagan 
requested him to go on 

with the story .. 


I entered Kandugan s house , 
while he sat at table with his 
friends; and rice cooked in 

milk was served out in 


397. உரைவிளையாமைமைந்தன் கேட்கியவுவந்து நோக்கி 
engwe she POUR S வரைவிளையாடுமார்பன்யாரவன்வாழியென்ன 
1, my ind," rplied the -விரை விளையாடுந்தாரோயானெனவிரும்பித்தீம்பால் 

திரைவிளையமிர்தமன்னகட்டுரை செல்கவென்றான் . 
இ - ள் . மைந்தன் , சதை முடிவதற்கு முன்னே கேட்டற்கு மகிழ்ந்து 
நோக்கி நீ கூறிய மார்பன் யார் , அவன் தான் வாழ்வானாக எனக்கூற , அது 
கேட்டுத் தாரோய் , அவன் யானென்று ஆசிரியன் கூற , மேற் கேட்பதாக 
விரும்பி , அமு 

அமுதன்ன புனைந்துரை முடிவுபோக நடப்பதாக என்றா 
னென்க . 

வரைதனக்கு நிகராகக் கருதி விளையாடும் . விரைவிளையாடும் , விலை 
உலாவும் . நகஎ . 
கேட்கிய = கேட்பதற்கு , in order to hear, future. verb . part . See Nannul , S.343 . 
398. பூத்தின்று புகன்று சேதாப்- Class 

புணர்முலைபொழிந்ததீம்பால் 
“ When. aame to this city, நீத்தறச்செல்லவேவித் 

தட்டவின்னமிர்தமுண்பான் 

பாத்தரும்பசும்பொற்றாலம் 
golden plates. மே பரப்பியபைம் பொற்பூமி 

ஏத்தருந்த விசினம்பி 

தோழசோடேறினானே . 
இ - ள் . கந்துகன் அமுதம் உண்ணவேண்டித் தாலம் பரப்பிய பூமியி 
லே தவிசின் மேலே தோழரோடேறினானென்க. 

சேதா , பண்புத்தொகை . பால் பெருக்கறுதலாலே அந்நிலை அறிந்து 
அதிலிட்ட அரிசியைப் பால் செல்ல வேவப்பண்ணிச் சமைத்த பாலடிசில். 

ஙகூவு . 

தவிசு , a stool, table or seat . 
399. புடையிருகுழையுமின்னப் 

பூந்துகில்செறிந்தவல்குல் 
நடையறி மகளிரேந்த 

நல்லமிர்துண்ணும் போழ்தின் 
இடைகழிகின்றவென்னை 

நோக்கிப் போந்தேறுகென்றான் 
கடல்கெழுபருதியன்ன 

பொற்கலமெனக்குமிட்டான் . 
இ - ள் . மகளிர் இருகுழையும் மின்னாநிற்க அமுதம் ஏந்தத் தான் அதனை 
உண்ணுங்காலத்தே , என்னைப் பார்த்து , இங்ஙனே போந்தேறுவாயாக என் 


ஓடின பொன் . 


As I went in I was invited to 
ait down ; and a golden pla : e 
was placed for me , by beauti 
ful maidens who were serving 

at table . 


சீவகன் உற்பத்தி . 


பாசக 


முன் , யான் ஏறின அளவிலே பொற்கலத்தே எனக்கும் அமுதம் இட் 
டாரென்க . 
நடை , போறிடு முறைமை . கூகூகூ . 

The description of eating in this and in the foregoing verse, appears to be very 
different to the modern customs of the Hindus , which require ford to be placed on 
the bare ground , and served out on plantain leaves . Here tables and chairs appear 
to be used . 


" Ghee was poured out to me 

in abondance , and I ate to 
salicy, until my sides filled 
out ; and then being requested 


I became one. 


400. கைகவிநறுநெய்பெய்து 

கன்னலங்குடங்கள் கொட்டிப் 
பெய்பெயென்றுரைப்பயானும் 

பெருங்கடல்வெள்ளிக்குன்றம் 
piy the restto be your Teache , பெய்துதூர்க்கின்றவண்ணம் 

விலாப்புடைபெரிதும் வீங்க 
ஐயனதருளினால்யா 

னந்தணர்தொழிலினானேன் . 
இ - ள் . இவற்குக் கைகவித்தற்குக் காரணமான நெய்யைப் பெய்து , 
குடங்களையும் ஒன்றோடொன்றொத்திப் பெய்பெய்யென்று கந்து கன்கூற , 
அவர் சொரிதலின் யானும் வெள்ளிமலையைப் போகட்டுக் கடலைத் தூர்க் 
கின்ற வண்ணம் விலாப்புடை வீங்கத் தூர்த்து , உன்னருளாலே அறவோர்த் 
தொழிலினானேன் என்றானென்க. 

திருத்தியை அடைந்தேன் என்றான் . விருப்பின்கண் இருகால் அடுக் 
குதல் இக்கால வழக்கு . சா . 

esacouri , here, means the assumption of the office of a Brahman , or Teacher. 


1 The husband and wife were 

very hospitable to me, and 
I lost my dreadful appeile ; 
and being drawn towards you , 
I have been prevailed upon to 

remain here . 


401. சுரும்புடையலங்கன்மாலைச் 

சுனந்தையுந்துணைவன்றானும் 
விரும்பினரெதிர்கொண்டோம்ப 

வேழவெந்தீயினீங்கி 
இருந்தனனேமமுங் 

செறிசுறவுயர்த்ததோன்றற் 
கரும்புடைக்காளையன்ன 

காளை நின்வலைப்பட்டென்றான் . 
இ - ள் . சுறவை மேம்படுத்தின தலைமையையுடைய காமனையொத்த 
காளாய் , நின் வலைப்படுதலாலே சுனந்தையும் துணைவனும் விரும்பினராய் 
வழிப்பட்டு , பெண்யானைத் தீயினின்று நீங்கியிருந்தேன் என்றானென்க. 

பின்பு அப்பசி தோன்றாதிருத்தலின் நீங்கி என்றான் . இவன் நோய் 
தீர்த்த நிலையை வலை என்றான் . இது விளக்கிப் போகக் கருதலிற் பட்டு 
என்றான் . அலங்கன் மாலை , அசையுமாலை . 

81 & T UGT co &tior , a bull, like the bull Manmata , i . e . , youth = Jivagan . 


சாக . 


பச 2 


நாமகளிலம்பம் . 


* I saw you with your 
foster mother in the house , 


id is everopen to entertain 
the devotees of Arugan . 


402. நிலம் பொறுக்கலாத செம்பொனீணிதிநுந்தையில்லம் 

நலம்பொறுக்கலாதபிண்டிநான் முகன்றமர்கட்கெல்லாம் 
which abourts in weals , உலம்பொறுக்கலாததோளாயாதலாலூடுபுக்கேன் 

கலம் பொறுக்கலாதசாயலவருழைநின்னைக் கண்டேன் . 
இ - ள் . தோளாய் , நிதியையுடைய நுந்தை இல்லம் தமராயின துறந்த 
வர்க்கெல்லாம் இல்லமாதலான் உள்ளே சென்றேன் , மகளிரிடத்தே நின் 
னைக் கண்டேன் என்றானென்க. 

நிதி , திரள் . தன்னலம் தான் பொறுக்கமாட்டாத . எல்லா மூர்த்தமும் 
வனாதலின் நான் முகன் என்றார் . " ஆதிவேதம் பயந்தோய் நீ , மலரேந்து 
சேவடிய மாலென்ப " என்ப மேலும் . சாஉ . 


Ass on as I SAW you , my 
disease lenne . This led me to 

think ; who you might be ; 
and t n I had a supernatural 

inlimation given me. 


403. ஐயநிற்கண்ணிற்காண . 

வானைத்தீய தகங்கண்ட 
பையணனாகம்போல 

வட்கயான்பெரிது முட்கித் 
தெய்வங்கொலென்று தேர்வேற் 

கமிர்துலாய் நிமிர்ந்ததேபோன் 
மொய்குசன் முரசநாணும் 

தழங்குசன் முழங்கக் கேட்டேன் .. 
இ - ள் . ஐய , நின்னைக் கண்ணாற் கண்டேனாக , யானைத்தீ மருந்து கண்ட 
நஞ்சுபோலக் கெடுதலாலே யான் அஞ்சி , தெய்வமோ என்று ஆராய் 
வேற்கு அமிர்து நிமிர்ந்ததேபோல் உலாவப்பட்டு முரசநாணும் வார்த்தை 
அவ்விடத்தே முழங்க அதனைக் கேட்டேனென்க. 

நாகம் , ஆகுபெயர். ஐயவிற்கண் என்று பாடமாயின் , இவன் 
இருக்கின்ற மனையாதலின் இவனைக் காண்பதற்கு முன்னே குறைந்து , 
இவனைக் கண்ட பின்பு ஒன்றக்கெட்டது. ஐயனைக்கண் என்றும் 


பாடம் . 


சாக . 


** The row of pearls on 


moon was bent like a bow . 
Your sweet words and 

pleasant looks made 
known to me your origin ." 


23 


404. கோட்டிளந்திங்கள் சூழ்ந்து குலவியதிருவிற்போல ( ரோய் 
your neckou aair the மோட்டொளிமுத்தஞ்சூழ்ந்து முருகு கொப்பளிக்குந்தா 

கேட்டளப்பரிய சொல்லுங்கிளரொளிவனப்பு நின்னைச் 

சேட்டிளஞ்சிங்கமன்னாய்சாதகஞ்செய்தவென்றான் . 
இ - ள் . தாரோய் , சிங்கமன்னாய் , அங்ஙனம் கேட்டளவிடுதற்கரிய வா 
ர்த்தையும் வனப்பும் நின்னைப் பிறப்பை அறிவித்தன என்றானென்க . 

திங்களை வளைந்திட்ட விற்போல முத்தைச் சூழ்ந்து தேன் கொப்பளிக் 
குந் தார் . சேடு , பெருமை. சாச . 

சாதகஞ்செய்த , wrote a horoscope, here, revealed. 


பசகூ 


Jivagan beholding his 


Teacher expressed ade 
to leave, to lead a life of 

devotion . 


சீவகன் உற்பத்தி . 
405. கோளியங்குழுவையன்ன கொடுஞ்சிலையுழவன் கேட்டே 
Tarichar stit , Tous தாளியறவங்கடாயர்தந்தை நீயாகியென்னை 
தாக ெ Tent வாளியங்குருவப்பூணோய் படைத்தனை வாழியென்ன 

புளியங்களிறனாயான் மெய்ந்நெறி நிற்பலென்றான் . 
இ - ள் . கொலைத்தொழிலோடே நடக்கின்ற சீவகன் அதனைக்கேட்டு 
ஒளி இயங்காநின்ற உருவமாகிய பூணை உடையோய் , முயற்சியாற் பிற 
ந்த தவங்கள் தாயாக , நீ தந்தையாகி என்னைப் படைத்தனை என்ன , ஆசிரி 
யன் களிறனாய் , யான் தவநெறியிலே நிற்பேன் என்றானென்க. 

நல்வினைகளால் இக்கலைகளைக் கற்றுத் தான் வேறோர் பிறப்பானவை 
கூறினான் . சாரு . 

தாள் = முயற்சி , 
406. மறுவறமனையினீங்கிமாதவஞ்செய்வலென்றாற் 
the wise ure desirous of enter பிறவறமல்ல பேசார்பேரறிவுடைய நீரார் 
reinission of their sine, who துறவறம்புணர்கவென்றே தோன்றறாடொழுது நின்றான் 

நறவறமலர்ந்தகண்ணிநன்மணிவண்ணனன்னான் . 
இ - ள் . 

மணிவண்ணனன்னான் , அறிவுடையோர் இல்லறத்தினின்று 
நீங்கி மறுவறத் தவஞ்செய்வலென்றாற் பிற பேசார் உலகத்தார் , ஆதலால் 
யானும் அதுவே கூறுவேன் , நீ துறவறத்தைக் கூடுக என்று தொழுது 
நின்றானென்க. 

அறமல்லவாகிய பிற , விலக்குஞ் சொற்கள் . நறவற , நறுநாற்றம் 
தன்னிடத்தே தங்க . ஒருவன் துறப்பேனென்றால் அறிவுடையோர் 
விலக்கார் , ஆதலின் இவனும் அதற்கு உடம்பட்டானெனத் தேவர் கூற் 
றுமாம் . 


To which , Jivagan said , If 


can prevent them ; Therefore 
you are welcome togo . 


சாசு . 


தோன்றல் = ஆண்மகன் , a great man , here , the Teacher . மணிவண்ணன் , is a name of 
Krishna, meaning one that looks like a precious gem , to whom Jivagan is compared . 


The Teacher after communi . 


the knowledge of overcoming 

his enemy , made the foster 
mother and father acquainted 
with his intention of retiring. 


407. கைவரையன்றி நில்லாக்கடுஞ்சினமடங்கலன்னான் 
anting to the lion-like divngs , தெவ்வரைச்செகுக்கு நீதிமனத்தகத்தெழுதிச்செம்பொற் 

பைவிரியல் குலாட்கும்படுகடனிதியின்வைகும் 

மைவரைமார்பினாற்கு மனமுறத்தேற்றியிட்டான் . 
இ - ள் . மடங்கலன்னான் தன் பகைவரைக் கொல்லும் முறைமையை 
அவன் மனத்தே நிலைபெறுத்தி , சுனந்தைக்கும் கந்துகனுக்கும் சீவகன் 
கல்வியையும் தீக்ஷையையும் தன் துறவையும் மனங்கொள்ளும்படி தெளி 
வித்தானென்க. 
ஒழுக்கத்தின் எல்லைகடவாத யானையை ; மாறுபட்டு நில்லாதவென்று 

பை போல விரிந்த கடல்போல நிதி . சாஎ . 


மாம் . 


கையையுடையமலை , i . e. , an elephant, as பாயாவேங்கை , a tree , குறிப்பு: மொழி , 
See Nannul, S. 267 . 


கைவரை = 


பசசு 


நாமகளிலம்பம் . 


The foster mother melted into 
tears , at the prospect of losing 

the Teacher , and said ,, 
" Wilt thou leave my son and 
go nway. ” But the Teacher 
was resolved, and retired, to 

perform penance to oblin 
the remission of his past sins . 


408. அழலுறுவெண்ணெய்போல 

வகங்குழைந்துருகியாற்றாள் 
குழலுறுகிளவி சோர்ந்து 

குமானைத்தமியனாக 
நிழலுறுமதிய மன்னாய் 

நீத்தியோவெனவு நில்லான் 
பழவினைபரியநோற்பான் 

விஞ்சையர்வேந்தன் சென்றான் . 
இ - ள் . சுனந்தை ஆற்றாளாய்ச் சோர்ந்து , கலைகள் நிறைந்தகனே , 
குமரனைத் தமியனாம்படி நீத்தியோ என்று கூறவம் நில்லானாய் , வேந்தன் 
பழவினை கெடும்படி தவஞ்செய்வதற்குச் சென்றானென்க. 

இது நாமகளைக் கூடின இலம்பமென்கி. இலம்பம் , வடசொல் . 
சாவு . 

மேற்பான் , fut , ver . part . விஞ்சையர் வேந்தன் , king of the learned , i.e., the Teacher , 


D 


நாமகளிலம்பம் முடிந்தது . 


INDEX . 


The Numbers refer to the stanzas . 


அருத்தல் = ஊட்டல் , to feed ... 69 
அ . 
அருள் , love ..... 

... 198 
அகம் = உள் , இடம் , inside ...... 40 , 281 அலங்கல் , garland ....... ....... 209 
அஃகுதல் = சுருங்குதல் , to reduce..255 அலமருதல் = கலங்கல் , to be dis 
அகலம் = மார்பு , breast ... ..256 tressed .... 

..... 197 
அகலல் , to remove ... 

23 அல்லல் = துன்பம் , affliction ..... 268 , 242 
அகழ்தல் = தோண்டுதல் , to dig ......138 அவலம் = துன்பம் , affliction ........267 
அகில் , a fragrant wood , ... 25 , & c . அவலித்தல் = வருந்துதல் , to suffer . .273 
அங்கை = அகங்கை, palm of the hand அவிர்தல் = பிரகாசித்தல் , to shine ... 190 

172 அழுங்குதல் = வருந்தல் , to be dis 
அசும்பு = நீராதது , moisture ...... 37 , & c. tressed ......... 

242 , 268 
அச்சுறுத்தல் = பயமுறுத்தல் , to terrify அற = முற்றிலும் , altogether .... 223 

14 அறப்புறம் = தர்மக்ஷேத்திரம் , free land 
அஞர் = துன்பம் , affliction 377 

76 
அடகு = இலை, greens ... 

354 அறல் = கருமணல் , black -sand .....335 
அடர் = நெருக்கம் , closeness . 179 அறுதல் = கெடுதல், to perish ...... 18 
அடிகள் = சுவாமி , God , a saint ...311 அனம் for அன்னம் ...... 

102 
அடிசில் = சாதம் , boiled rice . 76 அனுக்குதல் = கெடுத்தல் , to destroy.179 
அடிதொறும் = அடிக்கடி , often ......... 106 
106 அன்றில் , a bird ........ 

302 
அடுதல் = கொல்லுதல் , to kill , 60. to 

boil 98 , & c . to cook . 
அணங்கு --- beauty, a nymph ... 157 
அணி = அழகு , beauty ........... 30 , & c . ஆக்கம் = செல்வம் , prosperity : 139 
அண்ணல் = பெருமை , greatness , 

ஆங்கு , there , like ... 

.. 16 
a king ..... 

... 78 , 222 , & c . ) ஆசினி = பலாமரம் , jack - tree ... 
அதர் = வழி , the way ...... 339 ஆசு = குற்றம் , fault ... 

141 
அதுக்குதல் = பிசைதல் , to squeeze 295 ஆடரும் , gold .. 

.... 84 
அத்தம் = கை , hand 

18 ஆட்சி = கையாட்சி , possession ...... 381 
அந்தரத்தார் , celestials 

234 ஆணை , authority .. ..........141 , 256 
அந்தோ = ஐயோ , alas 312 ஆண்டகை, manliness 

... 288 
அமர் = யுத்தம் , war .. .222 , & c . ஆதரம் = ஆசை, desire . 

.189 
அமர்தல் = விரும்புதல் , to desire . 222 ஆம்புடை = ஆங்காரியம் . 

232 
அமை = மூங்கில் , bamboo ............ 170 ஆய்தல் , to choose .... 

25 
அமைச்சன் = மந்திரி, minister . 232 , & c . ஆரம் = மாலை , a garland ... 

35 
அமைத்தல் = சமைத்தல் , to cook ..... 122 ஆர்தல் = நிறைதல் , to be full , to be 
அம் = அழகு , beauty ..... 

like......... 

24 
அரம்பை = வாழை , plantain 74 ஆர்த்தல் = ஒலித்தல், to sound ..... 32 
அரவம் = சப்தம் , sound 124 ஆலவட்டம் , a fan . 

..173 
அரவு , a serpent 136 ஆலுதல் , to move .... 

52 
அரற்றல் , to sound ... 271 ஆவணம் , bazar . 

112 
அரி = அரிசி , rice .... 

122 ஆவி = உயிர், life , spirit , வாசனை , 
அரி , stroke 124. a lion ...... 275 scent . 

........... 20 , 67 , 227 
19 


68 


2 


பருகா 


INDEX . 


... 250 


flowers 


ஆழி = மோதிரம் , a ring .. ... 32 இண்டு = இங்கே , here .... 
ஆறு வழி , வகை , விதம் , way , man இண்டுதல் = நிறைதல் , to be fall ...... 42 
ner .... 

9 , & c . இமம் = சுடுகாடு , a burning plaee 210 
ஆற்ற = மிகவும் , very , fully .......... 333 இறு = முடிவு the end .. ..... 107 
ஆற்றல் = செய்தல் , to conduct..... 201 இனுதல் = பெறுதல் to bring -forth ... 52 
ஆற்றாமை = பொறுக்காமை , unbear இனோர் = இவ்வுலகத்தார் , men of this 
ableness ...... 273 world .. 

29 
ஆற்றுதல் , to comfort , 125. to be 
sufficient .......... 

..........279 
ஆனாமை = நீங்காமை , unceasing........164 

உகள்தல் = புறளுகிறது , to roll ...... 105 
ஆனியம் = நாள் , a day ... ..... 359 

உகிர் = நகம் , nail ...... 

178 
உகுத்தல் = சிந்துதல் , to scatter ...... 72 

உடலுதல் , to get angry .............. 278 
இகலுதல் , to rival ...... ... 304 உடற்றுதல் = வருத்துதல் , to torment 52 

ங்கிதம் = இன்பம் , pleasare .....145 உட்குதல் = அஞ்சுதல் , to fear ......... 266 
இசை : புகழ் , fame ... 31 உப்பு , sweetness ..... 

107 
ஞ்சி கோட்டை , a fort .. 143 உம்மை , former birth .... 1..347 
இடும்பை = துன்பம் , affliction ...... 252 உயிர்த்தல் , to breathe , to emit fra 
இடையூறு , obstacle ....... 

225 grance .. 
இனர் = பூங்கொத்து , a bunch of உய்த்தல் = செலுத்தல் , போதல் , to go.36 
........... 154 உரம் , knowledge ..... 

15 
இணை = சோடு , a pair ..... ........... 21 உரற்றுதல் = ஒலித்தல் , to sound... 88 

ந்திரவில் , rainbow ....... 86 , 121 உராய்தல் = பரந்து போதல் , to spread 
இந்திரன் , Indra ...... 

145 abroad ...... 

............... 37 
ம்பர் , this world ........ 

221 உரிஞ்சுதல் = உரசுதல் , to rub against.18 
இயம்புதல் = சொல்லுதல் , to say ... 42 உரிமை உடைமை, possession , 
இயற்றுதல் = செய்தல் , to make ....... 235 right ......... 

272 
இரவலர், beggars ..... 332 உருமு , thunderbolt . 

7 
இரற்றுதல் = ஒலித்தல் , to sound ... 95 உலத்தல் = முடிதல் , 

95 உலத்தல் = முடிதல் , ஒழிதல் , to 
இரிதல் - ஓடுதல் , to run away ..... 44 cease..... 

....... 194 
இருக்கை , residence ........ 64 உலம் , stone , rock .......... 

.... 204 
இருமை = பெருமை , greatness ...... 179 உலம்புதல் = கெர்ச்சித்தல் , to roar..274 
இலக்கம் , mark ... 

........286 உவளகம் அந்தப்புரம் , women s 
இவண் , here ... 22 apartment ...... 

...... 243 
இவர்தல் = மேற் செல்லல் , to go on..166 உழக்குதல் = கலக்குதல் , to confound.95 
இவுளி , a horse .28 உழவன் , warrior .... 

.... 285 
இழுக்கு , meanness ...... 211 உழி = இடம் , place ....... 

..333 
ழுக்குதல் = தவறுதல் , to fail ......199 உழுவை = புலி , a tiger .... 

405 
இழை ஆபரணம் , jewel .................. 118 உழை = பக்கம் , side ... 

..314 
இறால் = தேன்கூடு , honey - comb .... 116 உள்ளமில்லார் , indigent ..... 
இறைஞ்சுதல் = வணங்குதல் , to bow உள்ளுதல் = நினைத்தல் , to think ...146 
aown in worship ...... 264 உறழ் = போல , like .... 

107 
இறைவன் , lord , king . 

254 உறுதல் = வருதல் , பொருந்தல் , to 
இறைவி = தலைவி , a lady ..... 313 come , to happen .... 

.225 
இன்னே , now . 225 உறுதி = நன்மை , good 

.214 


36 


ஊ 


1 


இகை = கொடை , giving .............. 160 ஊடல் , to sulk , to quarrel ..... 72 
இடு = பெருமை , greatness 59 ஊர்தல் = செலுத்தல் நகர்தல் , செல் . 
இட்டம் கூட்டம் , multitude . 32 லல் , to ride , drive , & c . .............. 89 


INDEX . 


பாசஎ 


ths . 


எ . 


-7,152 
...... 159 


உர்தி , a conveyance... 

234 ஒருங்கு , altogether ... ....... 309 
ஊழி , the end of the world .............148 ஒருத்தல் = விலங்கின் ஆண் , the male 
ஊழ் = முறை , விதி fate , & c ............ 125 of beasts ... 

44 
ஊறு= கொலை , காயம் , murder , ஒல்குதல் துவளுதல் , to waver , to 
wound ..... 

15,73 shake .... 

62 
ஒழுகுதல் போதல் , 

62 

ஒளிறு = பிரகாசம் , spleudour ............200 
எஃகம் , a dart , a lance , எறிபடை..284 
எஃகு = வேல் , a weapon . 

299 
எஞ்சுதல் = சாதல் , குறைதல் , to die , 
diminish ... 

ஓகை உவகை, glad tidings .............. 308 

14 , 25 
எயிறு பல் , tooth ........ 

ஓடை = யானை நெற்றிப்பட்டம் , front 
..266 

let for elephants ......... 
எய்தல் = அடைதல், to obtain , 14 , 25 . 

ஓதம் = சமுத்திரம் , ocean .... 
to discharge arrows ................ 268 

ஒதி = கூந்தல் , woman s hair ............305 
எருத்து = பிடரி, the back of the 

ஓதியர் = ஸ்திரிகள் , women...............134 
neek .......... 

... 202 ஒம்படை , instruction . 

..232 
எல்லி = இரவு , night ...... ..137 ஓம்பல் , to cease , to preserve ... 57,76 
எவன் = என்ன.... 

314 

ஓர்தல் - சிந்தித்தல் , to consider . 377 
எவ்வம் - துன்பம் , affliction ........... 360 ஓவுதல் = ஒழிதல், to cease .. 
எழில் , beauty....... 

... 102 
எறிதல் , to excel ..... 

237 
எற்றுதல் = உடைத்தல், to break ...... 258 

கஞலுதல் = நெருங்குதல் , to be thick , 
aense ..... 

.......... 337 

கடம் - காடு , a forest ... ................3421 
ஏதம் = குற்றம் , துன்பம் , fault , afflic கடவுள் = முனிவன் , a saint ............... 96 
tion .... 

215 கடி = வாசனை , smell , காவல் , safe 
ஏதிலார் அயலார் , strangers .......... 318 guard . 

13,78,81 
ஏதின்மை = உறவின்மை , strangeness.270 கடிதல் = நீக்குதல் , to remove... 73 
ஏத்துதல் = துதித்தல் , to praise.......... 8787 கணம்= கூட்டம் , multitude ........... 

32 
ஏமம் = இன்பம் , pleasure .................171 கணிகை = பரத்தை , a harlot ....... 
ஏர் , beauty ... 224 கணை = அம்பு , an arrow ...... 

..90 
ஏல் = உணர்வு , மன எழுச்சி , pre கண் = இடம் , place .... 

265 
sence of mind ........... .....302 கப்பணம், a weapon ... 

6 
ஏறு = விலங்கின் ஆண் , the male of கம்பலை = ஒலை , sound ...... 

.49 
beasts .. 

...272 கயக்கம் = கலக்கம் , confusion ... 394 
ஏனை , the rest ......... 161,294 கயம் = தடாகம் , a pond ... 

..... 67 
ஏனோர் , men of all kinds ........ 29 கயில் = பூட்டுவாய் , a clasp .............. 276 

கருனை = பொரிக்கறி , any thing fried.130 
ஐ . கலம் , a boat , a jewel ..........69 , 84 , 92 

266 
கலி , deceit ...... 

........ 181 
ஐ = அழகு, beauty . 

........ 117 
ஐது நுண்மை , minuteness . 

... 353 

கலிங்கம் சீலை , cloth ......... 
ஐயுறுதல் , to doubt . 234 கவர்தல் , to attract , 61. to plander . .38 

42 
ஐயோ , alas ....... 

கவ்வை = ஓசை , sound ......... 
.345 

கழுமுதல் = நிறைதல், to be full ...... 70 
களிறு யானை , an elephant .................. 200 

கறங்குதல் = சுழலுதல் , to whirl .......248 
ஒசிதல் = வளைதல் , contraction ....... 166 கற்றை = கூட்டம் , collection ...... 181 
ஒண்மை = பிரகாசம் , சிறப்பு , bright கனை = செறிவு , thickness ....... 

9 
ness , excellency ..... 1 , 251 கன்றுதல் = நைதல் , to be distressed 


98 


181 


91 


பசவு 


INDEX . 


காக 


கூ . 


கா = சோலை , & grove ... ...... 238 கூப்புதல் = குவித்தல் , heaping...... 114 
காசு இரத்தினம் , a jem .............. 109 கூர்தல் = சொல்லுதல் , to say ... 30 
காட்சி = தோற்றம் , appearance ..... 43 கூவுதல் = அழைத்தல் to call ..... 234 
காணம் = பொன் , pld ... 369 கூழ் = பயிர், plantation . 

379 
காதல் = ஆசை, desire .... ............ 16 கூற்றம் யமன் , death . 

101 
காதுதல் = மோதுதல் , to dash against 

கூனி, a hunch - backed woman ...... 314 

233 
காமம் , lust , desire , love .... ... 72 

கெ . 
காமர் = அழகு, beauty . 

98 

கெழுமுதல் = நெருங்குதல் , to be 
காமன் , the god of love , ..... 

43 dense ..... 

..220 
கார் = மேகம் , a cloud ...... 

87 
காலுதல் = கக்குதல் , சொரிதல் , to 

கே . 
eject , to pour forth ..... 21,136 
கேடகம் a shield ........... 

83 
காழ் = வைரம் , hardness . 

1.349 

CETS UICT, a man of information.200 
காளம் = காளகம் , blackness.... .259 , 320 
கான் = மணம் , smell ....... ... 169 


கை . 


DESI 


கைபுனைதல் , to adorn ... 

80 

கையரி கொள்ளுதல் , to gather ........ 38 
கிடங்கு = அகழ் , trench 

94 

கைவல்லான் , a dexterous man ...... 165 
கிம்புரி , an elephant ornament .......... 83 
கிழத்தி , a wife ......... ........ 273 

கொ . 
கிழவன் , a husband , a proprietor ..... 28 
AN = படம் , a picture board , & c.... 180 கொங்கு = வாசனை , odour .............. 94 
கிளத்தல் = சொல்லுதல் , to say ...... 298 கொடி , a banner , 17. a creeper , i.e. , 
கிளர்தல் = பிரகாசித்தல் , to shine ..... 121 

a lady ... 

.... 76 , 25 
கிளை = சுற்றம் , relations , ... 

250 கொண்டான் , a husband ...... 

22 
கிள்ளை =AO , a parrot ..... 70 கொய்தல் , to pluck .. 

17 
கொலை , a bunch 62. murder ...... 75 
கொல் = கொற்றொழில் , a black 
smith s work . 

..102 
குஞ்சரம் = பானை , an elephant... 41 

கொழுமை , luxurianee . 

59 
குஞ்சி = மயிர் , hair .. 

.134 

கொற்றம் = செயம் , victory ...... 27 
குஞ்சித்தல் நடுங்குதல் , to tremble.341 

கொன் = அச்சம் , fear . கூர்மை , 
குடுமி = உச்சி , summit . 

1.286 sharpness .. 

....... 21,361 
குயம் = அரிவாள் , a sickle ......... 56 
குய்யம் =வஞ்சகம் , deceit . 253 

கோ . 
குரவர் = பெரியோர் , teachers 252 
குருகு அன்னம் , a swan 395 கோ = இராசா, a king ... ..... 30 
குருசில் , a prince .... 

..264 கோடிகம் = பூந்தட்டு , a salver .......... 352 
குருதி = இரத்தம் , blood ..152 கோடு = உச்சி , top கொம்பு , horn . 
குரைத்தல் = ஒலித்தல் , to sound ...... 39 பிறைக்கோடு , crescent , 19 , 34 , 
குழல் , a flute , 292. கூந்தல் , woman s 59. வளைவு , erooked ...... 
hair .......... 

70 கோட்டகம் = குளம் , tank ...... 41 
குழவி =இளமை , youth . 34 கோட்டம் , an abode ... 

... 262 
3 கோணை பலம் , strength , 

28 
குழு = குழாம் , கூட்டம் , a crowd ... 45 கோது = குற்றம் , fault .. 

233 
குழை = குண்டலம் , ear - ring........ 89 கோதை , a garland , a woman.7 , 20 , & c . 
குழைதல் = வருந்தல், to agonize ... 18 கோமான் , a king .. 

307 


7 


குழவு கூட்டம் , 


// 


IN D E X. 


பசக 


கோயில் நகர் , a palace .............. ....141 சிலம் , good conduct ...... 

379 
கோலம் , decoration ..... 76 சீற்றம் = கோபம் , anger ... 

152 
கோல் திரட்சி , Tcund ... ......... 208 
கோவை , a sting of pearls , & c ... 126 

சு . 
கோள் , a planet , 255. murder , 320 . 

சுணங்கு= தேமல் , beau ly - spots .....171 
opinion ........ 

10 

சுண்ணம் , aromatic powder ............ 12 
கௌ . 

சுதை சுண்ணாம்பு , lime ......... 40 
சும்மை ஒலி , sound ...... 

20 
கௌவை ஒசை , sound .......... 73 

சுரவு மீன் , fish . 

.401 
கௌவுதல் , to seize ........... 

175 சுரும்பு = வண்டு , a bee .... 

192 
சுனை , a spring ... 

148 


.. 


சகடம் வண்டி , a cart ................104 
சங்ரம் = பெருந்தொகை , a great சூட்சி , thought , deliberation .......... 9 
number ........ 

........ 139 சூட்டு , a bird s crest ...... ... 73 
சடை , platted hair . 

32 சூல் -கரு . pregnancy ....... 

.............. 53,147 
சதுக்கம் , a junction of four streets.112 சூழ்தல் = நினைத்தல் , to think ... 259 
சத்தி சூலம் , a weapon ......144 
சரண் , அடைக்கலம் , a refuge . பூசை , 
worship 

3 செகுத்தல் = கொல்லுதல் , to kill ...168 
சலஞ்சலம் , a conch . 

... 184 செம்மல் = தன்மை , nature , greatness.50 
செய் = ஒத்த , like ..... 

19 
சா . 

செய்ய = செம்மையான , fair ......... .37 
சாதகம் , horoscope ... 308 செரு = யுத்தம் , war ...... 

263 
சாயல் = மேன்மை , excellence ......... 25 செல்வம் , prosperity .. 

53 
சாரல் , the foot of a mountain ......... 17 செவ்வன் = நேரே , properly ................ 39 
சாரிகை , running round .. ........ 84 செறுத்தல் = நிறைத்தல் , to fill , 63 . 
சாலுதல் = நிறைதல் , to be full .........130 கொல்லுதல் , to kill ...... 

161 
சாற்றுதல் , to beat the drum , to pro 
claim 

40 

சேக்கை = படுக்கை , a bed ...... ... 108 

சேடு = பெருமை , greatness . 
சிகை முடி, a crown ...... .... 195 

195 சேதகம் = சேறு , mud .... 
சித்தம் = மனம் , mind . 

18 
சித்திரம் , beauty , painting 

சொ , 

83 
சிலம்புதல் = ஒலித்தல் , to sound ..... 45 சொல் = நெற்பயிர் , paddy field ...... 50 
சிலை = வில் , a bow , 21 . மலை , a rock.165 
சிவிறி , a syringe 

86 
சிறார் , young men ......... 

89 ஞமலி = நாய் , a dog ................... 14 , 202 
சிறு சொல் , abusive words ............. 207 ஞமன் = யமன் , the god of death ) .. 

..251 
சிறை, feathers , wings 

79 
சினை கொப்பு , a branch ............... 79 

ஞா . 
ஞாயில் , a door , a gateway ......... 105 
ஞாலம் = பூமி , the earth 

...... 236 
சித்தல் = நெகிழ்தல் , to forsale ...306 ஞான்று - நாள் , a day . 

233 
சீர் = அழகு, beauty . நன்மை , order . 
கீர்த்தி , & c .... 

... 20 
சீர்த்தி = கீர்த்தி , fame . 273 ஜிமிறு = வண்டு , & beetle ........... 

48 


... 59 


46 


பருய 


INDEX . 


6 


...... 120 


தே . 


த . 

தெ . 
தகரம் , a fragrant tree , or drug ..... 349 தெய்வம் , a demon 

.334 
தடம் = விசாலம் , vast ....... 

39 தெருமரல் சுழலல் , to be giddy ... 389 
தணத்தல் = நீக்கல் , to separate - .. 199 தெருளுதல் = தெளிதல் , to be clear . 
தமனியம் = பொன் , gold .......... 
தமி , alone ..... 

312 
தரணி = பூமி , earth ...... ... 336 தே = தெய்வம் , கடவுள் , god ...113 
தவமிக , very 

282 தேம் மதுரம் , sweet , honey ............. 31 
தவிசு , a seat 

.202 தேர்தல் = தெளிதல் , to be clear ....... 53 
தளி = கோவில் , a temple ..... 306 தேறுதல் = தெளிதல் , to be matured.233 
தா . 

தை . 
தாது = பூந்தாது , filaments of flower . 79 

தையல் = ஸ்திரி , woman .... 

190 
தாபதப்பள்ளி, a monastery . ............ 387 

தைவரல் = தடவுதல் , to shampoo ... 48 
தாமம் = மாலை , a garland ....... ..108 
தார் = மாலை , a garland . 

14 

தொ . 
தாலம் = வட்டில் , a plate ................. 398 
தாவுதல் = கெடுதல் , to perish ... 1 

தொடி வளையல் , bangle ............. 

தொடுதல் = தோண்டுதல் , to dig ..... 270 
தி . தொடை , honey - comb . 

31 

கொத்து கொத்து , a bunch ( of 
திங்கள் = மாதம் , month ....... 

19 flowers ) ........ 

223 
திண்மை பலம் , strength ........... 22 

தொல்லை பழமை , ancient ................ 270 
திமிர்தல் = அப்புதல் , to rub ..........128 
திருந்துதல் , to reform ..... ... 207 

தோ . 
திருமகள் = இலட்சுமி , Lakshmi ........232 
திரை = அலை, waves ...... 

39 தோகை மயில் , a peacock ............. 239 
திளைத்தல் = பயிலல் , to associate..50 , 82 தோடு = பூவிதழ் , petal of a flower ... 65 
திறல் = வல்லமை , power ............. 234 தோய் = போல , like ... 

26 


..... 186 


5 . 


-... 110 


தீண்ட = கடிக்க , to bite ... 

18 நகை = பிரகாசம் , brightness , 4. ஆபர 
தீம் மதுரம் , sweet .......... 15 ணம் , a jewel ......... 

.... 276 

நங்கை = ஸ்திரி , a woman .......... 89 
துகில் = வஸ்திரம் , cloth , 25. வெள்ளை , 

நண்ணுதல் = சேர்தல் , to arrive at , 
to reach : ... 

20 
whiteness ............. 

... 235 
துஞ்சல் = கெடுதல் , to sleep , 149 . 

நந்துதல் = வளர்தல் , to grow .... 

10 
to die ..... 

நம்பி , Jivagan .... 

... 10 
துப்பு = இன்பம் , enjoyment . பவளம் , 

நல்குதல் = கொடுத்தல் , to give ..... 262 
coral ...... 107,75 நறவு மது , honey . 

... 74 
துவர் = பவளம் , coral ... 

........ 219 

219 நறும் = நல்ல , good ..... 122 , 400 
துறக்கம் , the celestial world ...... 259 நனி = மிக, very ..... 

9 
துறவு , renunciation .. 

27 , 28 

நா . 
துனைதல் = விரைதல் , to hasten ....... 323 
துன்னுதல் = நெருங்குதல் , to adhere ,241 நாகம் , a snake , the celestial world , 

a tree , a mountain..17 , 141,147,242 
து . நாகு இளமை, young...... 

... 218 
தூ = சுத்தம் , pure . 

87 நாந்தகம் = வாள் , a sword ................ 285 
தூமம் = புகை, smoke .... 135 நாமகள் , Saraswati ........ 

.30 
தூரியம் , a musical instrument ...... 329 நாமம் = அச்சம் , terror 

.210 


INDEX . 


பருக 


61 


பாய்கன் , a merchant ........ ... 388 படர்= துன்பம் , affliction .... 
213 
நாறு for நாற்று 
நாற்று ...... .... 45 படாம் போர்வை , a cover 

80 
நாற்றி for நாலுகிறது ... 108 படி = தன்மை , nature 

.166 
நானம் = கஸ்துரி, musk ... 

47 படிதல் = ஸ்நானஞ்செய்தல் , to bathe . 216 
படு = பெரிய , great ..... 

.203 
நி . 
பண் = இராகம் , tune 

220 
நிகளம் = சங்கிலி , a chain ............... 282 பண்ணவர் = தவத்திகள் , devotees .....395 
நித்திலம் , a pearl .. 

52 பண்ணை , agricultural land ............. 
நிரை= மந்தை , flock , cattle ........... 11 பதம் சோறு , rice .... 

.122 
நிவர்தல் = உயர்தல் , to go high ........ 303 பதாகை = கொடி , a banner , ..............104 
நிறம் = விளக்கம் , glittering ......... 208 பதிகம் பாயிரம் , a preface , intro 
நிறுத்தல் = படைத்தல் , to offer ..... 306 auction ........ 

29 
பயின் = பிசின் , gum .. 

..235 
நீ . 
பரவை = சமுத்திரம் , ocean ...... 

98 
மீடு = நெடுநாள் , a long time................ 281 பரிசில் , a gift .. 

..... 264 
நீத்தல் = துறத்தல் , to renounce ...... 261 பரிதல் = நீக்குதல் , to remove , to 
நீர் = குணம் , nature , property ...... 21 separate .... 

68 
நீவுதல் =துடைத்தல் , to wipe . தடவு பருகுதல் = குடித்தல் , to drink .......... 230 
தல் , to rub gently ........ .391 பருதி = சூரியன் , the sun ................. 203 

பலி , a sacrifiee .... 

.14 
பழனம் = வயல் , field .. 

47 
நுகம் , a yoke.......... 

203 பழிச்சுதல் = புகழுதல் , to praise ..... 166 
நுடங்குதல் = அசைதல் , to shake ..... 172 பழுக்காய் , areca-nut .. 

-62 
நுணங்குதல் = அசைதல் , to shake .... 344 பள்ளி, a room , chamber ............. 

....... 146 
நுதல் = நெற்றி , the forehead ...165 பனித்தல் நடுங்குதல் , to tremble..134 
நுதி , the end ..... 

152 

பா . 
நூ . 
நூக்குதல் = தள்ளுதல் , to cast away.101 பா = செய்யுள், poetry . 

30 
நூறுதல் = கொல்லுதல் , to kill ... 282 பாடு = பெருமை , greatness . பக்கம் , 

side ... 

266,300 
பாணி , sound ........... 

109 
நெக்கு = நெகிழ்ச்சி , to be loose ..... 175 பாண் = பாட்டு , song 
நெறி = வழி , way , morality ..... 19 , 43 பாண்டில் = வட்டம் 

... 175 
பாத்தல் பகுத்தல் , to distinguish ... 87 

பாயல் = படுக்கை, a bed ................. 17 
நேடுதல் = தேடுதல், to seek ........ 252 பாரித்தல் = விரித்துச்சொல்லுதல் , to 
நேமி = சக்கரம் , a weapon ........ 

explain ..... 

214 
நேர்தல் = சம்மதித்தல் , to consent ....393 பார்த்திபன் = அரசன் , a king .......... 246 

பார்ப்பு பறவைக்குஞ்சு,young birds 56 

பால் = பங்கு , வகை , a class , a part . 
நைதல் = வருந்தல் , to be afflicted ... 231 

4 , 26 , & e . 

227 
நோ . 

பாறல் , to become empty ............ ..257 
நோற்றல் = தவஞ்செய்தல் , to perform 
penance ..... 

10 
நோன்மை = பொறுமை, patience ........ 282 

பிடி = பெண்யானை , female elephant146 
பிணை , a female deer ... 

187 
பகழி அம்பு , an arrow........ 392 பிணையல் = மாலை , a garland .............. 193 
பசலை , green .. 

231 பிண்டி = அசோகமரம் , a tree ....... 149 


நெ . 


1.149 


நே . 


..220 


கை . 


பாவி , poor . 


INDEX . 


. 


339 


9 


பிலிற்றுதல் வடிதல் , to gush out . பொய்கை தடாகம் , a pond ..... 55 

சொரிதல் , to drop ..... 305 பொருநர் = வீரர் , the heroes ...... 61 
பிழி = தேன் , மது , honey 

55 பொருவு ஒப்பு , likeness . 
பிறங்கல் , a hillock ... .148 பொலம் = பொன் , gold . 

32 
பொலிவு = மிகுதி , plenty 

288 
பொழில் = சோலை , a grove 

49 
பீடு = பெருமை , greatness ....... 

.......... 78 பொறி = இயந்திரம் , a machine ..... 
பீலி = மயிற்றோகை , & peacock s tail.236 பொறித்தல் = தெறித்தல் , to bespat 

ter . எழுதுதல் , to draw ........ 46 , 204 
பு . பொற்பு = அழகு, beauty ........ 

26 
புடைத்தல் = அடித்தல் , to strike . 13 , & c. பொன் = இலட்சுமி . 

14 
புணை = தெப்பம் , a float ... ..311 
புயல் = மேகம் , cloud ...... .. 58 

போ . 
புரவி , horse ....... 

84 போதகம் , a young elephant . 89 
புலம் = நிலம் , the earth . அறிவு , sense . போதி = போதம் , knowledge . 
28 , 30 போது = பூ , a flower ........ 

98 
புலவு , smell of flesh . 

... 

293 போத்து = விலங்கின் ஆண் , the male 
புல்லார் = பகைவர், enemies ....... 

of a beast ...... 

... 591 
புல்லுதல் = தழுவுதல் , to embrace ... 219 போர்வை = கவசம் , a breast plate ... 266 
புறந்தரல் = பாதுகாத்தல் , to preserve311 போழ்தல் = பிளத்தல் , to split ........ 31 
புறம் முதுகு , back . இடம் , place..177 போற்றுதல் = துதித்தல் , to adore ... 264 

248 

பௌ . 
புனல் , water .... 

14 
புன்கண் = துன்பம் , affliction .......... 14 பௌவம் = சமுத்திரம் , ocean............ 42 


9 


9 , 49 


... 


... 


பூ . 
பூ = அழகு, beauty ... 69 மகரம் , a large fish . 

... 256 
பூட்சி = மேன்மை , excellence ..... 381 மஞ்சு = மேகம் , cloud ... 

71 
பூண் = ஆபரணம் , jewel .........30 , 43 மஞ்ஞை= மயில் , peacock . 
பூமகள் , Lakshmi ....... 

... 229 மடங்கல் = சிங்கம் , a lion ........ ..407 
பூவை = கணவாய்ப்புள் , the maina மடிதல் = தங்குதல் , to rest . சாதல் , 
bird ....... 

70 to die ......... 

.... 120 , 177 
பூழி தூள், a powder. சேறு , mud ... 84 மடுத்தல் , to feed . 

...... 318 
மட்டு = கள் , liquor ............... .....50 , 93 
மணி =அழகு , beauty .... 

292 
பெடை , female ....... 

50 மதர்வை = மயக்கம் , enchanting...... 322 
பெய்தல் = இடுதல் , போடுதல் , to மதனன் , the powerfal , strong.........256 
put in , or on ......... ..... 22 , 62 மதியம் = சந்திரன் , moon ........... 23 , 254 

மதுகை = வலி , strength : 

299 
பே . 

மத்தகம் , elephant s head ............... 278 
பேதைமை = அறியாமை , ignorance.269 மம்மர் , வருத்தம் , affliction 304 
பேழ் = பெரிய , great, large ....... 256 மயல் = மயக்கம் , bewilderment ...129 

rubbish ......... 

128 

மயன் , a divine carpenter ............. 234 
பை = பாம்பின் படம் , hood of the மயானம் = சுடுகாடு , a burning place.301 
snake .... 

... 17 , 18 மருகன் = மருமகன் , son - in - law ...... 43 
பைத்தல் = படம் விரித்தல் , to spread மருப்பு = கொம்பு , tusk ........... 
the hood ........ ... 18,52 மருள் -மயக்கம் , confusion .. 

.... 338 
மலி = மிகுதி , abundance ....... .......... 17 
பொ . 

மல்லல் = செழிப்பு, luxuriance .....137 
பொம்மல் - திரட்சி , thickness ........... 28 மள்ளர் = வீரர் , warriors ....... 16 , 55 , & c : 


பை . 


.... 44 


INDEX . 


மருகூ 


மன் = நிலை பெறுதல் , lasting . பெரு முனிதல் -கோபித்தல் , to be angry . 
மை , greatness . அரசன் , king ......12 , வெறுத்தல் , to renounce ...... 214, 216 

173 , 247 , & c . முனை , the battle front .................... 205 
மன்றல் = வாசனை , scent .. ........... 189 முந்நீர் = சமுத்திரம் , ocean ........ 5, 12 
மா . 

மூ . 
மா , பெருமை , greatness .... 36 , 167 மூசுதல் = மொய்த்தல் , be crowded.115 
விலங்கு , animals .......... 

78 மூரி = வாசனை , seent . வலிமை , 
மாகம் , sky ... 

14 strength .. 

214 , 38 , & c . 
மாக்கள் = மனிதர், men . மிருகம் , 

மெ . 
beasts .. 

...... 85 , 319 

மெய் சரீரம் , the body . 
மாடு = பக்கம் , side ........ 59 

..... 80 
மாண் = சிறந்த , excellent .............3 , 16 
3 , 16 

..234 
மெழுகுதல் , to daub ....... 

மென் = மிருதுவான , soft .......... 18 
மாதர் = ஸ்திரிகள் , women ............... 94 
டாரி = மழை , rain ......... 

..... 21 

மே 
மாலை = ஒழுங்கு , order , garland ....... 69 

மே = மேன்மை , greatness .. ..62 
மால் = பெரியோன் , the excellent . 

மேகலை , woman s girdle ... 

72 
அருகன் , Arugan , 220 , 286. மயக் 

69 
கம் , confusion ....... 

மேதி = எருமை , a buffalo .. 
..167 மேனி, body ... 

128 
.147 
மாழை பொன் , gold ... 
மாழ்குதல் = கெடுதல் , to spoil , con 

மை . 
found .... 

..227 , 299 
மை = கருப்பு , blackness 

-282 
மாற்றம் = காரியம் , thing . செய்தி , 

மையல் மயக்கம் , lust ... 

37 
matter .......... 

186 

மொ . 
மி . 

மொய் = வலி , strength , போர் , war . 
மிகை = குற்றம் , fault ...... 281 

83 , 181 
மிசை = மேல் , upon ... 

89 மொய்ம்பர் = பலசாலிகள் , strong 
மிசைதல் , to eat . 

men .... 

... 132 
மிடைதல் = நெருங்குதல் , to be close . 

மோ . 

119 
மிளிர்தல் = குதித்தல் , to jump . பிர மோடு = பெருமை , greatness , 38 . 
காசித்தல் , to shine ..... ... 148 , 317 வயிறு , stomach . 

43 
மீ . 
மீளி= பலம் , strength . 

141 யவனம் , a country ........ ..... 114 
மீனேறு , male fish ....... 

6 யவனர் , artificers .... 

..... 103 


-122 


யா . 


மு . யாத்தல் = கட்டல் , to tie ... 

16 
முகபடாம் , a covering for an ele 

யாமம் , midnight . 

........... 135 
phant s face .... 

.... 182 
182 யாழ் = வீணை , lute ....... 

292 
முகிழ் = அரும்பு , a buds 

.. 18 
முதிரை , beans , & c . 

63 . 

யோ . 
முது = பழைய , old , ancient .......... 118 யோகம் , meditation ... 

96 
முயல் = சசி , a hare , the moon .......... 254 
முருகு = வாசனை , fragrance .............. 404 
முருக்குதல் = செயித்தல், to congrer.205 வடுவுரை = வசைமொழி , abuse , re 
முழவு = மத்தளம் , a drum ......... 65 

proach ...... 

......... 211 
முறுவல் = பல் , teeth . புன்சிரிப்பு , வட்குதல் = சுருங்குதல் , to be abash 
smiling .. 

165 , 181 ed ... 

403 
20 


பாருசு 


INDEX . 


.. 13 


sons . 


வணக்குதல் , to excel , to subdue ... 29 விளிதல் = சாதல் , to die ......... 300 
வணிகன் , a merchant ...... 

20 விள்ளுதல் , to open , to blossom.271,182 
வண்ணம் = அழகு, beauty . 
வண்மை, richness , liberality ..... 57 , 158 
வருணன் , - 1 of the ocean........ 160 வீடு , to leave , to reaounce .......... 37 
வரை = மலை , a n runtain ........... 105 , & c . 

105 , & c . வீணை , a lute ... 

28 
வரைவின்றி , without respect of per வீரியம் , valour .... 

277 
107 
வல்லே = சீக்கிரமாய் , quickly ........ 265 

வீழ்தல் = விரும்புதல் , to desire ...... 307 

வீறு = மேன்மை , greatness ......... 30 , 45 
வவ்வுதல் = கொல்லுதல் , to kill , 
to seize . 

..245 
வளி = காற்று , wind ...... 

வெ . 

298 
வளை for வளையல் , bangle, 50. சங்கு, வெகுளுதல் 

= கோபித்தல் , to be 
shell .......... 

.118 angry ... 

258 
வள்ளம் , boat ... 

74 வெண்டலை , a skull ...... ... 305 
வனைதல் , to adorn .... 

323 வெம் = விருப்பம் , desire , 2. தீய , 
cruel ...... 

84 ) 
வெய்து , fast 

117 

வெய்யோன் , the desired one........... 190 
VILDT , Vishnu , 160. Arugan , 271 . 

வருட்டுதல் , to frighten ..... 174 
Buddha ... 

210 வெருளுதல் , to fear ... 

.247 
வாய் = இடம் , place , 29. விளிம்பு , 

வெளிறு , ignorance . 

200 
border .. 

.150 

வள் = பிரகாசம் , brightness ....... 7 
வாரணம் , a fowl , cock .... 120 வெள்ளம் , a great number 

44 
வாரி = சமுத்திரம் , sea , 24. வையா 

வெள்ளில் , a tree ....... 

... 232 
ளிவீதி , a hippodrome ........ 277 வெறி = மணம் , fragrance . 

97 
வார் = நீண்ட , long , 168. மார்க்கச்சு , 

வெற்பு மலை , a mountain .............. 19 
breast - tie ...... 

..... 264 வெற்றம் , vietory .. 

77 
வாள் = ஒளி , brightness ............10 , & c . 
வான் = ஆகாயம் , sky , 15. சிறந்த , 

வே . 
excellent ..... 

45 

வேட்கை = விருப்பம் , desire ......... 72 
வேந்தன் , a king 

.... 146 

வேய்தல் = சூடுதல் , to wear ... ..112 
விசும்பு , sky . 

33 வேழம் = யானை , an elephant ... 174, & c . 
விஞ்சுதல் = மிகுத்தல் , to abound .. 60 வேள்வு for வேள்வி , sacrifice ...... 138 
விஞ்சை = வித்தை, knowledge ..... 11,16 வேறி = வாசனை , fragrance ............... 129 
விடை , a bull .... 

..188 வேனிலான் , Manmathan .... 11 
வித்துதல் , to sow . 

.230 
விம் முதல் , to sound , to sob .......... 271 

வை . 
வியர்த்தல் , to perspire 

256 
வியன் = பெரிய , great 

வை = வைக்கோல் , straw , 59. கூர் 
18 
மை , sharpnegs ......... 

.... 158 
விரகு = புத்தி , discrimination ........ 328 
விரை = வாசனை , scent 

வைகல் = நாள் , a day . தங்குதல் , to 

reside 
விலங்கல் மலை , a mountain............ 32 

64, 77 , 196 

247 
வில் = ஒளி, light ..... 

168 வைதல் , to abuse . 

வையம் , the earth .......... 

18 
விழவு = திருவிழா, a festival ............ 118 

159 
115 
விழுமம் = சிறப்பு , excellency ...... 115 

வைரம் diamond ...... 

105 
துன்பம் , afliction ... 

215 

வெள் . 
விழை , desire .... 
விளர்த்தல் , to become pale ......... 231 

231 வௌவுதல் = அபகரித்தல் , to usurp ... 38 


99 


... 111 


ENGLISH INDEX . 


The Arabic numbers refer to the stanzas and notes. 
The Roman numbers refer to the Introduction . 


..xvii 


... 


........ 207 


.. 


XXY 


Abhimanya, son of Arjuna ........ 288 Manus , 
Action ........ 

...... xxxix Metaphor , example of ,...... 2 
Alliteration , example of,.......... 17 Moon, legend of the , 

... 198 
Animal food , .xv Moksha , absorption , 

. 28 
Arhat = Arugan , xiii .... 

273 Nachinarkibiyar, the Commentator , vi . 
Arandhati, legend of, ..... .... 327 Namagal , Saraswati , ........... 30 , 370 
Asceticism .. 

xxxix 

Nimittigan , an old minister ........ 204 
Attributes , divine, .... 

1 

Palace , description of the .... 141 , & c . 
Balagraharistam , evil portent , .... 309 

Peacock , artificial, 

235 
Beschi , quoted .... 

... ... .xxix 

Pearls , fancied production of, .... 318 
Brahma, an example not to be fol 
lowed , ........ 

Poetry , contemplative and plastic , yii. 
Philosophy 

xxxviii 
Buddha , stigmatized , ... ... 210 
Buddhism 

xxvi 

Prayer , of Jains , & c. ........ 
Castes , or tribes , 

........ 116 

Religion ,.... 
Chintamani , a poem , vi , vii a name 

Sachanthan , the father of Jivagan , 
of endearment ,...... ..... 311 6 , 157 , his death ,. 

291 
City , Rajamapuram , description of, 78 Sacrifice , .... 
Conch , ... 184 Sagara , the sea , ... 

270 
Dandhakaraniyam , a forest to which Siva , an example not to be fol 
Vijaiya retires, .... 337 lowed , 

209 
Dharmadattan , a minister , ........ 242 Soul , Life, 
Draupadi, the wife of the Panda Sunandai , wife of Kandugan ,..... 360 
vas , ..... 

..242 Tamil , classical works in , ac vi . 
Dream , of Vijaiya , ...... .219 & c . Taranitilakam , a city, .... 

..336 
God , xxvii . the unknown , ...... xxviii Tim Jain notion of, xyii .... xxxiv 
Grammatical peculiarities,.... 79 , 212 Tirthankaras , xvii ... .... xviii 
Incarnation , Avatara .... 

Transmigration , 
Jainism , ... 

xxxii 
Jiva , a name of Jivagan , ... 

323 Vijaiya, the mother of Jivagan , 6 , 162 
Jivagan , his birth , 304 , naming of , 

Virtue , ..... 
361 , education of 

.... 367 Vishnu , an example not to be fol 
lowed , ..... 

208 
Kal pa tree , 
Kandugan , the foster - father of Ji 

Urvasi , a courtesan , 
vagan , ... 

..... 320 Words , peculiar usage of, 8 , 14 , ob 
Kattiankaran , the assassin , ..........200 solete , 21 figurative , -irony, 16 , 
Krishna , ... 

..362 hyperbole , 44 , 60 , syncope , 45 , 
Kuni , an old lady , ...... .315 simile , 52 , pleonasm , 

18 
Manxxxvi , ignorance of .. xxxix 

World xv ..... 
Manu , Swayambhuva , 

366 | Yuga 


XXXV 


... , xxxvi 


..XXV 


X. xii Vedas , ..... 


... xi 


.. 


........... 140 


.... 165 


. 


ERRATA . 


பிழைதிருத்தம் 


பாட்டு , 


உரை 


பிழை . 


திருத்தம் , 


33 
9 


12 


21 
25 
30 
35 
41 
54 


M79 


110 
118 


4 பொற் ...... 

போற 
5 பதிந்த 

பொதிந்த 
6 கெட்டோர் 

தேட்டோர் 
கடவுள னான் 

கடவுளன்னான் 
வாறும் 

ஆறும் 
மன்னீர் 

மைந்நீர் 
20 அவளினினின்றும் 

அவளினின்றும் 
கண்ணினை 

கண்ணிணை 
பொனலகுல் 

பொனல் குல் 
சென்று கேள்வி 

சென்ற கேள்வி 
வீழந்த 

வீழ்ந்த 
வாரலின 

வராலின 
வேற்றிடங் 

வெற்றிடங் 
60 ஒத்தத்தின்பண்ட 

ஒத்ததின் பண்ட 
63 ஒர்க்கொலை 

ஒக்கோலை 
65 தொகை 

தோகை 
70 பூவைப்பாடா 

பூவை பாடா 
79 மகிளீர் 

மகளீர் 
93 மிலைச்சர் 

மிலேச்சர் 
நொந்து 

நேர்ந்து 
விம் 
118 

ம் 
விம்மு 

விம்ம 
124 யாழெழி இ 

பாழெழீஇ 
மயிர 

மயிர் 
தூறுவி 
நொக்கிற் 

நோக்கிற் 
216 வேறாதே 

வெறாதே 
கின் 

கின்றான் 
செவ் c 
ய்விளர்த & c ... 

செவ்வாய் 

விளர்த & c . 
திங்கள்வெண்கதிர்கள் திங்கள் 

வெண்கதிர்கள் 
கண்ணின் புலனாயிற் & c . 

கண்ணின் 

புலனாயிற் & c . 
நற்குற்சலஞ்சலம் & c ......... நற்சூற் 

சலஞ்சலம் & c . 
389 நாயகன் 

நாய்கன் 


125 
126 
180 


தூவி 


224 
231 


33 


13 


